போடமால் 


கதிரியக்கம் 


ஆர் . குருநாதன் 


நிறுவனம் 


மு 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


பாடநூல் 


த . பா . நி . ( க . வெ .) வரிசை எண் -- 711 


கதிரியக்கம் 


ஆசிரியர் 


ஆர் . குருநாதன் , எம் . ஏ . , 

வேதியியல் பேராசிரியர் , 
கோவை மருத்துவக் கல்லூரி , 

கோயம்புத்தூர் . 


ட்டுப் 


இறுவனர் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சடறு 


First Edition 


Jupe , 1976 


T.N.T.B.S. ( C.P. ) No. 711 


Government of Tamilnadu 


RADIOACTIVITY 


R. GURUNATHAN 


Price Rs . 6-90 :. 


LUXOR .. 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Production 
of books and literature in regional languages at the 
University level , of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare 
( Department of Culture ) , New Delhi . 

Printed out of the Paper allotted by the 
Government of India . 


Printed by 
Kandeepam Printers, 
3128- C , Anna Nagar, 
Madras - 600 040 . 





பதிப்புரை 


என்ற 


கதிரியக்கம் 

இந் நூல் , 

தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 711 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து 
இதுவரை 746 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
இந் நூல் அரசு , 

சமூக நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக் 
கழக நூல்கள் வெளியிடும் திட்டத் தின் கீழ் 
வெளியிடப்படுகிறது . 


மைய 


கல்வி , 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


11 
29 


D .. 


35 


... 


50 
64 


73 


85 
95 
107 


122 


.. 


131 


145 


1. அடிப்படைத் துகள்கள் 
2. அணுவின் அமைப்பு 
3 . எக்ஸ் கதிர்கள் 
4. ஆற்றலும் கதிர் வீச்சும் 
5. இயல்பான கதிரியக்கம் . 
6 . கதிர்வீச்சைக் கண்டறிதல் 
7. கதிரியக்க வரிசைகள் 
8. ஐசோடோப்புகள் 
9. ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 
10 , கதிரியக்கச் சிதைவு 
11. அணுக்கரு கதிர் வீச்சுகள் 
12. அணுத் துகள்களின் 

மோதல்களும் 

அணுக்கரு 
சிதைவுறு தலும் 
13 . 

துகள் முடுக்கிகள் 
14. செயற்கை முறையில் தனிம மாற்றம் 
15. செயற்கையான கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட 

கதிரியக்கம் 
16. செயற்கைத் தனிமங்கள் 
17 . 

அணுக்கரு ஆற்றலும் அணுக்கருவின் நிலைப்புத் 

தன்மையும் 
18. அணுக்கரு பிளவும் அணுக்கரு இணைப்பும் 
19. அணு ஆற்றலை வெளிப்படுத்தல் 
20. ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 
21. கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 
22. கதிர் வீச்சின் தீய விளைவுகளும் , பாதுகாப்பு 

வழங்கலும் 
23. காஸ்மிக் கதிர்கள் 

பிற்சேர்க்கை 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச் சொற்கள் 


153 


163 


170 


... 


182 


190 


195 


207 


231 


239 


248 


250 


251 


1 . 


அடிப்படைத் துகள்கள் 


அணுவைப் பகுக்க முடியாது என்பது டால்டனின் கருத்து , 
பொருள்களைப் பகுத்துக் கொண்டே போனால் முடிவில் பெறப்படு 
வது அமனு தான் . எனவே , அணு அமைப்பைக் கொண் 
வில்லை என்று டால்டன் கருதினார் . டால்டனின் கருத்துகள் வெள் 
யான ஒருசில ஆண்டுகளுக்குப் பின் மைக்கேல் ஃபாரடே என்பார் 

மின்னியல்புகளைக் கொண்டிருத்தலைச் சுட்டிக் 


அணுக்கள் 


5 


அதிமின் அழுத்தம் கால 


எதிர் மின் வாய் 


காற்று நீக்கும் பப்புடன் கிணைப்பு 


படம் 1 


காட்டினார் . அதன் பின் நிகழ்த்தப்பட்ட பல சோதனைகளின் 
முடிவாக அணு எலெக்ட்ரான் , புரோட்டான் மற்றும் நியூட்ரான் 
களைக் கொண்ட ஓர் அமைப்பை உடையது என்று ரூபிக்கப் 
பட்டது . இந்த அத்தியாத்தில் சில அடிப்படைத் துகள்கள் பற்றிய 
விவரங்களைக் காண்போம் . 


. 


காட்டப் 


கேதோடு கதிர்கள் ( cathode rays ) மேயே படத்தில் ஒரு 
மின்னிறக்கக் ( discharge ) குழாயின் அமைப்புக 
பட்டுள்ளது . 

இது இரண்டு ஓரங்களிலும் இரண்டு உலோகத் தகடுகள் 
பொருத்தப்பட்ட கண்ணாடிக் குழாயாலானது . 


22. லோகத் தகர் 


களை 


கேதோடு 


துகள்களைக் 


குழாயில் 


கள் ) வெளிய வாயிலிருந்து 

. 
2 

கதிரியக்கம் 
அதிக மின்னழுத்தச் சாதனத்தின் மின் வாய்களுடன் 
இனைக்கவேண்டும் . குழாயில் காற்றின் அழுத்தம் 0.01 மி.மீ. 
இருக்கும்படி செய்து சுமார் 10,000 வோல்ட் மின்னழுத்தங் 
கொடுத்தால் குழாயின் கேதோடிலிருந்து கண்ணுக்குப் புலனாகாத 
கதிர்கள் செல்கின்றன . இவை கண்ணாடிமேல் படும் இடங்களில் 
கண்ணாடி . ஒளிர்கிறது . இவைகளைத்தாம் கேதோடு கதிர்கள் 
என்கிறோம் . 
கேதோடு கதிர்களின் இயல்புகள் : 

கதிர்கள் 
எலெக்ட்ரான் 

கொண்டிருக்கின்றன . 
இருக்கும் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும் நிலையில் 
கேதோடிலிருந்து பறிக்கப்பட்ட எலெக்ட்ரான்கள் தாம் இப்படிக் 
கேதோடு கதிர்களாகச் செல்கின்றன . 

. 

இவை நேர்கோட்டில் 
செல்கின்றன . இத் துகள்கள் உந்தம் ( momentum ) மற்றும் 
ஆற்றலைக் கொண்டிருக்கின்றன . இவை காந்தப்புலத்தாலும் மின் 
பலத்தாலும் செல்லும் பாதையிலிருந்து விலக்கமடைகின்றன . 
கேதோடு கதிர்களை மின்புலம் , மற்றும் காந்தப்புலத்திற்கு உட் 
படுத்தி அவற்றின் திசை வேகத்தைக் கண்டறியலாம் . துகள் 
களின் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் உள்ள விகிதத்தை நிர்னா 
யிக்கலாம் . அம்மாதிரியான சோதனைக்குப் பயன் படுத்தப்படும் 
சாதனத்தின் அமைப்புப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 
எதிர் மின் வாய் 

தகடு 
காந்தம் 
படுகின்றன . நேர் மின் 

வாயிலுள்ள துளை வழியாகச் சென் 
பகுதியிலுள்ள கண்டறியும் திரையின் மீது படுகின் 

றன . 

எலெக்ட் 
ரான்கள் காந்தப்புலம் வழியாகச் செல்லும்போது அவற்றின் 


( G 


நேர் மின் வாய் 


கண்டறியும் திரை 


படம் 2 


. 


3 


அடிப்படைத் துகள்கள் 
பாதையிலிருந்து விலகிச் 

செல்கின்றன . 

எலெக்ட்ரான்களின் 
பாதைக்கு மேலும் கீழும் இருக்கும் தகடுகளுக்கு மின்னேற்றங் 
கொடுத்து , காந்தப்புலத்தின் விளைவை ஈடுகட்டலாம் . காந்தப் 
புலத்தின் திறனையும் , தகடுகளுக்கு இடையே கொடுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்தையுங்கொண்டு காந்தப்புலம் மட்டும் இருக்கும் 
போது உண்டாகும் பாதை விலகல் அளவையும் , மின் புலம் 
மட்டும் இருக்கும்போது பாதை விலகல் அளவையும் வைத்து 
எலெக்ட்ரானின் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் உள்ள 
விகிதத்தைக் கணக்கிடலாம் .. பாதை விலகல் அளவு துகளின் 
மின்னேற்றத்தைப் பொறுத்தது . துகளின் மீது அதிக மின்னேற் 
றம் இருந்தால் அது அதிகப்படியாக ஈர்க்கப்பட்டு (அல்லது 
எதிர்த்துத் தள்ளப்பட்டு ) அதிகம் விலகிச் செல்கிறது . பாதை 
விலகல் துகளின் நிறைக்கு எதிர்விகிதச் சமமாக இருக்கிறது .. 
இயக்கத்திலிருக்கும் துகளின் நிறை அதிகரிப்புக்கு ஏற்றவாறு 
அதன் பாதையிலிருந்து விலகச் செய்தல் கடினமாகிறது . 


மின்னிறக்கக் குழாயில் எந்தப் பொருளை எதிர்மின் வாயாகப் 
பயன்படுத்தினாலும் கேதோடு கதிர்கள் ஒத்த இயல்புகளை யே 
கொண்டிருக்கின்றன . 


எலெக்ட்ரானின் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் உள்ள 
விகிதம் -176x108 கூலம்கள் கிராம் . 

கேதோடு கதிர்கள் ஒளியின் வேகத்தில் ஐந்தில் ஒரு பங்கு 
வேகத்துடன் செல்கின் றன . 


மில்லிக்கனின் எண்ணெய்ச் சொட்டுச் சோதனையிலிருந்து 
எலெக்ட்ரான் -1-6019X 10-19 கூலம் மின்னேற்றத்தைக் கொண் 
டிருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டது , குறைந்தபட்சம் இருக்கக் 
கூடிய மின்சாரத்தின் அளவு இதுவே . மின்னேற்றங்கொண்ட 
துகள்கள் இந்த அளவின் மடங்கான மின்னேற்றத்தையே கொண் 
டிருக்கின்றன . 

எலெக்ட்ரானின் நிறை 9-109X 10-28 கிராம் . இது ஹைட் . 
ரஜன் 

நிறையில் 140 பங்காகும் . எலெக்ட்ரான் 
2.8K 10-13 செ.மீ. ஆரத்தைக் கொண்டுள்ளது . 


அணுவின் 


எப்படியெல்லாம் எலெக்ட்ரான்கள் பெறப்பட்டாலும் எல்லா 
எலெக்ட்ரான்களும் ஒத்த இயல்புகளையே கொண்டிருக்கின்றன . 
எனவே , அணுக்களின் ஒரு பகுதியாக எலெக்ட்ரான்கள் இருக் 
கின்றன என்பது தெளிவாகிறது . 


4 


கதிரியக்கம் 


நேர்மின் கதிர்கள் ( postive rays ) 1886 - ல் கோல்டு ஸ்டீன் 
( Gold Stein ) ஒரு பிரத்தியேக மின்னிறக்கக் குழாயை உருவாக் 
கினார் . அதன் படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


எதிர் மின் வாய் 


நேர் மின் வாய் 


அதி மின் அழுத்தம் 


செல்வதை 


படம் 3 
இங்குத் துளை போடப்பட்ட உலோகத் துண்டு எதிர்மின் 
வாயாகச் செயல்படுகிறது . மின்னிறக்கம் நிகழும்போது எதிர் 
மின் வாயிலுள்ள துளை, வழியாக ஒருவகைக் கதிர்கள் வெளிப் 
படுகின்றன . இவற்றை கோல்டு ஸ்டீன் , புழைக் கதிர்கள் ( canal 
Tays ) என்று குறிப்பிட்டார் . 1896 - ல் வீயென் ( Wien ) என்பார் ! 

மின்புலத்தால் பாதையிலிருந்து விலகிச் 
வைத்து நேர்மின் கதிர்கள் எனக் கண்டார் . 

நேர்மின் கதிர்கள் உண்டாக்கப்படுவது எவ்வாறு என்று 
பார்ப்போம் . எதிர்மின் வாயிலிருந்து வெளிப்படும் எலெகட் 
ரான்கள் நேர்மின்வாயை நோக்கிச் செல்கின்றன . அப்போது மின் 
னிறக்கக் குழாயிலிருக்கும் காற்று மூலக்கூறுகளுடன் கேதோடு 
கதிர்கள் மோதுகின்றன . கேதோடு கதிர்கள் போதிய ஆற்றலைக் 
கொண்டிருந்தால் அவை மின்னேற்றமில்லாத காற்றுத் துகள் 
களிலிருந்து எலெக்ட்ரான்களைப் பறிக்கின் 

றன . இம்மாதிரி 
எலெக்ட்ரான் நீக்கத்தால் நேர்மின்னேற்றங் கொண்ட துகள்கள் 
எதிர்மின் வாயை நோக்கிச்செல்கின்றன . அப்போது சில நேர் மின் 
துகள்கள் எலெக்ட்ரான்களை ஏற்று நடுநிலையான நிலைக்கு வருகின் 
றன . அவ்வப்போது நேர்மின் னேற்றத் துகள்கள் எதிர்மின் வாயி 
லுள்ள துளையின் வழியாக வெளிப்படலாம் . அவைதாம் குழாயின் 

டப்பக்கம் நோக்கிச் செல்கின்றன . இந்தத் துகள்கள் அதிக நிறை 
கொண்டவை . குழாயில் எடுத்துக் கொள்ளப்படும் வாயுவின் 
நிறையை ஒத்த நிறையை நேர் மின் துகள் கொண்டிருக்கிறது . 


H 


கம்பி இழை 


காமின் கதிர்களை உண்டாக்கி 

. கின் றன என்று பார்த்தோம் . ஓர் அணு 
அடிப்படைத் துகள்கள் 

நேர்மின் கதிர்களைப்பற்றிய விவரங்களை அறிய , ஆய்விற்குப் 
பயன்படும் கருவியின் படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . இதனை 
நிறைமாலை மானி ( Mass Spectrometer ) என்கிறோம் . இதனைக் 
கொண்டு நேர்மின் துகள்களின் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் 
உள்ள விகிதத்தை நிர்ணயிக்கலாம் . 

சூடான கம்பி இழையிலிருந்து வரும் எலெக்ட்ரான்களைக் 
கொண்டு , அதற்கு அருகிலுள்ள மின்னேற்றமில்லாத துகள்களைத் 

முதல் 
பிளவு 
இரண்டாம் 

பிள 
அயளிகள் ஏற்பு அமைப்பு 

படம் 4 
தாக்கி நேர் மின் துகள்கள் 

உண்டாக்கப்படுகின்றன . 
அவை முதல் பிளவை ( slit ) நோக்கி முடுக்கப்படுகின்றன . பிளவி 
லிருந்து வெளிப்படும் அந்த நேர் மின் கற்றை காந்தப் புலத்திற்கு 
( படத்தில் காந்தப்புலம் காட்டப்படவில்லை ) உட்படுகிறது . 
மின்னேற்றத்திற்கும் 

நிறைக்கும் உள்ள விகிதம் ஒரே மாதிரி 
இருக்கும் துகள்கள் ஒரே வளைவுப் பாதையில் 

செல்கின்றன . 
னால் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் உள்ள விகிதம் மாறுவதைப் 
பார்க்கிறோம் . 

நேர்மின் துகள்களின் மின்னேற்றத்திற்கும் நிறைக்கும் உள்ள 
விகிதத்திலிருந்து அவற்றின் மின்னேற்றத்தைத் தெரிந்த நிலையில் 
துகள்களின் நிறையைக் கணக்கிடலாம் . மின்னேற்றமில்லாத 
துகளிலிருந்து எலெக்ட்ரான் நீக்கப்படுவதால் துகள்கள் நேர் 
விலிருந்து ஒரே ஓர் எலெக்ட்ரானை நீக்கிவிட்டால் 
துகளின் நேர்மின்னேற்றத்தின் அளவு எலெக்ட்ரானின் மின் 


முதலில் 


6 


கதிரியக்கம் 


னேற்ற அளவுக்குச் சமமாக ஆனால் எதிர்மாறாக ( opposite ) 
இருக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக , ஒரு ஹைட்ரஜன் அணுவி 
லிருந்து ஓர் எலெக்ட்ரானை நீக்கிவிட்டால் வரப்பெறும் நேர்மின் 
துகள் ( புரோட்டான் ) + 1 + 60x 10-19 கூலம் மின்னேற்றங் கொண் 
டிருக்கிறது . புரோட்டானின் எடை 1-67 x 10-24 கிராம் . இது 
எலெக்ட்ரானின் எடையைப் போல் 1840 மடங்காகும் . மின் 
னேற்றமில்லாத ஹீலியம் அணுவிலிருந்து இரண்டு எலெக்ட் 
ரான்களை 

நீக்கிவிட்டால் கிடைக்கின்ற நேர்மின் துகள் ( a 
துகள் ) + 3 • 20 x 10-19 கூலம் மின்னேற்றங் கொண்டது . இதன் 
நிறை 66x10-24 கிராம் . 


- 


நேர்மின் கதிர்கள்பற்றிய ஆய்விலிருந்து தான் 

அணுவின் 
அடிப்படைத் துகள்களுள் ஒன்றான புரோட்டானைப்பற்றிய 
உண்மைகள் தெரியவந்தன . 

பாசிட்ரான் 1930 - ல் டிராக் ( A. M. Dirac ) என்பார் நேர்மின் 
னேற்றங் கொண்ட எலெக்ட்ரான்கள் இருக்க வேண்டுமென்று 
நம்பினார் . காஸ்மிக் கதிர் ஆய்வின் போது 

ஆண்டெர்ஸன் 
( Anderson ) என்பார் பாசிட்ரான்கள் ( நேர்மின்னேற்றங் 
கொண்ட எலெக்ட்ரான்கள் ) இருப்பதை நிரூபித்துக் காட்டினார் . 
அவை நேர் மின்னேற்றத்தையும் எலெக்ட்ரானின் ஒத்த நிறையை 
யும் பெற்றிருப்பதும் சுட்டிக் காட்டப்பட்டது . 

ஆன்ட்டி புரோட்டான் ( Anti proton ) இயற்கையில் சமமான 
ஆனால் எதிர்மாறான ( opposite ) மின் னேற்றங்கொண்ட துகள் 
ஜோடிகள் இருக்க வேண்டுமென நம்பப்பட்டது . எலெக்ட்ரான் 
பாசிட்ரான் இணை காணப்படுவது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு . 
ஆன்ட்டி புரோட்டான்கள் எனப்படும் எதிர்மின்னேற்றங் 
கொண்ட புரோட்டான்கள் மட்டுமல்ல , நியூட்ரானுக்கு இணையாக 
ஆன்ட்டி நியூட்ரானும் ( Anti neutron ) , நியூட்ரினோவுக்கு ஜோடி 
யாக ஆன்ட்டி நியூட்ரினோவும் ( Anti neutrino ) இருக்க வேண்டு 
மென நம்பப்பட்டது . 

1955 - ல் ஆன்ட்டி புரோட்டான் இருப்பது நிருபிக்கப்பட்டது . 
பிவெட்ரான் ( Bevetron ) எனப்படும் முடுக்கியால் ( Accelerator ) 
பில்லியன் எலெக்ட்ரான் வோல்ட்டுகளுக்குமேல் ஆற்றலைக் 
கூட்டலாம் . 6-2 Bev- க்கு முடுக்கப்பட்ட புரோட்டான் எறிதுகள் 
தாமிர இலக்கைத் தாக்கப் பயன்படுத்தப்பட்டது . புரோட்டான் 
தாமிரத்தின் நியூட்ரான் மீது படும்போது புரோட்டான் மற்றும் 
ஆன்ட்டி புரோட்டான் ஆகிய துகள்கள் உண்டாக்கப்பட்டன 
அம்மாதிரியான மோதலில் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டின் ( E = mc ) 
படி புரோட்டானின் ஆற்றலில் ஒரு பகுதி நிறையாக மாற்றப் 


7 


அடிப்படைத் துகள்கள் 


நிறை 


துகள் 


பட்டது . மீதம் இருக்கும் ஆற்றல் ஏற்கெனவே இருக்கிற அல்லது 
புதிதாக உண்டாக்கப்பட்ட துகள்களுக்கு இயக்கங் கொடுக்கப் 
பயன்படுகிறது . இச் சோதனையில் ஓர் ஆன்ட்டி புரோட்டானை 
உண்டாக்க | Bev - ஆற்றல் தேவைப்படுகிறது 

என்பது 
தெரிகிறது . 

ஆன்ட்டி புரோட்டான் புரோட்டானுக்குச் சமமான 
யைக் கொண்டது . 

நியூட்ரினோ : கதிரியக்க அணுக்கருவிலிருந்து B- கதிர் விடப் 
படும்போது நியூட்ரான் துகள் புரோட்டான் , எலெக்ட்ரான் 
மற்றும் நியூட்ரினோ துகள்களாக மாற்றப்படுகிறது . நியூட்ரான் + 
புரேட்டான் + எலெக்ட்ரான் + நியூட்ரினோ. இந்த மாற்றத்தின் 
போது புரோட்டான் அணுக்கருவிலேயே இருக்கிறது . எலெக்ட் 
ரானும் 

நியூட்ரினோவும் வெளிப்படுகின்றன . 1956 - ல்தான் 
நியூட்ரினோக்கள் இருப்பது நிரூபிக்கப்பட்டது 

நியூட்ரான் : 1920 - ல் ருதர் ஃபோர்டு ( Rutherford ) புரோட் 
டானின் நிறைக்குச் சமமான நிறைகொண்ட மின்னேற்றமில்லாத 

இருக்கவேண்டுமென்று கூறினார் . 1932 - ல் ஜேம்ஸ் 
சாட்விக் ( James Chadwick ) என்பவர் நியூட்ரான்களைக் கண்டு 
பிடித்தார் . பொலோனியத்திலிருந்து பெறப்பட்ட X- கதிர்களைப் 
பெரிலியத்தின் மீது விழச்செய்யும் போது அந் நிகழ்ச்சியைத் 
தொடர்ந்து மிக ஊடுருவும் இயல்பு வாய்ந்த கதிர் வீச்சு பெறப் 
பட்டது . இந்த 

இரண்டாம் நிலைக் கதிர்வீச்சின் பாதையில் 
பாரஃபினை வைத்ததால் புரோட்டான்கள் வெளித்தள்ளப்பட்டன . 
இந்தப் புரோட்டான்கள் வேகங்கொண்டவை . நிகழும் வினை 
கீழே காட்டப்பட்டுள்ள சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது . 

< Be " + , He + -- C12 + , n ! 
வெளிப்படும் நியூட்ரான்கள் பாரஃபினிலிருந்து புரோட் 
டான்களை வெளித் தள்ளுகின்றன . 

நியூட்ரான் மின்னேற்றமில்லாதது . அதன் நிறை 1-00893 
அலகுகள் . இதன் பாதிச் சிதைவு காலம் 20 நிமிடங்கள் . 
தன்னிச்சையாகச் சிதைந்து கீழே காட்டப்பட்டுள்ள 

சமன் 
பாட்டின் படி புரோட்டான் , எலெக்ட்ரான் மற்றும் நியூட்ரினோ 
வாக மாறுகிறது . 
நியூட்ரான் > புரோட்டான் + எலெக்ட்ரான் + நியூட்ரினோ 

நியூட்ரான் நீர்த்திவலை அறையில் அயனிகளை உண்டாக்கு 
வதில்லை . ஆனால் , மின் புலத்தில் வைக்கப்படும்போது ஒரு சிறிய 
காந்தத்தைப்போல் செயல்படுகிறது . நியூட்ரான் காந்தத் திருப்பு 
திறன் ( Magnetic moment ) கொண்டிருக்கிறது . இதிலிருந்து 


8 


ஆனால் , 


வயில் 
இருக்கின்றன . இவற்றின் மின்னேற்றம். எலெக்ட்ரானின் அல்லது 

கதிரியக்கம் 
நியூட்ரான் மின்னேற்றங் கொண்ட ஓர் அமைப்பை உடையதாக 
இருப்பதும் 

ஒட்டுமொத்தமாகப் பார்க்கும் போது 
மீ ன்னேற்றமில்லாதது என்பதும் புலனாகிறது . 

ஆன்ட்டி நியூட்ரான் : 1954 - ல் ஆன்ட்டி நியூட்ரான் ( Anti 
lieutron ) கண்டுபிடிக்கப்பட்டது . புரோட்டானும் ஆன்ட்டி 
புரோட்டானும் ஒன்றை ஒன்று நெருங்கும்போது அழிந்து படுகின் 
றா ( annihilation ) . ஆனால் , அழிக்கப்படாத வகையில் ஒன்றுக்கு 
ஒன்று நெருக்கமான தூரத்தில் இருக்கும்போது நேர்மின் னேற் 
நாப் புரோட்டானிலிருந்து மின்னேற்றம் எதிர் மின்னேற்ற ஆன்ட்டி 
புரோட்டானுக்கு மாற்றப்படுகிறது . அல்லது மின்னேற்றம் 
ஆன்ட்டி புரோட்டானிலிருந்து புரோட்டானுக்கு மாற்றப்படு 
வதாகவும் சொல்லலாம் . 
புரோட்டான் + ஆன்ட்டி புரோட்டான் 

- நியூட்ரான் + ஆன்ட்டி நியூட்ரான் 
இந்த நிகழ்ச்சியில் புரோட்டான் நியூட்ரானாகவும் , ஆன்ட்டி 
புரோட்டான் ஆன்ட்டி நியூட்ரானாகவும் மாற்றப்படுகின்றன . 
ஆன்ட்டி நியூட்ரான் நியூட்ரானிலிருந்து எவ்வாறு மாறுபடு 
கிறது ? மின்னேற்றமற்றதாயினும் நியூட்ரான் சிறு காந்தத்தின் தன் 
மைகளைக் கொண்டதாயிருக்கிறது . நியூட்ரானின் மையத்தில் ஒரு 
வகைமின்னேற்றம் இருக்கிறது . இது எதிரிடையான மின்னேற்றங் 
கொண்ட வெளிப்பகுதியால் சூழப்பட்டிருப்பதாகக் கொள்ளலாம் 
ஆன்ட்டி நியூட்ரானில் இந்த மின்னேற்றங்களின் அமைப்பு இதற்கு 
டிருந்தபோதிலும் நியூட்ரான் ஆன்ட்டி புரோட்டான் இரண்டும் 
வெவ்வேறு திசைப்படுத்தப்பட்ட காந்தப் புலங்களை உண்டாக்கு 

/11 - துகள்கள் அல்லது ம்யுவான்கள் : 1936 - லிருந்து 1937 
வரை ஆண்டெர்ஸன் , நெடர்மேயர் ( Neddermeyer ) , ஸ்ட்ரீட் 
( Street ) மற்றும் ஸ்டீவன்சன் ( Stevenson ) ஆகியோர் காஸ்மிக் 
கதிர்களில் எலெக்ட்ரானை விடக் கனமான ஆனால் புரோட்டானை 
விட இலேசான மின்னேற்றங் கொண்ட துகள்கள் இருப்பதைக் 
கண்டறிந்தனர் . அத் துகள்களின் நிறை எலெக்ட்ரான் நிறையைப் 
போல் 207 மடங்கு . இவை -துகள்கள் அல்லது ம்யுவான்கள் 
( Muons ) 

அழைக்கப்படுகின்றன . நேர் மின்னேற்றங் 
கொண்ட மற்றும் எதிர்மின்னேற்றங் கொண்ட யுவான்கள் 


கின் றன . 


என்று 


பாசிட்ரானின் மின்னேற்றத்திற்குச் சமம் . 


9 


அடிப்படைத் துகள்கள் 


எதிர் மின்னேற்றங் கொண்ட 

கொண்ட ம்யுவான் ஓர் அணுவில் , 
புரோட்டானுடன் வினைபடும்போது , புரோட்டான் நியூட்ரானாக 
மாற்றப்படுகிறது . அப்போது ஆற்றல் வெளிப்படுகிறது . 
2x 10-1 வினாடி நேரத்திற்குள் மேற்சொன்ன வினை நிகழாவிட் 
டால் , எதிர்மின்னேற்றங் கொண்ட ம்யு வான் தன்னிச்சையாகச் 
சிதைவுறுகிறது . அப்போது ஓர் எலெக்ட்ரானும் எடையில்லாத 
துகள்களான நியூட்ரினோ ஆன்ட்டி நியூட்ரினோ ஆகியவைகளும் 
அத்துடன் ஆற்றலும் உண்டாகின் றன . 


- > e- + நியூட்ரினோ + ஆன்ட்டி நியூட்ரினோ + ஆற்றல் 
u + + e + + நியூட்ரினோ + ஆன்ட்டி நியூட்ரினோ + ஆற்றல் 


நேர்மின்னேற்றங் கொண்ட ம்யுவான் பொருளோடு வினை படு 
வதில்லை . அதுவும் 2 • 2x 10- வினாடியில் மேலே 

காட்டியபடி 
சிதைவுறுகிறது . எதிர் மீன்னேற்றங் கொண்ட ம்யுவான் சாதாரண 
மாகப் பொருள்களில் காணப்படுவது தான் நேர்மின்னேற்றங் 
கொண்ட ம்யுவான் ஆன்ட்டித் துகளாகும் . 


பைமெசான்கள் அல்லது பையான்கள் ( Pimesons or pions ) 

1947 - ல் பவல் ( Powell ) மற்றும் ஆக்கியா லினி ( Occhialini ) 
ஆகியோர் காஸ்மிக் 4, திரில் எலெக்ட்ரானுக்கும் புரோட்டானுக் 
கும் இடைப்பட்ட நிறைகொண்ட இன்னொரு வகைத் துகள்களைக் 
கண்டுபிடித்தனர் . அத்துகள்கள் பைமெசான்கள் ( ஈ- Mesons ) அல் 
லது பையான்கள் என்று அழைக்கப்படுகின்றன . இவை சோதனைக் 
கூடங்களிலும் உண்டாக்கப்படுகின் றன . இவை நேர்மின்னேற்றங் 
பொண்ட பையான்கள் , எதிர்மின்னேற்றங் கொண்ட டையான்கள் 
மற்றும் நடுநிலைப் பையான்கள் என மூவகையாம் . எதிர் மின்னேற் 
றங்கொண்ட பையான்கள் நேர் மின்னேற்றங் கொண்ட மற்றும் 
எதிர்மின் னேற்றங்கொண்ட பையான்கள் எலெக்ட்ரானைப் போல் 
273.2 மடங்கு நிறை கொண்டவை . மின்னேற்றமில்லாத பையான் 
கள் எலெக்ட்ரானைப்போல் 264-3 மடங்கு நிறை கொண்டவை . 
எதிர் மின்னேற்றங் கொண்ட பைமெசான் புரோட்டானோடு தடை 
யின்றிவினை படுகிறது . அப்போது நியூட்ரானுடன் ஆற்றலும் அல்லது 
நியூட்ரானும் மின்னேற்றமில்லாத பையானும் உண்டாகின்றன . 


- + p -- n + V அல்லது - + p -- n + r ° 

( திர் மின்னேற்றங் கொண்ட பையான் 
p புரோட்டான் 


- 


ஆற்றல் 


மின்னேற்றமில்லாத பையான் . 


101 


கதிரியக்கம் 


புரோட்டானால் பிடிக்கப்படாவிட்டால் எதிர் மின்னேற்றங் 
கொண்ட பையான் ம்யுவானாகவும் , நியூட்ரினோவாகவும் மற்றும் 
ஆற்றலாகவும் மாறுகிறது . 

- > - + ஆன்ட்டி நியூட்ரினோ + ஆற்றல் 
நேர்மின்னேற்றங் கொண்ட பையானும் அவ்வாறே சிதைவுறு 


+ > u + + நியூட்ரினோ + ஆற்றல் 

எதிர் மின்னேற்றங் கொண்ட பையான்கள் நேர்மின்னேற்றங் 
கொண்ட பையான்கள் ஆகியவற்றின் சராசரி ஆயுள் 2.6X 10 
வினாடி மின்னேற்றமில்லாத பைமெசானின் ஆயுட்காலம் 10-18 
வினாடிகள் . அது உண்டான மாத்திரத்தில் தன்னிச்சையாகச் 
சிதைந்துவிடு கிறது . அப்போது ஆற்றல் வெளிப்படுகிறது . 

அடிப்படைத் துகள்கள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானவை 
மூன்று . அவை எதிர்மின்னேற்றங் கொண்ட எலெக்ட்ரான்கள் , 
நேர் மின்னேற்றங் கொண்ட புரோட்டான்கள் , மற்றும் நியூட்ரான் 
கள் கியவைகளாம் . பாசிட்ரான் , ஆன்ட்டி புரோட்டான் 
மற்றும் ஆன்ட்டி நியூட்ரான் ஆகிய மற்றத் துகள்களெல்லாம் மிக 
வேகமாகச் சிதைவுறுகின்றன . 

வினாக்கள் 
1. கேதோடு கதிர்களின் இயல்புகளை விவரி . 

2 . புழைக்கதிர்கள் யாவை ? அவை ஏன் அவ்வாறு அழைக் 
கப்படுகின்றன ? 

3 நியூட்ரான் கண்டுபிடிக்கப்பட்ட விவரத்தை எழுது . 
4 சிறு குறிப்புகள் வரைக : 

( அ ) பாசிட்ரான் ; ( ஆ ) நியூட்ரினோ. 
5. நியூட்ரானுக்கும் , ஆன்ட்டி நியூட்ரானுக்கும் உள்ள வேறு 
பாடு யாது ? 

6. ம்யுவான்கள் மற்றும் பைமெசான்களைப்பற்றி விளக்கி 
61 ழுதுக . 


2. அணுவின் அமைப்பு 


கேதோடு கதிர்கள் , நேர்மின் கதிர்கள் ஆகியவை பற்றி 
விரிவான ஆய்வுகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பல முக்கியக் 
கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன . 1895 - ல் ஜெர்மனியில் ராஞ்சன் 
( Rontgen ) என்பார் X-கதிர்களைக் கண்டறிந்தார் . கேதோடு 
கதிர்கள் கண்ணாடி மீது பட்ட இடத்திலிருந்து புதுக் கதிர்கள் 
வெளிவருவதை அவர் கண்டார் . அவற்றிற்கு X-கதிர்கள் என் 
பெயரிட்டார் . அவை பொருள்களை ஊடுருவிச் செல்லும் தன்மை 
கொண்டிருப்பதும் , ஒளிப்படத் தகட்டைப் பாதிக்கும்படியான 
இயல்பைப் பெற்றிருப்பதும் தெரியவந்தது . 


1896 - ல் பிரான்சு நாட்டு விஞ்ஞானி ஹென்றி பிக்குயிரல் 
( Henry Becquerel ) யுரேனியம் தாதுக்கள் ஒரு வகைக் கதிர்களை 
விடுவதைக் கண்டறிந்தார் . இக் கதிர்களும் X- கதிர்களைப் 
போன்றே திண்மப் பொருள்களை ஊடுருவ வல்லவை . நிழற்படத் 
தகட்டை ஒளியைப் போலவே பாதிப்பவை . பின்னர் விரிவான 
ஆராய்ச்சியின் முடிவாகக் கதிரியக்கக் கதிர்கள் a-கதிர்கள் , 
B- கதிர்கள் மற்றும் Y-கதிர்களைக் கொண்டவை என்பது தெளிவா 
யிற்று . a- கதிர்கள் நேர்மின் னேற்றங் கொண்டவை . இரட்டை 
நேர்மின்னேற்றங் கொண்ட ஹீலியம் அணுக் கருக்களே இவை . 
B -துகள்கள் அதிவேக எலெக்ட்ரான்கள் . - கதிர்கள் கடின 
X- கதிர்களை ஒத்தவை . இவைபற்றிய விரிவான விவரங்களைப் 
பிறிதோர் அத்தியாயத்தில் காண்க . 


அணு எதிர்மின்னேற்றங் கொண்ட எலெக்ட்ரான்களையும் , 
நேர் மின்னேற்றங் கொண்ட இன்னொரு பகுதியையும் பெற்றிருக் 
கிறதென்றால் , இவை எவ்வாறு அமைந்துள்ளன ? 1898 - ல் ஜெ . 
ஜெ . தாம்ஸன் ( J. J .. Thomson ) அணுவின் அமைப்பு பற்றிய ஒரு 
கருத்தை வெளியிட்டார் . அக் கருத்துப்படி அணு , நேர்மின்னேற் 
றக் கோளத்தில் எதிர் மின்னேற்ற எலெக்ட்ரான்கள் பதிக்கப்பட் 
டிருக்கிற ஓர் அமைப்பைக் கொண்டிருக்கிறது . அம்மாதிரியான 
அமைப்பு அடுத்தபக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது . அணுவின் எடை 
முழுவதுமே 

நேர்மின்னேற்றப் பகுதியில் இருக்கவேண்டும் . 


கதிரியக்கம் 


12 


காரணம் நேர் மின்னேற்றங் கொண்ட துணுக்குகள் ( fragments ) 
எலெக்ட்ரான்களை விடப் பன்மடங்கு கனமிக்கவை . 


எலெக்ட்ரான் 


நேர் மின்னேற்றம் 


. 


+ - +++ 
+ 

++ 


* 


படம் 5 
1911 - ல் ருதர் ஃபோர்டு a- துகள்களை இலேசான உலோகத் 
தகடுகள் மீது விழச் செய்து என்ன நிகழ்கிறதென்று 

அறிய 
விரும்பினார் . 


1 


6 . 


. 


பொலோனியம் 
மூலத்திலிருந்து 
- துகள்கள் 


துாயுள்ள 
லெட் திண்மத் 
தகடு 


இகல சாள 
உலோகத் 


நகர்த்தசிகடிய 
ஸிங்க் சல்பேல் 

திரை 


தகடு 


படம் 


தாம்ஸன் கருத்துப்படி ஓர் உலோகம் எதிர் மின்னேற்றங் 
கொண்ட எலெக்ட்ரான்களைக் கொண்ட தேர்மின் கோளங்களின் 
தொகுப்பாகும் . a- துகள்கள் ஆற்றல் மிகக் கொண்டவை . எனவே 
உலோகத் தகட்டின் ஊடே எளிதாகச் செல்லவேண்டும் . உலோ 
கம் முழுவதும் நேர்மின்னேற்றமும் , நிறையும் சீராக விரவியிருப் 
பதால் a- துகள்கள் நேராகவே செல்லவேண்டும் . 


படத்தில் ருதர் ஃபோர்டு 

செய்த 

சோதனையின் விவரம் 
காட்டப்பட்டுள்ளது . கதிரியக்கத் தனிமமான பொலோனியத்தி 
லிருந்து a- துகள்கள் வருகின்றன . அவை திண்ணிய லெட் தகட் 
டால் தடுக்கப்பட்டு ஒரு கற்றை மட்டும் , அதிலுள்ள துளை வழியாக 
வெளிப்படுகிறது . 

a- துகள்களின் பாதையில் ஓர் இலேசான 
தங்கத்தகடு வைக்கப்பட்டிருக்கிறது . தகட்டை ஊடுருவிச்செல்லும் 
a-துகளைக்கண்டறிய ஒரு லிங்க் சல்ஃபைடு பூசப்பட்ட திரை பயன் 


மடையாமல் சென்றாலும் அவ்வப்போது ஒன்றிரண்டு நேர்மின் 
அணுவின் அமைப்பு 

13 
படுத்தப்படுகிறது . திரைமீது a- துகள்கள் படும்போதெல்லாம் 
பொறிச்சிதறல்கள் உண்டாகின்றன . 
நாம் திர்பார்க்கும்படியே 99 சதம் ( -துகள்கள் உலோக 

ஊடே நேராகச் செல்கின்றன . சில 8- துகள்கள் 
அவற்றின் பாதையிலிருந்து விலகிச்செல்கின்றன . ஒருசில அவற்றின் 
பாதையிலேயே திருப்பியனுப்பப்படுகின்றன . அணு அமைப்பைப் 
பற்றிய தாம்ஸனின் கருத்து இந்தக் காட்சிப் பதிவீட்டிற்கு உடன் 
பாடாக இல்லை . நிறையும் நேர்மின்னேற்றமும் உலோக முழுதும் 
சமச் சீராக விரவியிருந்தால் அதிக - துகள்கன் எதிர்த்துத் 
தள்ளும் விசைக்கு உட்பட்டிருக்கமாட்டா . எனவே , நேர்மின்னேற் 
றமும் 

நிறையும் உலோத்தகட்டின் மிகச்சிறிய பகுதிகளில் 
இருந்தாகவேண்டும் . கிட்டத்தட்ட எல்லா - துகள்களுமே விலக்க 


அணுவின் 


னேற்றம் செறிந்துள்ள பகுதிக்கு நெருக்கமாக வரும்போது 
ஒரே மாதிரியான மின்னேற்றம் பெற்றிருப்பதால் ஒன்றை ஒன்று 
திர்த்துத்தள்ள - துகள் பாதையிலிருந்து விலக்கமடைந்து 


செல்கின்றன . 


ருதர்ஃபோர்டு , அணு ஒரு மையத்தை அல்லது மையக் கரு 
வைக் ( Nucleus ) கொண்டிருக்கவேண்டுமென்றும் , அந்த அணுக் 
கருவில் கிட்டத்தட்ட அணுவின் முழு நிறையும் , மொத்த நேர்மின் 
னேற்றங்களும் பொதிந்திருக்க வேண்டுமென்றும் சொன்னார் . இக் 
கருத்தின்படி a- துகள்களைச் சிதறடிக்கும் சோதனையை விளக்கு 
வது எளிதாகிறது . 


எலெக்ட்ரான் 


அணுக்கரு 


துகள் 


படம் 7 


அணுக் கரு மிக நுண்ணள வானதால் - துகள்களின் மிகச் 
சிலவான அணுக் கருவை நெருங்கி வருகின்றன . அப்போது 
அவை அதிகமாகப் பாதை விலக்கம் அடைகின் 

றன . 


டாக்கு 

பாதை புரோட்டானுடையது . எனவே , 
14 

கதிரியக்கம் 
ருதர்ஃபோர்டின் சோதனைகளிலிருந்து 

அணுக் கருவின் 
விட்டம் 10-13 செ.மீ. எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . அணுவின் 
விட்டம் இதைவிட 100,000 மடங்குகளாம் . எனவே , அணுவில் 
மிக நுண்ணளவுப் பருமனில் தான் அணுக்கரு அமைந்திருக்கிறது . 
அணுவின் மொத்தப் பருமனிலும் கிட்டத்தட்ட எலெக்ட்ரான்கள் 
தாம் இருக்கின்றன எனலாம் . 

1919 - ல் அணுக்கருவில் புரோட்டான்கள் இருப்பது நிரூபிக் 
கப்பட்ட து . நைட்ரஜனில் a- துகள்களின் தொலைவைப்பற்றிய 
ஆய்வின்போது -துகள்களின் 

பாதைகளின் முடிவில் புதிய 
K / 19 
CO / 20 
Ti | 22 
V23 
M1/ 25 
Fe | 26| 
co/27 
N 128 
co / 29 
1 2 

3 

படம் 8 
துகள் பாதைகள் இருப்பதை ருதர்ஃபோர்டு கண்டார் . - துகள் 
நைட்ரஜன் மீது மோதி ஆக்ஸிஜனையும் புரோட்டானையும் உண் 
அணுக்கருவில் புரேட்டான்கள் இருப்பது உறுதியாயிற்று . 


cv | 24 


zn/30 


15 


அணுவின் அமைப்பு 


டை 


ஓர் அணுக்கருவில் எத்தனை புரோட்டான்கள் இருக்கின்றன 
என்பதை எப்படி அறிந்துகொள்வது ? 1913 - ல் ஹென்றி மோள்லி 
( Henry Mosley ) செய்த சோதனையின் முடிவாக இதற்கு விடை 
கிடைத்தது . வெவ்வேறு உலோகத்தனிமங்களை எலெக்ட்ரான் 
களைக் கொண்டு தாக்கும்போது வெளிப்படும் X-கதிர்களின் 
ஆற்றலை மோஸ்லி ஆராய்ந்தார் . அப்படி வெளிப்படும் X- கதிர் 
கள் குறிப்பட்ட அலைவு நீளங்களைக் கொண்டிருப்பதும் X- கதிர்க் 
குழாயில் இலக்காக ( Target ) பயன்படுத்தப்படும் உலோகத் 
தைப் பொறுத்திருப்பதும் தெரியவந்தது . ஒரு தனிமத்திலிருந்து 
பெறப்படும் X- கதிர்களை அத் தனிமத்தின் சிறப்பு ( Characteristic ) 
X- கதிர்கள் என்கிறோம் . வெவ்வேறு தனிமங்களிலிருந்து பெறப் 
பட்ட சிறப்பு X- கதிர்களின் அலை நீளத்தை மோஸ்லி நிர்ணயித் 
தார் . தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களின் பண்புகள் 
சீராக மாறுவதற்கேற்ப , தனிமங்களின் சிறப்பு X- கதிர்களின் 
அலை நீளங்களும் சீராக மாறுவதை மோஸ்லி கண்டார் . சில 
தனிமங்களின் சிறப்பு X- கதிர்களின் அலைவு நீளங்கள் ஒரு 
ஒழுங்குக்கு உட்பட்டு மாறுவதை முன் பக்கப் படம் காட்டுகிறது . 

அடுத்து மோஸ்லி வெவ்வெறு தனிமங்கள்ன் அணு 
யையும் , அவற்றிலிருந்து பெறப்படும் சிறப்பு X- கதிர்களின் அலை 
நீளத்தின் இருமடி மூலத்தையும் ( square root ) இணைத்து வரை 
படம் வரைந்தார் . வரைபடத்தில் செவ்வொழுங்கற்ற ( irre 
gularities ) நிலை இருப்பதைக் கண்டார் . பின்னர் அணு எண் 
என்கிற , தனிமங்களின் இன்னொரு பண்பையும் சிறப்பு X- கதிர் 
களின் அலை நீளத்தின் இருமடி மூலத்தையும் இணைத்து வரைபடம் 
வரைந்தபோது நேர்கோடு கிடைத்தது . படத்தில் அலுமினி 
யத்திலிருந்து ஸிங்க் வரை உள்ள தனிமங்களின் சிறப்பு X- கதிர் 
களின் X- கதிர் நிறநிரலில் காணப்படும் . Ka மற்றும் K ) ஆகிய 
வரிகளின் அலை நீளங்களை அவ்வத் தனிமங்களின் அணு எண் 
களுடன் இணைத்துப்பெறப்பட்ட வரைபடம் காட்டப்பட்டுள்ளது . 

இதிலிருந்து நாம் தனிமங்களின் தனிப் பண்புகளை அணு 
எண்கள் தாம் நிர்ணயிக்கின்றன என் பதைத் தெரிந்து கொள்கி 
றோம் . அணுவின் அடிப்படைப் பண்பு அணுஎண்ணே தவிர அணு 
எடை அல்ல . 

தனிமங்களின் அணுக்கருக்களின் மொத்த நேர்மின்னேற்றம் 
* படிப்படியாக அதிகரிக்கிறது . அணுக்கருவின் மொத்த நேர் 
மின்னேற்றந்தான் அணு எண் . அணுக் கருவைச் சுற்றி இருக்கிற 
புறமைய ( extra nuclear ) எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை இந்த 

நேர்மின்னேற்றங்களுக்குச் சமம் . எனவேதான் 


மொத்த 


க 


50 


- 


30 


20 


O 


20 


50 


50 


lo 


ஹைட்ரஜன் 

ஒரு 

அணுக்கருவில் மொத்தம் மூன்று நேர்மின் 
16 

கதிரியக்கம் 
அணுவை . ஒட்டுமொத்தமாகப் பார்க்கும் போது மின்னேற்ற 
மற்றதாக இருக்கிறது . அணு எண்ணை Z என்ற குறியீட்டால் 
6o 

kol 
T 

அணு எண் 

படம் 9 
குறிக்கிறோம் . ஆர் பிட்டல் ( orbital ) எலெக்ட்ரான்களின் மொத்த 
எண்ணிக்கையையும் இது குறிக்கிறது . 

சிறப்பு X- கதிரின் அதிர்வு எண் y என இருந்தால் 
My 

C ( z - b ) 
Z-- அணுஎண் 
c , b- மாறிலிகள் ( X- கதிர்த் தொகுதி ( K , L , M ) ஐப் 

பொறுத்தவை இவை ) 
எனவே , ஒரு தனிமத்தின் சிறப்பு X- கதிரின் அதிர்வு எண்ணை 
நிர்ணயித்து , மேலே கொடுக்கப்பட்ட சமன் பாட்டிலிருந்து அதன் 
ணு எண்ணை ( Z ) நிர்ணயிக்கலாம் . 

ஒரு தனிமத்தின் அணு எண் தெரிந்தால் அத் தனிமத்தின் 
அணுக்கருவில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை 
தெரிந்துவிடுகிறது . 
கொண்டது . எனவே ,, 

புறமைய ( extra nuclear ) 
எலெக்ட்ரான் இருக்கிறது . ஹீலியம் அணுக்கருவில் இரண்டு 
நேர் மின்னேற்றங்கள் இருக்கின்றன . இந்த அணுவில் இரண்டு 
புரோட்டான்களும் இரண்டு புறமைய எலெக்ட்ரான்களும் இருக் 

. 
னேற்றங்கள் இருக்கின்றன இந்த அணுவில் மொத்தம் மூன்று 
புரோட்டான்களும் மூன்று புறமைய எலெக்ட்ரான்களும் இருக் 
கின் றன . தனிம வரிசைப்பாட்டு அட்டவணையில் 

ஒரு தனிமத்தி 


- 


- 


-- 


அனுவின் அமைப்பு 


17 


அணுவின் 


என் 


லிருந்து அதன் அண்மையிலுள்ள அடுத்த தனிமத்திற்கு போகும் 
போது அணுக்கரு நேர்மின்னேற்றம் ஒரு அலகு அதிகரிக்கிறது 
ருதர்ஃபோர்டு , புரோட்டானும் , ஒரு 

நேர்மின்னேற்றங் 
கொண்ட ஹைட்ரஜனும் ஒன்றே என்று நிரூபித்தார் . எனவே 
ஹைட்ரஜன் அணு ஒரு எலெக்ட்ரானை விட்டு புரோட்டானாகிறது . 
a- துகள் , இரண்டு எலெக்ட்ரான்களும் இல்லாத ஹீலியத்தின் 
அணுக்கரு எனலாம் . 
அமைப்பு இரண்டு பகுதிகளைக் 

கொண்டது - 
ஒரு பகுதி அணுவின் , கிட்ட தட்ட எல்லா நிறையையும் நேர்மின் 
னேற்றத்தையும் கொண்ட அணுமையக் கரு . இன்னொரு பகுதி 
கிட்டத்தட்ட அணுவின் முழு பருமனிலும் வியாபித்திருக்கும் 
ஆர்பிட்டல் எலெக்ட்ரான்களின் வரிசைப்பாடு . 

1932 - ல் நியூட்ரான் கண்டு பிடிக்கப்பட்டது . அணுக்கருவில் 
புரோட்டான்களும் நியூட்ரான்களும் 

இருக்கின்றன , 
கருத்தை ஹெயிஸன் பெர்க் ( Fleisenberg ) வெளியிட்டார் . 
அணுமையக்கருவின் நேர்மின்னேற்றத்திற்கு ஏற்ப புரோட்டான் 
எண்ணிக்கை இருக்கவேண்டும் . அணுக்கருவின் மொத்த நேர் 
மின்னேற்றமே அதன் அணு எண்ணாகும் . அணுக்கருவின் ஒருபகுதி 
நிறைக்கு புரோட்டான்கள் காரணமாக இருக்கின்றன . அணுவின் 
மீதம் நிறைக்கு காரணமாக இருப்பவை நியூட்ரான்களே அணுக் 
கருவின் எடை , அதில் இருக்கிற நியூட்ரான் புரோட்டான்களின் 
மொத்த எண்ணிக்கைக்குச் சமம் . அணுக்கருவில் காணப்படுகிற 
நியூட்ரான் மற்றும் புரோட்டான்களை நியூக்லியான்கள் என்கி 
றோம் . புரோட்டான் எடை . ஒரு அணுஎடை அலகில் ( Atomic 
mass units ) ஒரு அலகாகும் . நியூட்ரானும் தோராயமாக இதே 
எடையைக் கொண்டிருக்கிறது . 

ஒரு அணுவின் நிறை எண் ( அணு எடை ) A ஆகவும் அதன் 
அணுஎண் Z ஆகவும் இருந்தால் அதன் அணுக்கருவில் A- நியூக்லி 
யான்கள் இருக்கின்றன . அவற்றில் Z- புரோட்டான்கள் , மீதம் 
( A - Z ) நியூட்ரான்கள் , A- என்பது அணு எடையைக் குறிப்பதல்ல . 
அணு எடைக்கு நெருங்கிய முழு எண்ணைக் குறிக்கிறது . நியூட்ரான் 
கள் மற்றும் புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையைக் 
குறிக்கும் இந்த எண்ணைத்தான் நிறை எண் ( Mass Number ) 
என்கிறோம் . 

சாதாரண ஹைட்ரஜனின் நிறை எண் ஒன்று . அதன் அணு 
எண்ணும் ஒன்றே . எனவே அதன் அணுக்கருவில் ஒரு புரோட் 
டான் மட்டும் இருக்கிறது . ஹீலியத்தின் நிறை எண் 4 , அணு எண் 2 . 
இதன் அணுக்கருவில் இரண்டு புரோட்டான்களும் இரண்டு நியூட் 

2 


- 


18 


கதிரியக்கம் 


ரான்களும் இருக்கின்றன . கார்பன் அணுவிற்கு A = 12 , Z = 6 
எனவே இதன் அணுக் கருவில் 6 புரோட்டான்கள் இருக்கின் றன . 
குறைவான 

அணு 

எடை கொண்ட தனிமங்களில் 7 , A- ன் 
அளவில் பாதியாகும் . இத் தனிமங்களிலிருக்கும் நியூட்ரான்கள் 
மற்றும் புரோட்டான்களின் எண்ணிக்கை கிட்ட தட்ட சமமாகும் . 
அணு எடை அதிகரிக்க அதிகரிக்க Z , A- ல் பாதியை விடக்குறை 
வாகும் . எனவே ( A - Z ) Z- ஐ விட அதிகம் நிலைத்த இயல்புடைய 
தனிமங்களில் நியூட்ரான்கள் , புரோட்டான்களை விட அதிகமாக 
இருக்கின்றன . யுரேனியத்தில் 92 புரோட்டான்களும் 146 
நியூட்ரான்களும் இருக்கின்றன . 

அணுக்கரு புறவெளி எலெக்ட்ரான்கள் : நியூட்ரான்களும் 
புரோட்டான்களும் அணுக்கருவில் அமைந்திருக்கின்ற என்று 
பார்த்தோம் . அணுவில் இருக்கின்ற எலெக்ட்ரான்கள் எப்படி 
அமைந்திருக்கின்றன என்று பார்ப்போம் . எலெக்ட்ரான்களின் 
அமைப்பு பற்றிய விவரங்கள் தனிமங்களின் அணு நிற நிரலிலிருந்து 
( atomic spectra ) பெறப்பட்டவையே . 

கதிரவனைச் 

சுற்றி 
கோள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போல அணுக்கருவை 
எலெக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன என்ற கருத்தை ருதர்ஃ 
போர்டு வெளியிட்டார் . உள்நோக்கி செயல்படும் ஈர்ப்புவிசை 
வெளி நோக்கி செயல்படும் மைய விலக்கு விசையும் ( centrifugal 
force ) சமமாக இருப்பதால் அணு நிலைப்புத் தன்மை பெறுகிறது . 
ஆனால் கோள்களைப் போலல்லாமல் எலெக்ட்ரான்கள் மின்னேற் 
றங் கொண்டவை . மின்காந்த கொள்கைப்படி இயக்கத்திலிருக் 
கும் மின்னேற்றங் கொண்ட எலெக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றலை 
கதிர் வீசி விடும் . அப்படியாயின் ஆர் பிட்டின் ( orbit ) ஆரம் 
குறைந்து கொண்டே போகும் . எலெக்ட்ரான் சுருள் பாதையில் 
சென்று முடிவில் அணுக்கருவில் போய் விழும் . அணு நிற நிரலை 
யும் இயங்கும் 

எலெக்ட்ரான்விடும் ஆற்றலையும் தொடர்பு 
படுத்தினால் இந்த ஆற்றல் எலெக்ட்ரான் பாதையின் ஆரம் 
குறையக் குறைய , குறைந்து கொண்டேபோகும் 

அணு நிற நிரல் 
சில குறிப்பிட்ட வரிகளைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக எல்லா 
அலை நீளங்களையும் கொண்டதாக இருக்கும் . 

1913 ல் நீல்ஸ் போர் ( Niels Bohr ) அணுவைப் பற்றி புரட்சி 
கரமான கருத்துகளை வெளியிட்டார் . அவர் வெளியிட்ட கருத்து 

அணுமையக் கருவைச் சுற்றி பல நிலையான சுற்றுப் 
பாதைகள் இருக்கின்றன . ஒரு நிலையான சுற்றுப்பாதையில் 
எலெக்ட்ரான்கள் சுற்றிக்கொண்டிருக்கும் போது அது ஆற்றலை 
கதிர் வீசுவதில்லை . ஒவ்வொரு நிலையான சுற்றுப்பாதையும் 


களாவன , 


19 


அனுவின் அமைப்பு 


போது 


\== 


இன்னொரு பாதையிலிருந்து வேறுபடுகிறது . அதிக ஆற்றல் நிலையி 
லிருந்த எலெக்ட்ரான் ஆற்றல் குறைவான நிலைக்கு செல்லும் 
போது ஆற்றல் வெளிப்படுகிறது . அதிக ஆற்றல் கொண்ட நிலை 
யில் அணுவின் ஆற்றல் E , என்றும் குறைவாக கொண்ட நிலையில் 
அதன் ஆற்றல் E , என்றும் கொண்டால் எலெக்ட்ரான் அதிக 
ஆற்றல் நிலையிலிருந்து குறைவான ஆற்றல் நிலைக்குச் செல்லும் 
( E , -E ) ஆற்றல் வெளிப்படுகிறது . 

பிளாங்கின் 
குவான்டம் கொள்கைப்படி 
E , -E , = hy 

h = பிளாங்கி மாறிலி 
y = அதிர்வு எண் 
y = E , -E , 
h 

-h c 

E , -E1 
> = அலை நீளம் , C = ஒளியின் வேகம் 

ஒரு நிலைத்த சுற்றுப் பாதையிலிருந்து இன்னொரு நிலைத்த 
சுற்றுப்பாதைக்கு எலெக்ட்ரான் செல்லும் போது , நிறமாலைவரி 
( line ) தோன்றுகிறது . அதன் அதிர்வெண் அல்லது அலை நீளம் 
மேலே காட்டியபடி பெறப்படுகிறது . அணுக்கருவைச்சுற்றி பல 
திலையான சுற்றுப்பாதைகள் இருக்கின்றன . எனவே இம்மாதிரி 
யான பலவித , எலெக்ட்ரான் இடப்பெயர்வுகளுக்கேற்ப நிற 
நிரலில் பலவரித் தொகுதிகள் காணப்படுகின்றன . 

அதிவெப்பத்திற்கு சூடாக்கும் போதும் மின்னிறக்கம் 
செய்யும் போதும் , அடிநிலை ( ground state ) யில் இருக்கிற எலெக்ட் 
ரான்கள் ஆற்றலை வாங்கிக்கொண்டு அதி ஆற்றல் நிலைக்குச் செல் 
கின்றன . இதனைத்தான் அணுக்களின் கிளர்வுற்ற ( excited ) நிலை 
என் கிறோம் . அடுத்து எலெக்ட்ரான் தன்னிச்சையாக அதிஆற்றல் 
நிலையிலிருந்து குறைவான ஆற்றல் நிலைக்குச் செல்கையில் ஒரு 
திட்ட மான அளவு ஆற்றல் வெளிப்படுகிறது . இம்மாதிரியான ஒவ் 
வொரு நிலைத்திரிவும்(transition ) நிறமாலையில் ஒருவரி( line ) யைக் 
கொடுக்கும் . வெளிச்சுற்று பாதையிலுள்ள ஒன்றிரண்டு எலெக்ட் 
ரான்களே இம்மாதிரியான நிலைத் திரிவுகளுக்கு உட்படுகின்றன . 

வை மட்டுமே அணு நிறமாலை வரிகளுடன் சம்பந்தப்பட்டவை 
யாய் இருக்கின்றன . அடுத்தடுத்துள்ள எலெக்ட்ரான் சுற்றுப் 
பாதைகளுக்கு கிடையேயுள்ள ஆற்றல் வேறுபாடுகளைக் 
கிடல் முடியும் . மேலும் சம்பந்தப்பட்ட கதிர் வீசு ஆற்றலின் அலை 
நீளத்தையும் கணக்கிடலாம் , 


கணக் 


ஆகும் . 


V 


I 


-- 


கோண 


--- 


ஆற்றல்பாதையின் உருவளவை 
அதேபோல் 1 = 2 , 3 , 4 ... இருக்கும் மட்டத்தை K ஷெல் எனவும் 
20 

கதிரியக்கம் 
எலெக்ட்ரான்கள் வட்டச் சுற்றுப் பாதையில் செல்கின்றன . 

. 
எலெக்ட்ரான்களின் கோண உந்தம் ( angular momentum ) m vr 

m- எலெக்ட்ரான் நிறை 

திசை வேகம் 
சுற்றுப்பாதையின் ஆரம் 

h 
உந்தம் ன் 1 , 2 , 3 

........ 1 மடங்காகத் 
தான் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் போர் ஹைட்ரஜன் 
அணுவில் இருக்கக் கூடிய சுற்றுப் பாதைகளின் ஆற்றலைக் கணக் 
கிட்டார் . அவற்றைக் கொண்டு ஹைட்ரஜன் நிறமாலையிலிருக்கும் 
வரிகளின் அதிர்வு எண்களையும் , அலை நீளங்களையும் கணக்கிட் 
டார் . இவை சோதனையில் பெறப்பட்ட வரிகளின் நீளத்தோடு 
முழுதும் ஒத்திருப்பது போரின் ( Bohr ) புரட்சிக் கருத்துக்களுக்கு 
ஒரு வெற்றியாகும் . 

குவான்டம் எண்கள் : அணு நிறமாலை ஆய்விலிருந்து பெறப் 
பட்ட முடிவுகளாவன . எலெக்ட்ரான்கள் பல ஆற்றல் மட்டங்களைக் 
கொண்டிருக்கின்றன . எலெக்ட்ரான்கள் ஒரு ஆற்றல் மட்டத்தி 

ருந்து இன்னொன்றுக்கு செல்கையில் ஆற்றலை ஏற்கின்றன , 
அல்லது வெளிவிடுகின்றன . அணுவில் ஒரு எலெக்ட்ரானின் 
ஆற்றல் மட்டத்தைக் குறிப்பிட நான்கு குவான்டம் எண்கள் 
தேவைப்படுகின் றன . 
அடிப்படை குவான்டம் 

(( Prinicipal quantum 
Number ) : அடிப்படை குவான்டம் எண்ணை 1 என்ற எழுத்தால் 
குறிக்கிறோம் . போர் கொள்கையை 

இயலாக 
mvr உா என்று 

எழுதலாம் [ mvr- கோண 
உந்தம் h - பிளாங்கின் மாறிலி] இதில் 1 , அடிப்படை குவான்டம் 
என்னைக் குறிக்கும் . n = 1 , 2 , 3 .......... n.n , எலெக்ட்ரான சுற்றுப் 
பாதையின் பேரச்சை ( Major axis ) குறிப்பதாகும் . வட்ட சுற்றுப் 
பாதைகளில் n பிணைப்பாற்றலையும் எலெக்ட்ரானுக்கும் அணுக் 
கருவுக்கும் உள்ள தூரத்தையும் குறிப்பதாக இருக்கிறது . இந்த 
( size ) குறிப்பதாகும் . முதல் ஆற்றல் மட்டத்திற்கு n = 1 , இரண் 
டாம் ஆற்றல் மட்டத்திற்கு n = 2 n = 3 என்பது , மூன்றாவது 
ஆற்றல் மட்டம் n = 1 ஆக 

..என இருக்கும் மட்டங்களை முறையே 
L , M , N , 0 ஷெல்கள் எனவும் குறிப்பிடுகிறோம் . 


எண் 


1 


கணித 


h 


- 


11 . 


அனுவின் அமைப்பு 


21 


ஒரு சில 


திசைக் குவான்டம் எண் ( azimuthal quantum Number ) : 
போரின் கருத்துப்படி எலெக்ட்ரான்களின் சுற்றுப்பாதை வட்ட 
மாக இருக்க வேண்டும் . 1916 - ல் சோமர் ஃபெல்டு ( Sommer feld ) 
திசை குவான்டம் எண்ணைப் பற்றி சொல்லி எலெக்ட்ரான் பாதை 
நீள் வட்டமாகவும் ( ellipses ) இருக்கலாம் என்றார் . இந்த 
எண்ணும் கோண 

உந்தத்துடன் ( mvr ) சம்பந்தப்பட்டதாக 
இருக்கிறது . ஒவ்வொரு அடிப்படை குவான்டம் எண்ணுக்கும் 
ஏற்றவாறு 

திசைக்குவான்டம் எண்களே இருக்க 
முடியும் . திசைக் குவான்டம் எண் 1 என்ற எழுத்தால் குறிக்கப் 
படுகிறது இது பூஜ்யத்திலிருந்து ஒன்று ஒன்றாக ( n = 1 ) வரை 
இருக்கலாம் . n- ன் மதிப்பு 3 - ஆக இருந்தால் 1 - ன் மதிப்பு 0 , 1 , 2 
என்று தான் இருக்க முடியும் . அதிகப்படியான ஆற்றல் மட்டங் 
கள் எலெக்ட்ரான்களுக்கு இருப்பதை திசைக் குவான்டம் எண் 
களைக் கொண்டு விளக்க முடிகிறது . இந்த அடிப்படையில் 
ஹைட்ரஜன் நிறநிரலின் வரிகளை எல்லாம் காரணங்காட்டி 
விளக்க முடிகிறது . திசைக் குவான்டம் எண் எலெக்ட்ரான் 
சுற்றுப் பாதையின் வடிவத்தை ( Shape ) குறிப்பதாக இருக்கிறது . 

திசைக் குவான்டம் எண்களைப் பொறுத்து இருக்கிற உ LI 
ஆற்றல் மட்டங்களை துணை மட்டங்கள் ( sub shell ) என்கிறோம் . 
அடிப்படை குவான்டம் எண் n- என்றால் n , துணை ஆற்றல் மட்டங் 
கள் இருக்கின்றன . n = 4 என்றால் நான்கு உப ஆற்றல் மட்டங் 
கள் இருக்கின்றன . எலெக்ட்ரான்களின் திசைக் குவான்டம் 
எண் 

I = 0 , 1 , 2 , 3 , ... என இருந்தால் அவற்றை முறையே 
s , p , d , t ....... எலெக்ட்ரான்கள் என்கிறோம் . 

S - ஆர்பிட்டல் 
எலெக்ட்ரான்கள் p , d மற்றும் t எலெக்ட்ரான்களை விட குறை 
வான ஆற்றல் நிலையில் இருக்கின்றன . 

. எனவே 

S- எலெக்ட் 
ரான்கள் அணுக்கருவால் அதிகம் இறுக்கமாய் கவர்ச்சி விசையில் 
வைக்கப்பட்டிருக்கின் றன . 

காந்த குவான்டம் எண் : காந்த குவான்டம் எண் நிரப் 
பிடத்தில் ( space ) எலெக்ட்ரான் சுற்றுப்பாதையின் திசை 
அமைவை ( orientation ) காட்டுகிறது . காந்த குவான் டம் எண் 
திசைக் குவான்டம் எண்ணைப் 

+ 1 - லிருந்து 
உள்பட - 1- வரை மொத்தம் ( 21 + 1 ) முழு எண் மதிப்புகளை ஏற் 
கலாம் . 

I = 3 என்றால் எலெக்ட்ரானின் காந்த குவான்டம் எண் 
3 , 2 , 1 , 0 , - 1 , - 2 , -3 என்ற மதிப்புகளை ஏற்கும் . காந்தப் 
புலத்தில் நிற நிரலை இவை விளக்குகின்றன . 

சுழற்சி குவான்டம் எண் ( Spin quantum number ) : 
அணு நிறநிரல் வரிகளில் இரண்டு , மூன்று அல்லது அதற்கு அதிக 
மாக வரித் தொகுதிகள் இருப்பதை விளக்க இன்னொரு குவான்டம் 


பொறுத்து 


ஆனால் 


நான்கு குவான்டம் 
படுகிற ஒரு ஆற்றல் நிலையில் ஒரே ஒரு எலெக்ட்ரான் 
22 

கதிரியக்கம் 
எண் தேவைப்படுகிறது . அது தான் சுழற்சி குவான்டம் எண் 
எலெக்ட்ரான் அதன் அச்சைச் சுற்றி சுழலுகிறது . எலெக்ட்ரான் 
சுற்றுப் பாதையில் செல்லுவதாலும் அதன் அச்சைச் சுற்றி சுழல் 
வதாலும் காந்தப் புலம் உண்டாக்கப் படுவதாகச் சொல்லலாம் . 
எலெக்ட்ரான் சுழற்சி இரண்டு திசைகளில் மட்டுமே நிகழலாம் .. 
சுழற்சி குவான்டம் எண்கள் +3 அல்லது -- என இரண்டு 
மதிப்புகளை மட்டுமே ஏற்கின்றன . 

எலெக்ட்ரானுக்கு நான்கு குவான்டம் எண்களைக் கொடுப்ட 
தன் மூலம் ஒரே சமயத்தில் எலெக்ட்ரானின் இருப்பிடமும் 
கோண உந்தமும் தெரிந்திருக்கின்றன என்றாகிறது . 
ஐயப்பாட்டுக் கொள்கைப் ( Uncertainty principle ) படி இது 
சாத்தியமில்லை . எலெக்ட்ரானைப் போன்ற நுண் துகள்கள் பற்றிய 
ஆய்வில் அலையியக்கவியல் ( Wave Mechanics ) கொள்கையைச் 
கையாள வேண்டும் . அப்போது கூட எலெக்ட்ரானுக்கு நான்கு 
குவான்டம் எண்களைக் கொடுத்தல் எந்த விதத்திலும் முரண் 
பாடாக இல்லை என்பதைப் பார்க்கிறோம் . 

எலெக்ட்ரான்களை ஆற்றல் மட்டங்களில் பங்கிட்டு வைத்தல் : 
இனி அணுவில் எலெக்ட்ரான்கள் எப்படி ஒரு ஒழுங்குக்கு உட் 
பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதைப் பார்ப்போம் . போர் , 
ருதர் ஃபோர்டு மற்றும் தாம்ஸன் ஆகியோர் வெளி ஷெல்லில் 
( outer most shell) இருக்கிற எலெக்ட்ரான்கள் தான் தனிமங் 
களின் வேதியியல் மற்றும் அணு நிற நிரல் தன்மைகளுடன் 
சம்பந்தப்பட்டவையாயிருக்கின்றன என்பதை எடுத்துச் சொன் 
ர்கள் . எனவேதான் அணுக்கருவைச் சுற்றி எலெக்ட்ரான்கள் 
வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் விகிதத்தைப்பற்றி தெரிந்து 
கொள்ள வேண்டியதாகிறது . 

எலெக்ட்ரான்கள் அமைந்திருக்கும் முறையைப் பற்றி அறிய , 
1925- இல் பௌலி ( Pauli ) வெளியிட்ட ஒதுக்குதல் கொள்கை 
( Exclusion principle ) பெரிதும் துணை புரிகிறது . அதன் கோட் 
பாடு வருமாறு : ஒரு அணுவில் இருக்கின்ற எந்த இரண்டு 
எலெக்ட்ரான்களின் நான்கு குவான்டம் எண்களும் ஒரே மாதிரி 
இருக்க முடியாது , 

மட்டும் 
தான் இருக்க முடியும் . 

இந்த எளிய கொள்கையைக் கொண்டும் , அணுமதிக்கப்படும் 
நான்கு குவான்டம் எண்களான n , 1 , m மற்றும் S ஆகியவற்றின் 
மதிப்புகளிலிருந்தும் குவான்டம் தொகுதிகளில் இருக்கிற 
எலெக்ட்ரான்கள் எண்ணிக்கையைப் பெறலாம் . எடுத்துக் காட் 


a 


குவான்டம் 


n 


m 


S 


n 


1 


- 


+1 


+1 


இங்கு 


நான்கு 


எண் கொண்ட அணு 
அனுவின் அமைப்பு 

23 
டாக ஒரு குவான்டம் தொகுதியின் அடிப்படை 
எண் n ; - ன் மதிப்பு 1- என்றால் இதற்கு பொருந்தக்கூடிய 1 m 
மற்றும் S- ன் மதிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

1 

1 
1 

O 
0 

0 
- 

- 
எனவே முதல் குவான்டம் தொகுதியல் இரண்டு எலெக் .. 
ரான்கள் மட்டுமே இருக்கலாம் . 

இரண்டாவது ( n = 2 ) குவான்டம் தொகுதியில் கீழே 
காட்டிய படி எட்டு எலெக்ட்ரான்கள் இருக்கலாம் . 

2 2 2 2 2 2 2 2 
1 0 0 

1 1 1 1 1 
0 ( 

1 0 
+ 

-1 + - ++ - > + / -1 

எந்த இரண்டு எலெக்ட்ரான்களுக்கும் 
குவான்டம் எண்களும் ஒரேமாதிரி இல்லாதிருப்பது கவனிக்கத் 
தக்கது 

இம்மாதிரியே குவான்டம் தொகுதிகள் n 3 , 4 , 5 ஆகிய 
வற்றில் அதிக பட்சம் இருகக்கூடிய எலெக்ட்ரான்களையும் 
கணக்கிடலாம் . அடுத்தடுத்து வரும் குவான்டம் தொகுதிகளில் 
இருக்கிற எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 , 8 , 18 , 32 மற்றும் 
50 இவற்றை 2012 , 2 , 22 ,232 , 2X 4 மற்றும்25 
என்று எழுதலாம் . 
குவான்டம் தொகுதி எலெக்ட்ரான்கள் அமைவு 
P d f 

g 
1 

4 மொத்த எலெக்ட்ரான்கள் 
1 

2 
2 2 6 

8 
3 2 10 

18 
4 6 10 14 

32 
2 6 10 14 

18 

50 
எலெக்ட்ரான்களின் ஆற்றல் மட்டங்களும் தனிமவரிசைப் 
பாட்டு அட்டவணையும் ஒரு தனிமத்தின் பண்புகள் அதன் வெளி 
ஷெல்லில் ( outer most orbit ) இருக்கிற எலெக்ட்ரான்களின் 
எண்ணிக்கையைப் பொறுத்தது 

பார்த்தோம் . ஒரு 
எலெக்ட்ரானைச் சேர்த்து அணுவை உண்டாக்குவதாக வைத்துக் 


--- 


1 


1 . 


2 


- 


+ 


n 


15001500 


||| 


6 


என் 


களும் 


அணு எண் 


L CAISERAA 


PIsCIAL, 


கொண்ட தனிமம் 
24 

கதிரியக்கம் 
கொள்வோம் . ஒவ்வொரு எலெக்ட்ரானு ம் இருக்கின்றன , 
குறைந்த பட்ச ஆற்றல் மட்டங்களை யே சென்றடைகின்றன . 
ஹைட்ர ஜூனில் ( Z == 1 ) , எலெக்ட்ரான் K ஷெல்லைச் 

சென்றடை 
கிறது . ஹீலியத்தின் அணுக்கரு இரண்டு புரோட்டான்களைக் 
கொண்டது . எனவே சேர்க்கப்படும் இரண்டு எலெக்ட்ரான் 

K- ஷெல்லை சென்றடைகின்றன . லித்தியத்திற்கு Z 
இதில் மூன்றாவது எலெக்ட்ரான் -ஷெல்லை சென்றடைகிறது . 
கீழே படத்தில் அணு எண் ஏறு வரிசையில் முதல் 18 தனிமங்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இவற்றில் வெவ்வேறு ஆற்றல் மட்டங் 
களில் இருக்கிற எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை காட்டப் 
பட்டிருக்கிறது . 

1 2 |34 | 5 |67 | 819110 11 12 13 14 15 16 17 18 
தனிமம் H | Fle | Li | BelB TC ( Nlo | F | NelNalMg: Al|SiPTS 
எலெக்ட் 
ரான் களின் 
எண்ணிக்கை 

K 1 12 1212 212 21212 2 2 2 22 2222 
L 1234516171818 8 | 8 8 8 8 818 

8 
M 

A1 2 3 1415161718 
K- ஷெல் அதிகபட்சம் 2 - எலெக்ட்ரான்களைத்தான் 
கொள்ளும் . ஹீலியத்தில் K- ஷெல் பூர்த்தியான அமைப்பைப் 
பெறுகிறது . அடுத்து லித்தியத்திலிருந்து நியான் வரை எலெக்ட் 
ரான்கள் -ஷெல்லை சென்றடைவது 

தொடர்கிறது . 
ஹீலியத்தில் இருந்தமாதிரியான நிலை நியானிலும் இருக்கக் காண் 
கிறோம் . K- ஷெல்லில் 2- எலெக்ட்ரான்களும் -ஷெல்லில் 
8- எலெக்ட்ரான்களுமாக இருக்கும் நிலையில் , எலெக்ட்ரான் 
இருக்கிற ஷெல்கள் முற்றும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின் றன . 
மற்றவை முழுவதும் காலியாக இருக்கின் றன . நியான் ஒரு மந்த 
வாயு . 
எட்டுத்தனிமங்கள் டைவெளிக்குப் பின் மந்தத் தன்மை 
சென்றடைகின்றன . 

படிப்படியாக 
ஆரம்பித்து 

எட்டு எலெக்ட்ரான்கள் M- ஷெல்லை 
நிரப்புகின்றன . M- ஷெல் இன்னும் 10 அதிக எலெக்ட்ரான் 


ரான்கள் 


லெ சென்றடைகிறது . 
அனுவின் அமைப்பு 

25 
களைக் கொள்ளும் . ஆனால் கடைசி 

ஷெல்லில் இருக்கும் 8 
எலெக்ட்ரான்கள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையைப் பெற்றது 
போல் இருக்கிறது . எனவே ஆர்கான் மற்ற மந்த வாயுக்களின் 
இயல்பைக் கொண்டுள்ளது 

லித்தியத்தில் கடைசி ஷெல்லில் ( outer most ) ஒரு எலெக்ட் 
ரான் இருக்கிறது . சோடியத்தின் கடைசி ஷெல்லிலும் ஒரே 
எலெக்ட்ரான் தான் இருக்கிறது . எனவே லித்தியமும் சோடியமும் 
ஒரேமா திரியான இயல்புகளைக் கொண்டிருக்கின்றன . அதே 
மாதிரி பெரிலியமும் மக்னீசியமும் ஒத்தப் பண்புகளைக் கொண் 
டிருப்பதற்குக் காரணம் அவற்றின் கடைசி ஷெல்லில் இருக்கிற ,, 
எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருப்பது தான் . 
தனிம வரிசை அட்டவணையில் ஒத்த பண்புகளைக் கொண்ட தனி 
மங்கள் ஒன்றன் கீழ் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றன 

தனிம அட்டவணையில் முதல்வரிசையில் இரண்டு தனிமங்கள் 
இருக்கின் றன . K- ஷெல்லின் எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை 
இரண்டாக இருக்க வேண்டியதை வலியுறுத்துவதாக இது 
இருக்கிறது . 

2 . வது வரிசையில் 8- தனிமங்கள் இருக்கின்றன . படிப் 
படியாக எலெக்ட்ரான்கள் --ஷெல்லை சென்றடைந்து அதிகபட்சம் 
8 - எலெக்ட்ரான்களுடன் பூர்த்தியடையவதை இது காட்டுகிறது . 
இங்கு கடைசி ஷெல் 1 , எனவே எலெக்ட்ரான்கள் இந்த ஷெல்லை) 
சென்றடைவதற்கேற்ப இந்தவரிசையில் பண்புகள் மாறுகின்றன 

மூன்றாவது வரிசையில் சோடியத்திலிருந்து ஆர்கான் வரை 
8 தனிமங்கள் இருக்கின்றன . அட்டவணையில் கடை சீ ஷெல்லில் 
ஒரு 

எலெக்ட்ரான் கொண்ட சோடியம் லித்தியத்திற்குக் கீழ் 
வைக்கப்பட்டிருக்கிறது மக்னீசியம் 2 - ம் தொகுதியில் பெரிலியத் 
திற்குக் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது . அலுமினியம் போரா 
னுக்குக் கீழே 3 - ம் தொகுதியிலும் , சிலிக்கான் கார்பனுக்குக் 
கீழே 4 - ம் தொகுதியிலும் , பாஸ்ஃபரஸ் 5 - ம் தொகுதியில் நைட் 
ரஜனுக்கு கீழேயும் , சல்ஃபர் 6 - ம் தொகுதியில் ஆக்ஸிஜனுக்குக் 
கீழேயும் , குளோரின் ஃபுளோரினுக்குச் கீழே 7 - ம் தொகுதி 
யிலும் , 0 - தொகுதியில் நியானுக்குக் கீழே ஆர்கானும் வைக்கப் 
பட்டிருக்கின்றன . 

4 - வது வரிசையில் 18- தனிமங்கள் இருக்கின்றன . இவற்றில் 
K , Ca , மற்றும் Ga , Ge , As , Se , Br , Kr ஆகியவற்றில் எலெக்ட் 
ரான் கடைசி ஷெல் ( outermost shell ) அதாவது 
Ti , V , Cr , Mn , Fe , Co , Ni , Cu , Zn ஆகிய தனிமங்களில் கடைசி 


4 - வது 


26 


கதிரியக்கம் 


ஷெல்லில் இரண்டு 

எலெக்ட்ரான்களுக்கு அதிகம் இல்லை . 
இந்தத் தனிமங்கள் எலெக்ட்ரான்கள் படிப்படியாக ஈற்றயல் 
( Penultimate ) ஷெல்லைச் சென்றடைகின்றன . இம்மாதிரியான தனி 
மங்கள் 5 - வது மற்றும் 6 - வது வரிசைகளில் இருக்கின்றன . ஒரே 
தொகுதியில் இருக்கிற 4 - ம் வரிசை தனிமங்களான பொட்டாசி 
யமும் தாமிரமும் ( copper ) கடைசி ஷெல்லில் ஒரே ஒரு எலெக்ட் 
ரானைக் கொண்டிருப்பதால் சில வகைகளில் ஒத்திருப்பதையும் 
ஈற்றயல் ஷெல்லில் ( Penultimate ) கொண்டுள்ள எலெக்ட்ரான் 
எண்ணிக்கையில் மாறுபடுவதால் சில வகையில் மாறுபட்ட 
தன்மையைக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் . 


ஒவ்வொரு குவான்டம் தொகுதியிலும் பல உப ஆற்றல் 
மட்டங்கள் இருக்கின்றன . ஒரு முதன்மை ஆற்றல் மட்டத்தில் , 
அம்மட்டத்தின் அடிப்படை குவான் ..ம் எண்கள் எத்தனையோ 


4 (142 ) 


4d ( loe- ) 


N ( 322 ) 

h = 4 


4 ( 6e ) 


3d ( 102 ) 
4s ( 2e- ) 


M ( 18e- ) 


36 ( 6 ) 


3s ( 22 ) 


( 8e- ) 


2 ( 6e- ) 


2 = 2 


25 ( 2e- ) 


k ( 28 ) 

h = 1 


1s ( 2e " ) 


படம் 10 . 


அத்தனை உப ஷெல்கள் இருக்கின்றன . ஷெல்லில் ( n - 1 ) ஒரே 
ஒரு ஆற்றல் மட்டம் மட்டுமே ருக்கிறது . L - ஷெல்லில் 


அனுவின் அமைப்பு 


27 


{ n = 2 ) இரண்டு உபஷெல்கள் இருக்கின் றன . இவை ஆற்றல் 
அளவில் சிறிது மாறுபாடுகின்றன . M- ஷெல்லில் 

3 - உ பஷெல் 
களும் N- ஷெல்லில் 4 - உபஷெல்களும் இருக்கின்றன . 
உ . பஷெல்களை s , p , d , f என்று குறிப்பிடுகிறோம் . முன்பக்கப் படத் 
தில் ஆற்றல் மட்ட படம் காட்டப்பட்டுள்ளது . எலெக்ட்ரான்கள் 
படிப்படியாக நிரப்பப்படும் வரிசையும் காட்டப் பட்டுள்ளது . 


தன்படி 18- வது தனிமமான ஆர்கானில் 1 - ல் இரண்டு 
எலெக்ட்ரான்களும் , 2s- ல் இரண்டு எலெக்ட்ரான்களும் இருக் 

றன . 3s- ல் இரண்டும் , மற்றும் 3p -ல் ஆறும் இருக்கின்றன . 
( 1s 2s : 2p 3s : 3p ° ) அடுத்த தனிமமான பொட்டா 
சியத்தில் 19 - வது எலெக்ட்ரான் 4s- ஷெல்லை சென்றடைகிறது . 
இதில் 3 - வது ஷெல் இன்னும் முழுவதும் நிரப்பப்படாதது 
கவனிக்கத்தக்கது . 20 - வது தனிமம் கால்சியத்தில் இன்னொரு 
எலெக்ட்ரான் 45- ஆற்றல் மட்டத்தைச் சென்று அடைகிறது 
21 - வது தனிமமான ஸ்காண்டியத்தில் 21- வதுஎலெக்ட்ரான் 3d 
ஷெல்லை சென்றடைகிறது அடுத்த எட்டு தனிமங்களிலும் 3 - வது 
உபஷெல்லை நிரப்புதல் தொடர்கிறய . 4s -உபமிஷல் நிரப்பப் 
பட்ட நிலையில் எலெக்ட்ரான் 3d- ஷெல்லை சென்றடைவதால் 
ஸ்காண்டியத்திலிருந்து ஸிங்க் வரையிலான தனிமங்களில் இவற் 
றின் வேதியியல் பண்புகள் ஒரு குறிப்பிட்ட வகையாக பாதிக்கப் 
படுவதைக் காண்கிறோம் . ஆறாவது வரிசையில் 57 - வதிலிருந்து 
71 - வரை 

உள்ள தனிமங்களில் எலெக்ட்ரான்கள் கடைசியி 
லிருந்து மூன்றாவது ஷெல்லில் சென்று சேர்கின்றன . லாந்தனைடு 
கள் அல்லது அருமண் தனிமங்கள் என்று சொல்லப்படுகிற இவற் 
றில் அணுவின் உள்ளே நிகழும் இந்த மாற்றங்கள் எலெக்ட்ரான் 
கள் அக ஈற்றயல் ஷெல்லில் ( shell next to the penultimate shell ) 
சென் று சேர்தல் , அவற்றின் வேதிப் பண்புகளை அதிகம் பாதிப்ப 
தில்லை . 


மேலே விவரித்தபடி தனிமங்களின் எலெக்ட்ரான் அமைப் 
பைப் பெறலாம் . ஒரு தனிமத்திலிருக்கும் எலெக்ட்ரான்கள் வெவ் 
வேறு ஆற்றல் மட்டங்களில் இருப்பதை சுருக்கமாகக் குறிக்க 
லாம் . எடுத்துக் காட்டாக பொட்டாசியத்தின் . ( Z = 19 ) எலெக்ட் 
ரான்களின் அமைப்பை 1s : 2s : 2p ° 352 3p 4s என்று 

குறிக் 
கிறோம் 

இதிலிருந்து 4 $ - உபஷெல்லில் ஒரு எலெக்ட்ரான் 
இருக்கிறதென்றும் , 1s , 2s , 3s உஷெல்களில் இரண்டிரண்டு 
எகலக்ட்ரான்கள் இருக்கின்றன என்பதையும் 2p மற்றும் 3p உப 
ஷெல்களில் ஒவ்வொன்றிலும் ஆறு எலெக்ட்ரான்கள் இருப்ப 
தையும் தெரிந்து கொள்கிறோம் . 


28 


கதிரியக்கம் 


வினாக்கள் 


1. ருதர்ஃபோர்டின் a - துகள் சிதறல் ( Scattering of a 
particles ) சோதனையை எழுது . இதன் முக்கியத்துவம் என்ன ? 

2 . அணு அமைப்பைப் பற்றிய தாம்ஸன் கருத்து என்ன ? 
இது சரியான தல்ல ஏன் ? 

3 . தனிமங்களின் சிறப்பு X-கதிர்கள் என்றால் என்ன ? 

4. தனிமத்தின் சிறப்பியல்புகளை நிர்ணயிப்பது தனிமத்தின் 
அணு எண்ணே எட்படி ? 

அணுக்கருவின் நேர்மின்னேற்றத்தை எவ்வாறு நிர்ண 
யிப்பது ? 
6. ருதர்ஃபோர்டின் அணுநிலையான தல்ல . ஏன் ? 
நீல்ஸ் போரின் 

கருது 

கோள்கள் ( assumption ) 
யாவை ? 


10 ) . 


8 . 

நான்கு குவான்டம் எண்கள் யாவை ஒவ்வொன்றை 
பற்றியும் விளக்கி எழுது . 
9 . பௌலியின் ஒதுக்குதல் கொள்கை யாது ? 

எலெக்ட்ரான் அமைப்பைக் கொண்டு தனிம வரிசை 
அட்டவணையில் காணப்படும் முறைமைகளை விளக்கு ? 
11 

ஒரு தனிமத்தின் அணு எண் 21 , அத்தனிமத்திலிருக்கும் 
எலெக்ட்ரான்கள் பங்கீட்டு வைக்கப்பட்டிருக்கும் முறைமையை 
எழுது 


3. எக்ஸ் கதிர்கள் 


1893 ல் - ஜெர்மானிய பௌதிக அறிஞர் ராஞ்சன் ( Rontgen ) 
என்பார் எக்ஸ்கதிர்களைக் கண்டுபிடித்தார் . ஒரு சோதனையின் 
போது ராஞ்சன் மின்னிறக்கக் குழாயை கறுப்பு அட்டைப் 
பெட்டியில் வைத்து மூடி இருட்டறையில் சோதனை நிகழ்த்தினார் . 
சோதனைக் கருவியின் அருகே பேரியம் பிளாட்டினோசயனைடு 
பூசப்பட்ட தாள் இருந்தது . மின்னிறக்கம் நிகழும் போது அந்தத் 
தாள் பளிச்சென்று ஒளிர்வதைக்கண்டார் . மின்னிறக்கக் குழாயி 
லிருந்து வெளிப்பட்ட ஒருவகைக் கதிர் பேரியம் பிளாட்டினோ 
சயனைடு பூசப்பட்ட தாளை ஒளிரச்செய்கிறது என்று ராஞ்சன் 
நம்பினார் . அக்கதிர்களை X- கதிர்கள் என்று அழைத்தார் . 


X- கதிர் குழாய்களில் , எதிர்மின்வாயிலிருந்து வெளிப்படும் 
எலெக்ட்ரான்களைக் கொண்டு இலக்கு நேர் மின் வாயைத் தாக்கி 
X-கதிர்கள் பெறப்படுகின்றன . தற்போது எல்லாவகையிலும் 


இலக்கு 


சூடான எதிர் மின்வாய் 


நேர் மின் வாய் 


X- கதிர் 


மின்னடுக்கு 


100.000 வோல்ட்டுகள் 

படம் 11 . 
மேம்பாடு செய்யப்பட்ட X-கதிர் குழாய்கள் பயன் படுத்தப் 
படுகின்றன . வியாபார ரீதியில் தயாரிக்கப்படும் X-கதிர் 
குழாயின் படம் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது . இதனை 1913 - ல் 
அமெரிக்காவில் கூலிட்ஜ ( Coolidge ) என்பார் உருவாக்கினார் . 


எலும்பில் 
30 

கதிரியக்கம் 
எதிர்மின் வாயில் நடுவில் டங்ஸ்டன் இழைவைக்கப்பட்டிருக் 
கிறது . மின்னடுக்கைக் கொண்டு இது ஒளிரச் செய்யப்படுகிறது 
அடுத்து 100.000 வோல்ட்டுகள் மின்னழுத்தங் கொடுத்து 
மின்னிறக்கம் செய்யும்போது டங்ஸ்டன் இழையிலிருந்து 
அபரிதமான எலெக்ட்ரான்கள் வெளிப்பட்டு அவை ஆன்ட்டி 
கேதோடைத்( anti cathode ) தாக்கும் போது X- கதிர்கள் பெறப் 
படுகின்றன அபரித எலெக்ட்ரான்களின் வன்மையான தாக்கு 
தலுக்கும் உட்படும் நேர்மின்வாய் உருகிவிடக்கூடும் . இதைத் 
தவிர்க்க , நேர்மின் வாயாக பயன்படுத்தப்படும் தாமிரத்தின் 
பரப்பில் அதிக 

உருகுநிலை 

கொண்ட டங்ஸ்டன் அல்லது 
மாலிப்டினம் போன் 

ற 

உலோகங்கள் பதித்துவைக்கப்பட்டிருக் 
கின் றன . தூண்டு மின் சுருளைப் ( Induction coil ) பயன் படுத்தி , 
நேர்மின்வாய் , எதிர்மின்வாய் ஆகியவற்றிற்கு இடையே அதிக 
மின்னழுத்தங் கொடுக்கப்படுகிறது . 

X- கதிர்கள் திண்மப் பொருள்களை ஊடுருவும் இயல்பைப் 
பெற்றிருக்கின் றன இவை பேரியம் பிப்பாட்டினோசயனை டு போன்ற 
பொருள்களை ஒளிரச் செய்கின்றன , அணுக்களை அயனிகளாக்கு 
கின் றன . X- கதிர்கள் நிழற்படத் தகடடை . (ஒளியைப்போன்றே ) 
பாதிப்பு அடையச் செய்கின்றன . 

X- கதிர்களின் ஊடுருவும் தன்மை X- கதிர் குழாயில் நேர் 
மின்வாய் களுக்கிடையே கொடுக்கப்படும் மின்னழுத்தத்தைப் 
பொருத்ததாகும் . அதிக ஊடுருவும் தன்மை கொண்ட X-கதிர் 
களை X- கதிர்கள் ( Hard X - Rays ) என்றும் குறைவாகஊடுருவும் 
தன்மை கொணட 

X-கதிர்களை மென்மையான X- கதிர்கள் 
என்றும் அழைக்கிறோம் . 

உட்செலுத்தப்பட்ட மரத்தின் வழி அல்லது காசு 
கொண்ட பணப்பை வழியே X- கதிர்கள் செல்லும்போது 
ஒளிரும் திரையில் ஆணியின் பிம்பமும் , காசின் பிம்பமும் உண் 
டாகின்றன . 

உடல் பகுதியின் சதைவழியே X- கதிர் ஊடுருவும் . 
எலும்பை ஊடுருவ முடிவதில்லை . தாள் , மரம் , சதை போன்றவை 
அட்டவணையின் 

ஆரம்பத்திலிருக்கிற தனிமங்களால் 
ஆனவை . இவற்றை X- கதிர்கள் ஊடுருவுகின்றன . பித்தளை , 
எஃகு , எலும்பு , தங்கம் போன்ற பொருள்கள் கன 

தனிமங்களா 
லானவை இவை X-கதிர்களைக் கிரகிக்கின்றன . இவற்றை X- கதிர் 
ஊடுருவ முடியாது . 
X- கதிரை உட்கிரகிக்கும் . ஆனால் சதைப்பகுதிகள் ஹைட் 
ரஜன் , ஆக்ஸிஜன் கார்பன் மற்றும் நைட்ரஜன் ஆகிய தனிமங் 


ஆணி 


தனிம 


களானவை , 


கிறது . 


கின்றன . 


மூலக் 


குறுகிய பிளவுகள் வழியாக சென்று அடுத்து ஒருபடி 
எக்ஸ் கதிர்கள் 

31 
இவை X- கதிர்களைக் கிரகிப்பதில்லை . எனவே 
தான் எலும்புப் பகுதிகளை X- கதிர் படம் எடுத்தல் சாத்தியமா 

X- கதிர் , திண்ம , திரவ , வாயுப் பொருள்களின் ஊடே 
செல்கையில் அணுக்களையும் மூலக் கூறுகளையும் அயனிகளாக்கு 
அணுக்களும் 

கூறுகளும் அயனியாக்கப் 
படுவதன் மூலமே X- கதிர்களின் ஊடுருவும் ஆற்றல் ஒரு 
வரம்புக்குள் இருக்கிறது . கனமான தனிமங்கள் இலேசான 
தனிமங்களை விட அதிக எலெக்ட்ரான்களைக் கொண்டிருப்பதால் 
X- கதிர்களின் பாதையில் அதிக எலெக்ட்ரான்கள் இருப்பதால் 
அவை நிறுத்தப்படுகின்றன . 

X- கதிர்களைப் பயன்படுத்தி துப்பாக்கிக் குண்டுபட்ட 
நபரின் உடலில் எந்தப்பகுதியில் துப்பாக்கிக்குண்டு இருக்கிற 
தென்பதைக் கண்டறியலாம் . X- கதிர் படமெடுத்து எலும்பு 
முறிந்த பகுதியைக் கண்டுகொள்ளலாம் . மூட்டை முடிச்சுகளில் 
கடத்தப்படும் தங்கத்தைப்பற்றி தெரிந்து கொள்ளலாம் , 
சிப்பியில் முத்து இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தலாம் . 
விலங்கினங்களின் ஒருசில 

திசுக்களை X- கதிர்கள் 
விரைவாகச் சிதைக்கின்றன . இந்த அடிப்படையில் தோல் 
வியாதிகளைக் குணபடுத்தவும் X- கதிர்கள் பயன் படுகின்றன . 
புற்றுநோய் சிகிச்சையிலும் X- கதிர்கள் பயன் படுத்தப்பகின் றின . 
* பொறியியல் துறையிலும் X- கதிர்கள் பயன் மிக்கவைதான் . வரர்ப் 
படங்களிலும் பற்ற வைத்தப்பகுதிகளிலும் இருக்கும் குறைபாடு 
களைக் கண்டறியவும் X- கதிர்கள் பயன் படுட்தப்படுகின்றன . 
X- கதிர்கள் மின்காந்த அலைகளே . 

X- கதிர் நிறமாலை 
வரைவி ( X - ray spectro graph ) யைக் கொண்டு X- கதிர்களின் 
அலை நீளத்தை நிர்ணயிக்கலாம் . X- கதிர்கள் லெட் திரைகளிலி 
ருக்கும் 
கத்தின் பக்க பரப்பில் ( face ) படுகின்றன . படிகத்தை முன்னும் 
பின்னும் சுழற்றலாம் ( முன் பக்கத்தின் மையப்புள்ளியை மைய 
மாக வைத்து சுழற்றப்படுகிறது ) படிகத்தின் முன் பரப்பில் படும் 
X- கதிர்கள் படிகத்தைச் சுழற்றுவதற்கேற்ப ஒரு நிழற்படத் 
தகட்டின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு சோடிவரை படும் படி 
பிரதி பலிக்கப்படுகின்றன . இம்மாதிரியாக X- கதிர்களைப் 
* படவைத்து பின்னர் நிழற்படர தட்டு உரு விளங்கச் ( develop ) 
செய்யப்படுகிறது . அப்போது படத்தில் பல வரிகளும் பட்டை 
களும் (Bands ) காணப்படுகின்றன . இந்தப் படத்தைத்தான் 


வகை 


32 


கதிரியக்கம் 


X- கதிர் நிற நிரல் வரிகள் என்கிறோம் . அவற்றின் இருப் 
பிடங்களைக் கொண்டு X-கதிர்களின் அலை நீளங்களைக் கணக் 
கிடலாம் . 

சிறப்பு X- கதிர்கள் : ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு 
தனிமத்திற்குச் செல்லும் போது K , L , M முதலியவற்றில் 
ஏதாவது ஒரு வகை 

X- கதிரின் அலை நீளம் ( அல்லது அதிர்வு 
எண் ) அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஒழுங்குக்கு உட் 
பட்டு மாறிச் செல்வதைப் பார்க்கிறோம் . தனிமங்களின் கடைசி 
சுற்றுப் பாதையில் இருக்கிற எலெக்ட்ரான் ஒரு ஆற்றல் நிலையி 
லிருந்து இன்னொரு ஆற்றல் நிலைக்கு மாற்றப்படுவதால் வருவதே 
ஒளி நிறநிரல் X- கதிர் நிறநிரல் இன்னொரு காரணம் பற்றியது . 

ஒளி நிறநிரல் உண்டாக்கப்பட- தேவையான தைவிட மிக 
அதிகமான ஆற்றலை ஒரு அணு ஏற்கும் போது உள்ளே இருக்கும் 
குவான்டம் தொகுதி ( Inner quantum group ) யிலிருந்து ஒன்று 
அல்லது இரண்டு எலெக்ட்ரான்கள் மிக அதிக ஆற்றல் நிலைக்கு 
உயர்த்தப்படலாம் அல்லது அணுவிலிருந்தே நீக்கவும் படலாம் . 
அம் மாதிரி உண்டாக்கப்பட்ட 

காலியிடத்தை நிரப்புவதற்கு 
மேல் ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு 
எலெக்ட்ரான் வரும் . அப்போது தனிமத்தின் சிறப்பு X- கதிர் 
வெளிப்படும் . 
அணு 

ஆற்றலை ஏற்கும்போது In = 1 தொகுதியிலிருந்து 
எலெக்ட்ரான் நீக்கப்பட்டால் ( அல்லது அதி ஆற்றல் மட் 
டத்திற்கு உயர்த்தப் பட்டால் ) இன்னொரு எலெக்ட்ரான் அந்தக் 
காலியிடத்திற்கு வரும்போது K- கதிர் வெளிப்படுகிறது . அம் 


k . தொகுதி 


ட தொகுதி 


- தொகுதி (1 : 4 ) 


I 


M ( I = 5 ) 


L( N = 2 ) 


K ( h : 1) 


படம் 12 . 
மாதிரியே ஆற்றலை அணு ஏற்கும் போது n = 2 என்ற குவான்டம் 
தொகுதியிலிருந்து அதி ஆற்றல் மட்டத்திற்கு மாற்றப்பட்டால் 


எக்ஸ் கதிர்கள் 


33 


போது 


அந்த காலி இடத்திற்கு எலெக்ட்ரான் 

செல்லும் 
L- தொகுதி X- கதிர்கள் 

விடப்படுகின்றன . 

M- வரிசை 
X- கதிர்கள் n = 3 என்ற குவான்டம் தொகுதியிலுருந்து எலெக்ட் 
ரான் நீக்கப்படுவதால் அந்த இடம் நிரப்பப்படும்போது வெளிப் 
படுவ தாம் . படத்தில் வெவ்வெறு தொகுதிகள் வரும் விதம் 
காட்டப்பட்டிருக்கிறது . 


சிறப்பு 


காரணமாக 


அடுத்தடுத்து வரும் தனிமங்களின் 

K-தொகுதி 
X- கதிர்களை எடுத்துக் கொண்டால் X - 5 திர் விடப்படுவதற்குக் 

இருப்பது ஒரே மாதிரியான எலெக்ட்ரான் 
மாற்றமே . ஒவ்வொரு தனிமத்திலும் அதி ஆற்றல் நிலையிலிருந்து 
எலெக்ட்ரான் K- ஷெல்லுக்கு வருகிறது . ஆனால் அணு 
அதிகரிக்க சம்பந்தப்பட்ட ஆற்றல் அளவில் சிறிது வேறுபாடு 
இருக்கிறது . எனவே சிறப்பு X- கதிரின் அலை நீளம் படிப் 
படியாக தனிமத்திற்குத் தனிமம் மாறுகிறது . 


என் 


போட்டான் 


எலெக்ட்ரான் 


படம் 13 


K- தொகுதி X-கதிர்களைப் பெற குறைந்த அளவு 58,200 
ev- ஆற்றல் தேவைப்படுகிறது . -தொகுதி X-கதிரை உண் 
டாக்க குறைவான ஆற்றலும் , M- தொகுதி X- கதிரை உண்டாக்க 
இன்னும் குறைவான ஆற்றலும் போதும் . K- தொகுதி X- கதிரின் 
அலை நீளம் --தொகுதி X- கதிரின் அலைநீளத்தைவிடக் குறைவு . 
M- தொகுதி X- கதிரின் அலை நீளம் -தொகுதி X- கதிரின் அலை 
நீளத்தைவிட அதிகம் . K தொகுதி X- கதிர் அதிக ஊடுருவும் 
ஆற்றல் கொண்டது . 

L- தொகுதியின் ஊடுருவும் தன்மை 
K- தொகுதி X- கதிரின் ஊடுருவு திறனை விட குறைந்தது . 
M- தொகுதி X- கதிர்களுக்கு ஊடுருவும் திறன் இன்னும் குறைவு . 
3 


34 


என்ற ஒரு 


லெம்- 

கதிரியக்கம் 
பிரெம்ஸ்ட்ராலாங் ( Bremsstrahlung ) 

இயற் 
பாட்டினாலும் X- கதிர் வெளிவிடப்படுகிறது . X- கதிர் குழாயின் 
இலக்கு அணுக்களின் 

அணுக்கருக்களை நெருங்கி அதிவேக 
எலெக்ட்ரான் செல்லும் போது அதன் வேகம் மட்டுப்படுத்தப் 
படுவதன் காரணமாக X- கதிர் வெளிப்படுகிறது . முன் பக்கப் 
படத்தில் இம்மாதிரியான நிகழ்ச்சி காட்டப்பட்டுள்ளது . 

எலெக்ட்ரான் அணுக்கருவை ஒட்டியபடி செல்லும் போது 
அது பாதையிலிருந்து விலக்கமுறு கிறது . அப்போது ஆற்றல் 
வெளிப்படுகிறது . 

உள்ளே வரும் எலெக்ட்ரானின் இயக்க 
ஆற்றலில் ஒருபகுதி hy ஆக வெளிப்படுகிறது . எலெக்ட்ரான் 

கொண்டிருப்பதைவிட ( hy ) குறைவான இயக்க 
ஆற்றலுடன் செல்கிறது . 

X-கதிர் குழாயில் எலெக்ட்ரான் 1 Kev- லிருந்து 1Mev வரை 
ஆற்றல் கொண்டதாய் இருக்கிறது . இவையெல்லாம் ஆற்றலாக 
மாற்றப்பட்டால் 10 - லிருந்து 10-10 செ.மீ அலை நீளங்கொண்ட 
X- கதிர் வரும் . வெவ்வேறு எலெக்ட்ரான்கள் 
அளவில் ஆற்றலை இழப்பதால் X- கதிர்கள் பல அலை நீளங்களைக் 
கொண்ட தொடர்களாக X- கதிர் நிற நிரலில் காணப்படுகின்றன . 

வினாக்கள் 
1. X-கதிர் கண்டு பிடிப்பைப் பற்றி எழுது . 
2. X- கதிர் குழாயின் அமைப்பை படத்துடன் விளக்குக . 
3. X- கதிர்களின் பண்புகள் யாவை 

? 
4. X- கதிர்களின் பயன்கள் யாவை ? 
5. மரம் : காகிதம் , தசை ஆகியவற்றை ஊடுருவும் X- கதிர் 
6. X- கதிர்கள் எப்படி உண்டாகின்றன ? 
7. பிரெம்ஸ் ட்ராலாங் இயற்பாட்டை விளக்குக . 


முன்னர் 


வெவ்வேறு 


4. ஆற்றலும் கதிர்வீச்சும் 


படுகிறம். எண்ணெய்யை எரிக்கும்போது ஆற்றல் வெளிவிடப் 
கார்பன் மற்றும் ஆக்ஸிஜன் ஆகியவை இருக்கிற நிலைகள் மாற்றி 

வினை செய்ய தேவையான ஒன்றை ஆற்றல் என் கிறோம் . ஒரு 
பொருள் அல்லது துகளுக்கு , எதிர்க்கும் விசைக்கு எதிராக 
இயக்கம் கொடுக்க முடியுமானால் வேலை செய்யப்பட்டதாகச் 
சொல்கிறோம் . எனவே ஆற்றலைக் கொண்டு ஒரு பொருளுக்கு 
இயக்கத்தைக் கொடுக்கலாம் . இம்மாதிரி ஆற்றல் செலவழிக்கப் 
படும் போது அது வெப்பமாக மாற்றப்படுகிறது . 

ஆற்றல் பல வடிவங்களில் இருக்கலாம் . ஆற்றலின் ஒரு 
வடிவத்தை இன்னொன்றாக மாற்ற முடியும் . வேலை செய்வதற்கு 
எல்லா வகையான ஆற்றல்களையும் பயன்படுத்தலாம் . நிலக்கரி 
அல்லது எண்ணை ஆற்றலைக் கொண்டிருக்கிறது . இவற்றை ஆக் 
ஸி ஜனுடன் சேர்த்து எரித்து . வெப்பமாக மாற்றலாம் . இந்த 
வெப்ப ஆற்றலைக் கொண்டு நீராவியைப் பெறலாம் . நீநீராவியில் 
குளிர் நீரில் மூலக் கூறுகள் கொண்டிருக்கும் ஆற்றலை விட அதிக 
ஆற்றல் இருக்கிறது . டர்பைன் அல்லது நீராவி யந்திரத்தை 
நீராவியைக் கொண்டு இயக்கி நீராவியிலுள்ள ஆற்றலை யந்திர 
* ஆற்றலாக மாற்றலாம் . இந்த யந்திர ஆற்றலைக் கொண்டு 
கப்பலை இயக்கலாம் , அல்லது இரயிலை ஓட்டலாம் . அல்லது 
இந்த யந்திர ஆற்றலைக் கொண்டு டைன மோவை இயக்கி மின் 
னாற்றலை உண்டாக்கலாம் , இந்த மின்னாற்றலை மின் மோட்டாரில் 
யந்திர ஆற்றலாக மாற்றலாம் . 

அணு ஆற்றல் , விவரிக்கப்பட்ட இந்த ஆற்றல்களிலிருந்து மாறு 
பட்டதல்ல . 

எண்ணெய் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் கொண்ட 
சேர்மம் எண்ணெய்யை எரிக்கும்போது கார்பன் - டை - யாக்ஸைடும் 
நீரும் உண்டாகின்றன . இந்த வினையில் ஈடுபடும் ஹைட்ரஜன் 


யமைக்கப்படுவதன் காரணமாக ஆற்றல் 

வெளிப்படுகிறது . 
அணுவின் மையக்கரு மாற்றியமைக்கப் படுவதன் காரணமாக 
அணு ஆற்றல் வெளிப்படுகிறது . அணு ஆற்றலை வெளிப்படுத்திய 
வுடன் அதனை வினை செய்ய பயன் படுத்தலாம் . 

குறுகிய புறவெளி ( space ) யில் அதிகமான ஆற்றலை கண 
நேரத்தில் உண்டு பண்ணினால் அதனை வெடித்தல் ( explosion ) 
என்கிறோம் . அக எரி எஞ்சின்களில் ( Internal combustion 


ஒளியாக நம்மை 
ஒளி ஆற்றல் மண்டலவளியை வெதுவெதுப்பாக்கி வெப்பநிலையை 
அதிகரிக்கிறது . 

ஒளியாற்றல் 

. 
36 

கதிரியக்கம் 
engines ) கேசொலின் ஆவி மற்றும் ஆக்ஸிஜன் ஆகிய இரண்டின் 
கலவைகளில் பொறி உண்டாக்கி தீப்பற்ற வைத்தால் 

வைத்தால் திடுமென 
ஆற்றல் வெளிப்படுகிறது . கேசொலினை ( gasoline ) திறந்த 
வெளியில் எரித்தால் ஆற்றல் மெதுவாக வெளிப்படுகிறது . இந்த 
வெப்ப ஆற்றலைக் கொண்டு நீராவியைப் பெறலாம் . இவ்வாறு 
பெறப்படும் நீராவியால் நீராவி என் ஜின்களை ஓட்டலாம் . 
அவ்வாறு தான் அணு ஆற்றலும் , அணுகுண்டு வெடிப்பின்போ 
திடுமென அபரிமித ஆற்றலை வெளிப்படுத்தலாம் . அணு ஆற்றலை 
படிப்படியாக மெதுவாக வெளிப்படுத்தி பயனுள்ள வினையைச் 
செய்யவும் பயன் படுத்தலாம் . 

ஆற்றல் இயக்க ஆற்றல் ( Kinetic energy ) அல்லது நிலை 
பாற்றல் ( Potential energy ) வடிவில் இருக்கலாம் . நிலையாற் 
றலை எளிதாக இயக்க ஆற்றலாக மாற்றலாம் , எரிபொருள்களும் , 
சில அணுக்களும் நிலையாற்றலைக் கொண்டிருக்கின்றன . தகுந்த 
முறையில் இந்த ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றலாம் . 

கதிர் வீச்சு ( Radiation ) : ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து 
வெற்றிட வெளியில் இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுகிறது . 
நமக்கு பழக்கப்பட்ட இரண்டு கதிர் வீச்சுகளாவன : ஒளி கதிர் 
வீச்சு மற்றும் ரேடியோ அலைகள் ஆகியவை . கதிரவனிலிருந்து 

ந்தடையும் இந்த ஆற்றலை பச்சைத் தாவர இனங்கள் ஏற்று 
சர்க்கரைப் பொருள்களையும் , மாவுப்பொருள்களையும் தயாரிக் 
கின்றன . ஆற்றல் நிலையாற்றலாக சேர்த்து வைக்கப்படுகிறது . 

இயக்க 

ஆற்றலாக 
மாற்றப்படுகிறது . நம் கண்ணுக்குத் தெரியாத கதிர் வீச்சுகள் 
இருக்கின்றன . அந்த வகையைச் சேர்ந்தவைதான் ரேடியோ 
அலைகள் , புறஊதா ( ultra violet ) கதிர்கள் , X- கதிர்கள் மற்றும் 
காமாக் கதிர்கள் ஆகியவை . 

கதிர்வீச்சு அலை இயக்கத்தோடு , ( wave motion ) பாய்ந்து 
செல்கிறது ஒளியின் அலை நீளம் ( wave length ) ) என்றும் அதன் 
அதிர்வு எண் என்றும் , அதன் வேகம் C என்றும் கொண்டார் . 
C 

CC 

என்று அறிகிறோம் . ஒளிர் 
> 
ஒளி , சிவப்பு , ஆரஞ்சு , மஞ்சள் , பச்சை , நீலம் , ஊதா 
நிறங்களின் தொகுப்பாகும் . இவற்றில் சிவப்பு அதிக அலை 
நீளத்தையும் ( 7.60 X 10-5 செ.மீ ) ஊதா குறைவான 


Y 


- 


அலை 


ஆற்றலும் கதிர்வீச்சும் 


நீளத்தையும் ( 3 85 x 10 -5 செ.மீ ) . கொண்டிருக்கின்றன . மற்ற 
நிறங்களின் அலை நீளங்கள் இவற்றிற்கு இடைப்பட்டவையாகும் . 
அலை நீளத்தை ஆங்ஸ்ட்ராம் ( Angstrom ) அலகிலும் சொல்லு 
கிறோம் . ஆங்ஸ்ட்ராம் A என்பது 10-3 செ.மீ. இந்த அலகில் 
சொன்னால் கண்ணுக்குப் புலனாகும் ஒளியின் அலை நீளம் 7600 
A- லிருந்து 3850 A வரை இருக்கும் . 

கண்ணுக்குப் புலனாகும் ஒளியை விட அதிக அலை நீளங் 
1 கொண்ட , மற்றும் குறைவான அலை நீளம் கொண்ட கதிர் வீச்சு 
களும் இருக்கின்றன . ஒரு பக்கத்தில் மைக்ரோ அலைகள் மற்றும் 
ரேடியோ அலைகள் இன்னொரு பக்கம் காமாக்கதிர்கள் மற்றும் 
-கதிர்கள் ஆகியவை கண்ணுக்குப் புலனாகாத அலைகள் . இவை 
எல்லாமே 

வேகத்தில் செல்பவை . ஒன்றிலிருந்து 
மற்றது அலை நீளத்தில் தான் மாறுபடுகிறது . இவை மின் காந்த 
அலைகளாம் . கீழே படத்தில் வெவ்வேறு வகை கதிர்வீச்சுகளின் 
அலை நீளங்களும் , அதிர் வெண்களும் காட்டட்பட்டுள்ளன . 


ஒளியின் 


அலை நீளங்கள் ( செ.மீ ) 


10 
10 


to 


1 


lo 


4 


10 


io2 


io 


பா 


ண் 


X- கதிர் . 


SDoTays 


புறச் 


மைக்ரோ 
சிவப்பு அலை 


ரேடியோ அலை 


புறாதா 


-கதிர்கள் 


loa3 


los 


[ ce 


106 


lo + 


lots 


lols 10 + 

to s 
அதிர் வெண்கள் 


படம் 14 


இந்த எல்லா மின்காந்த கதிர் வீச்சுகளும் ஒளியின் வேகத் 
தைக் கொண்டுள்ளன . இவை எல்லாமே பிரதிபலிக்கப்படு 
கின்றன . விளிம்பு வளைவுக்கு ( diffraction ) உட்படுகின்றன . 
மற்றும் குறுக்கீட்டு விளைவுகளுக்கு (Interference )உள்ளாகின்றன . 
மேக்ஸ் பிளாங்கின் ( Max plank ) கருத்துப்படி ஒரு பொருள் 
( Body ) ஆற்றல் குவான்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப் 
பிட்ட அளவின் முழு எண் மடங்குகளாகவே , கதிர்வீச்சாக உட் 
கிரகிக்கிறது அல்லது வெளிவிடுகிறது . குவான்டத்தின் மதிப்பு 
கதிர்வீச்சின் அதிர்வு எண்ணைப் பொறுத்தது . ஒரு குழுமத்தின் 
( Body ) ஆற்றல் தொடர்ச்சியாக மாறுவதில்லை அந்தக் குழுமம் 
ஒரு குறிப்பிட்ட முழு எண்ணளவு குவான்டத்தைக் கொண்டிருக் 


என்றபடி 


ஆற்றலை 


என்று 


நிறையைப் பொறுத்தது . ஒரு பொருளின் 
38 

கதிரியக்கம் 
கிறது . ஆற்றலை ஏற்பதும் இழப்பதும் அம்மாதிரியான குவான் 
டங்கள் அளவாகவே இருக்கவேண்டும் . ஒரு குழுமம் ( Body ) 
ஒரு குவான்டம் , இரண்டு குவான்டங்கள் , மூன்று குவான்டங்கள் , 
நான்கு குவான்டங்கள் என்றவாறுதான் ஆற்றலை கிரகிப்பதும் 
வெளிவிடுவதும் முடியும் , 13 , 1 குவான் டங்கள் 

ஏற்பதும் இழப்பதும் முடியாது . இதனைத்தான் 
குவான்டம் கொள்கை ( quantum theory ) என்கிறோம் . 

ஒரு கதிர் வீச்சின் அதிர்வு எண் y என்றால் ஆற்றல் குவான் 
டம் ( E ) கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டால் கொடுக்கப் 
படுகிறது . 

E = hy h பிளாங்கி மாறிலி 

காமாக் கதிரின் குவான்டம் ரேடியோ அலையின் குவான் 
டத்தை விட அதிகமானது . 

C 

எனவே E = h x 
காமாக்கதிரின் குவான்டத்தை கீழே காட்டியவாறு கணக் 
கிடலாம் . 

h = 6 * 626 x 10-27 எர்க் - வினாடிகள் 
c = 3 x 10 10 செ.மீ. / வினாடி 

> = 10-10 செ.மீ. 
எனவே E = 6-626 X 10 -27 X 3x 10 10 

1. 9878 X 10-6 எர்க்குகள் . 
அணுவைப் பற்றிய ஆய்வில் ஆற்றல் அலகாக எலெக்ட்ரான் 
வோல்ட்டைப் பயன்படுத்துகிறோம் . ஒரு எலெக்ட்ரான் வோல்ட் 
( ev ) - 1.602 x 10-12 எர்க்குக்குச் சமம் ஆற்றல் அலகுகுகளாக 
கிலோ எலெக்ட்ரான் வோல்ட் ( Kev ) மற்றும் மில்லியன் எலெக்ட் 
ரான் வோல்ட் ( Mev ) ஆகியவை பழக்கத்தில் இருக்கின்றன . 

1 Kev 1-602 x 10-9 எர்க் 

1 Mev = 1 602 x 10 - எர்க் 
எனவே குவான்டத்தை Mev- களிலும் சொல்லலாம் . காமாக் 
கதிரின் குவான்டம் 
E = 1.9878 x 10-0 

= 1.23 Mev . 
1.602 x 10-0 
ஐன்ஸ்டீனின் கருத்துப்படி ஒரு பொருளின் ஆற்றல் அதன் 

E 
மாற்றம் நிகழ்ந்தால் அதன் நிறையளவு என்று மாறவேண்டும் . 

c2 


10-10 ) 


- 


ஆற்றலும் கதிர்வீச்சும் 


39 


இந்தப் பொதுப்படையான தொடர்பைத் தான் E mc2 என்று 
எழுதுகிறோம் .இதன் படி நிறை m , ஆற்றல் E- க்குச் சமம் . இந்த 
சமன்பாடு ஐன்ஸ்டீன் ஆற்றல் - நிறை சமன்பாடு என்கிறோம் . 
அணு ஆற்றல் பற்றிய ஆய்வு இந்த அடிப்படையைக் கொண்டது 

நிறையையும் ஆற்றலையும் ஒன்றை இன்னொன்றாக மாற்றல் 
E = mc . ஒரு குறிப்பிட்ட அளவு நிறை அழிக்கப்படும்போது 
( மாற்றப்படும்போது ) பெறப்படும் ஆற்றல் எவ்வளவு என்பதை 
மேலே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டைப் பயன் படுத்தி 
கணக்கிடலாம் . m- ஐ கிராம்களிலும் , C- ஒளியின் வேகத்தை 
வினாடிக்கு இத்தனை செ.மீ என்றும் சொன்னால் E எர்க்குகளில் 
பெறப்படுகிறது . 


E ( எர்க்குகள் ) m (கிராம்கள் ) X [ 3x10 10 செ.மீ ] ? 

= m (கிராம்கள் ) X 9X 1020 
சிலபோது ஆற்றலை வெப்ப அலகான கலோரியில் ( Calories ) 
சொல்லுகிறோம் . ஒரு கலோரி , 4.2x 107 எர்க்குகளுக்குச் சமம் .. 


எனவே 


E ( கலோரிகள் ) = m x 2 14X 1013 

100 கிராம் 61 ரிபொருளை எரிக்கும்போது 1 மில்லியன் 
கலோரிகள் வெப்பம் வெளிப்படுவதாக இருக்கட்டும் . மேலே 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் கொண்டு மொத்த நிறைமாற்றம் 
என்னவென்று கணக்கிட முடியும் . 

. 


-- 


10 ( கலோரிகள் ) m X2.14x 10 13 

m = 4-656 x 10-8 கிராம் 
வெளிப்பட்ட வெப்ப ஆற்றலுக்கு சமமான நிறை 4.656x 10-8 கி . 
இந்த நுண்ணளவு நிறை மாற்றத்தை நுட்பமான தராசில் கூட 
கண்டறிய முடியாது . எனவேதான் வேதிமாற்றங்களில் நிறை 
ஆற்றல் விளை வுகளைத் தெரிந்து கொள்ள முடிவதில்லை . 

அணு ஆற்றல் பற்றி சொல்லும் போது மில்லியன் எலெக்ட் 
ரான் வோல்டுகள் ( Mev ) அலகைப் பயன் படுத்துகிறோம் , 

1 Mev = 1 * 602 X 10-6 எர்க் 


எனவே 


* 


E 

= m ( கிராம்கள் ) x 9. 10 20 
( மில்லியன் எலெக்ட் 

1.602 x 10-6 
ரான் வோல்ட்டுகளில் ) 

= m ( கிராம்கள் ) X 5.62 x 1028 


நூலில் பின் வரும் 
அலகுகளை 931 - ஆல் பெருக்கி 

கதிரியக்கம் 
அணுவின் உள்ளே நிகழும் மாற்றங்களைப்பற்றி சொல்லும் 
போது , நிறைய அணு நிறை அலகில் ( Atomic mass units ) 
சொல்லுகிறோம் . இதனை சுருக்கமாக amu என்கிறோம் . எலெக்ட் 
ரானின் நிறை .000549 amu புரோட்டானின் நிறை 1.007277 amu 
ஒரு துகளின் நிறையை கிராமில் பெறுவதற்கு அணு நிறை அலகில் 
(amu)நிறையை அவோகாட்ரோ எண்ணால் வகுக்க வேண்டும் . 
la mu 

1 

= 1-6604x10 - 24 கிராம் 
6.023x 1023 
E mx5.62X1026 என்பதை 
E 

m ( amu) x 5.62X1026 x 166x10 -- 24 
E ( Mev ) 

= m ( amu ) x 931 . 
ஒரு அணு நிறை அலகு ( am u ) 931 Mev- ஆற்றலுக்குச் சமம் . 
ஆற்றல் அளவை Mev- ல் பெறுவது காட்டப்பட்டுள்ளது . 


13 


எனவே 


- 


இணை 


நிறைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பைக் காட்டும் சமன் 
UTL60 ) LUT 

பயன்படுத்தி பாசிட்ரான் - எலெக்ட்ரான் 
ஒன்றையொன்று அழித்துக் கொள்ளும்போது , 

வெளிப்படும் 
ஆற்றலின் 

அளவையும் , எலெக்ட்ரான் - பாசிட்ரான் இணையை 
உண்டாக்க தேவைப்படும் ஆற்றலின் அளவையும் கணக்கி... லாம் . 


நிறை 


எலெக்ட்ரானின் நிறை 9.11 , 10-28கி . பாசிட்ரானின் 
யும் இதுவே . இவை இரண்டும் அழிக்கப்படும் போது 18-22X 10-28 
கிராம் நிறை இழக்கப் படுகிறது . E me என்ற சமன் 
பாட்டைக் கொண்டு E = 18-22x 1028 x 562 X 1026 

= 102Mev 
ஒரு பாசிட்ரானும் ஒரு 57 லெக்ட்ரானும் அழிக்கப்படும்போது 
மொத்தம் 1 • 02 Mev ஆற்றல் வெளிப்படுகிறது . இந்த ஆற்றல் 
இரண்டு மூன்று காமாக் கதிர்களாக வெளிப்படுகிறது . 


உண் 


இதிலிருந்து எலெக்ட்ரான் - பாசிட்ரான் இணையை 
டாக்கவும் 1 • 02 Mev ஆற்றல் தேவை படுகிறதென்பது தெரிகிறது 
காமாக்கதிரின் ஆற்றல் 1-02 Mev- ஐ விட அதிகமாயிருந்தால் 
தான் எலெக்ட்ரான் -பாசிட்ரான் இணையை உண்டாக்க முடியும் . 
தோரியம் -C ” (தாலியம் ) - லிருந்து வரும் காமாக் கதிர் 2.62 MEv 
ஆற்றலைக் கொண்டது . இந்த ஆற்றல் எலெக்ட்ரான் - பாசிட்ரான் 


41 


ஆற்றலும் கதிர் வீச்சும் 


போது 


உணயை உண்டாக்க வல்லது . இந்த ஆற்றலில் 1.02 Mev 
எலெக்ட்ரான்-பாசிட்ரான் இணையை 

உண்டாக்கப் 
மானது . 

மீதி ( 2.6 : -1.02 ) 1.60 Mev- ஐ எலெக்ட்ரானும் பாசிட் 
பானும் எடுத்துக் கொள்கின்றன . 


வினாக்கள் 


1 ) ஆற்றலின் பல வடிவங்கள் யாவை ? 
2 ) வெடித்தல் ( explosion ) என்றால் என்ன ? 
3 ) கதிர் வீச்சைப் பற்றி எழுது . 
4 ) குவான்டம் கொள்கையைப்பற்றி சிறு குறிப்பு வரைக . 
5 ) சிவப்பு ஒளியின் ஆற்றல் குவான்டத்தைக் கணக்கிடுக . 
6 ) நிறை அழிக்கப்படும்போது அதற்கு சமமான ஆற்றல் 

வெளிப்படுவதை கணக்கீட்டின் மூலம் விளக்குக. 
7 ) எலெக்ட்ரான் - பாசிட்ரான் இணை அழிக்கப்படும் போ 

1.02 Mev ஆற்றல் வெளிப்படுவதேன் ? 
8 ) 2.8 Mev- ஆற்றல் கொண்ட காமாக் கதிர் எலெக்ட்ரான் 

பாசிட்ரான் இணையை உண்டாக்க முடியுமா ? 
9 ) 0.0302 anu- நிறை அழிக்கப்படும் போது Mev- ல் எவ் 

வளவு ஆற்றல் வெளிப்படும் ? 


5. இயல்பான கதிரியக்கம் 


. 
தன்னிச்சையாக அணுக்கரு சிதைவுறுவதை கதிரியக்கம் என் 
கிறோம் . 1896 - ல் ஹென்ரி பிக்குயிரல் ( Henry Becquerel ) 
என்பார் கதிரியக்கத்தைக் கண்டறிந்தார் . தனிம வரிசை அட்ட 
வணையில் காணப்படும் . நிறைமிகு தனிமங்கள் கதிரியக்க 
தன்மை கொண்டுள்ளன . பொதுவாக 85 - வது தனிமத்திலிருந்து 
எல்லாத் தனிமங்களுமே இந்த இயல்பைப் பெற்றிருப்பதைக் 
காண்கிறோம் . 

X- கதிர்களின் கண்டு பிடிப்பை தொடர்ந்து பிக்குயிரல் 
அவற்றில் அக்கறைக் காட்டினார் . கேதோடு ( cathode ) கதிர்கள் 
பட்ட இடங்கள் ஒளிர்ந்தன . அங்கிருந்து X- கதிர்கள் வருகின் 
றன என்று நம்பப்பட்டது . பிக்குயிரலின் தந்தையார் சூரிய ஒளி 
யில் காட்டியபின் சில பொருள்கள் பலவண்ண ஒளிகாட்டும் 
( fluorescence ) பாங்கினைப் பெற்றிருப்பதைக் கண்டார் . பிக்குயி 
ரலுக்கு அவருடைய தந்தையாரிடமிருந்து பொட்டாசியம் யுரா 
கும் X- கதிர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று அறி 
வதில் அவர் முனைந்தார் ஒளிப்படத் தகட்டை கறுப்புத்தாளில் 
சுற்றி , பின் அதன் மீது மேற் சொன்ன உப்பின் ஒரு படிகத்தை 
அதன் மீது வைத்தார் . அவைகளை அப்படியே - சூரிய ஒளியில் 
காட்டியபின் நிழ்ற்படத் தகட்டை உரு விளக்கப்படுத்தியபோது 
( develope ) அது பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் . பொட்டா 
சியம் யுரானில் உப்பிலிருந்து வெளிப்படும் கதிர்கள் தாளை ஊடு 
ருவிச் சென்று நிழற்படத் தகட்டை பாதிக்கச் செய்தது . அதுமட்டு 
மல்ல , அக்கதிர்கள் அலுமினிய , தாமிரத் தகடுகளையும் ஊடுருவி 
நிழற்பட தகட்டை பாதிக்கும் தன்மை கொண்ட பை என்பதும் 
தெரியவந்தது . யுரேனியம் உப்புகளை சூரிய ஒளியில் காட்டினால் 
தான் அக்கதிர்கள் விடப்படும் என்று பிக்குயிரல் நம்பினார் . 

பிக்குயிரல் யுரேனியம் உப்புகளை சூரிய ஒளியில் காட்டிய 
பின்னரே மேற் சொன்ன சோதனைகளை நிகழ்த்தினார் . ஆனால் , 
ஒரு சோதனையின் போது மேகம் சூரியனை நெடு நேரம் மறைத்து 
இருந்தது . அப்படியிருந்தும் அதாவது சூரிய ஒளி படாத நிலை 


தாதுக்களின் 


துடனேயே 
இயல்பான கதிரியக்கம் 
யிலும் யுரேனியம் உப்பிலிருந்து வெளிப்பட்ட கதிர்கள் 

ஒளிப் 
படத் தகட்டை பாதிப்பதை பிக்குயிரல் கண்டார் . 

யுரேனியம் 
உப்பு எப்போதும் கதிரியக்கம் கொண்டிருக்க வேண்டுமென்பது 
உறுதியாயிற்று . 1898 - ல் மேரிக்யூரி அம்மையார் யுரேனியம் கதிர் 
விடும் தன்மைக்கு கதிரியக்கம் ( radio activity ) என்ற பெயரைக் 
கொடுத்தார் . 

க்யூரி அம்மையார் பல பொருள்களை ஆராய்ந்து , எல்லா 
யுரேனியம் 

சேர்மங்களுமே கதிரியக்கம் கொண்டுள்ளன . 
என் பதை கண்டறிந்தார் . ஸ்மித் ( G C Schmidt ) என் பாரும் 
இதே உண்மையைக் கண்டறிந்தார் . மற்றும் கதிரியக்கத் தன்மை 
கொண்ட யுரேனியம் , தோரியம் ஆகிய தனிமங்கள் நிறைமிகக் 
கொண்டவை என்பதனையும் அவர் சுட்டிக் காட்டினார் . 

க்யூரி அம்மையார் பல்வேறு யுரேனியக் 
கதிரியக்கத்தையும் அவை வாயுக்களை அயனிகளாக்கும் திறத்தை 
யும் ஆராய்ந்தார் . யுரேனியத் தாதுக்களான பிட்சு பிளெண்ட் 
( pitch Blende ) மற்றும் சால்க் கோலைட் ( chalcolite ) ஆகியவை 
யுரேனியத்தை விட அதிக கதிரியக்கத்தன்மை கொண்டிருப் 
பதைக் கண்டார் . யுரேனியத்தை விட அதிக கதிரியக்கத் 
தன்மை கொண்ட ஒரு தனிமம் இத்தாதுக்களில் இருக்க வேண்டு 
மென்று நம்பினார் . அத்தனிமத்தைத் தனிப்படுத்த க்யூரி அம்மை 
யாரும் அவருடைய கணவரும் ஈடுபட்டனர் . 

பிட்சுபிளெண்டை அவர்கள் அமிலங்களில் கரைத்தார்கள் . 
பெறப்பட்ட கரைசலுடன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு சேர்க்கப் 
பட்டது . காரீயம் ( 1ead ) , பிஸ்மத், தாமிரம் , ஆர்சினிக் , ஆன்டிமனி 
ஆகியவற்றுடன் கதிரியக்கம் மிக்க கொண்ட ஒரு தனிமமும் 
வீழ்படிவில் இருந்தது . யுரேனியமும் தோரியமும் கரைசலில் 
இருந்தன . வீழ்ப்படிவுடன் அம்மோனியம் சல்ஃபைடு சேர்த்து 
ஆர்சினிக்கும் ஆன்டி மனியும் நீக்கப்பட்டன . மீதம் எஞ்சியப் 
பகுதி நைட்ரிக் அமிலத்தில் கரைக்கப்பட்டது . கரைசலிலிருந்து 
காரீயம் அதன் சல்ஃபேட்டாக நீக்கப்பட்டது . அம்மோனியா 
சேர்த்து பிஸ்மத் அதன் ஹைட்ராக்ஸைடாக வீழ்ப்படிவாக்கப் 
பட்டது . கதிரியக்கம் மிகக் கொண்ட அந்த தனிமம் பிஸ்மத் 

இருந்தது . அவை பின்னர் சல்ஃபைடுகளாக 
மாற்றப்பட்டன . அடுத்து அவை , காற்று நீக்கப்பட்ட குழாயில் 
700 ° C- க்கு சூடாக்கப்பட்டன . குழாயின் குளிர்ந்த பகுதியில் 
அப்பொருள் படிந்திருந்தது . திரும்பத் திரும்ப இம் மாதிரி 


44 


கதிரியக்கம் 


செய்து அத் தனிமம் தனிப்படுத்தப்பட்டது . க்யூரி . தம் தாய் 
நாட்டின் நினைவாக அத் தனிமத்திற்கு பொலோனியம் என்று 
பெயரிட்டார் . 


9 


பிட்சுபிளெண்டில் , யுரேனியம் மற்றும் பொலோனியத்தைக் 
காட்டிலும் இன்னும் அதிக கதிரியக்கத் திறன் கொண்ட 
இன்னொரு தனிமம் இருப்பதையும் க்யூரி தம்பதியர் கண்டனர் 
அது பேரியத்தை ஒத்ததாக இருப்பதை அறிந்தனர் . ஹைட்ர ஜன் 
சல்ஃபைடு , அமோனியம் சல்ஃபைடு அல்லது அமோனியா ஆகிய 
வினை பொருள்களால் அதனை வீழ்ப்படிவாக்க முடியவில்லை . அத் 
தனிமத்தின் சல்ஃபேட் நீரிலோ , அமிலத்திலோ கரைவதில்லை . 
அதன் கார்பனேட் நீரில் கரைவதில்லை . 

அதன் குளோரைடு நீரில் நன்கு கரையும் . ஆனால் அடர் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலோ , ஆல்கஹாலிலோ கரைவ 
தில்லை , பிட்சு பிளெண்டிலிருந்து குளோரைடாகப் பெறப்பட்ட 
வீழ்ப்படிவில் பேரியத்துடன் அதையொத்த பண்புகளைக் 
கொண்ட , அத்துடன் மிக்க கதிரியக்கம் கொண்ட ஒரு புதுத் 
தனிமமும் அதில் இருந்தது . 

பேரியம் மற்றும் அந்த 
தனிமத்தின் குளோரைடு கலவையை நீரில் கரைத்து ஆல்கஹால் 
சேர்த்தால் வீழ்ப்படிவு கிடைக்கிறது . அம்மாதிரி பெறப்படும் 
வீழ்ப்படிவு மிகக் கதிரியக்கம் தன்மையைப் பெற்றிருக்கிறது .. 
அந்த வீழ்ப்படிவை அடுத்து நீரில் கரைத்து , பின் ஆல்கஹால் 
சேர்த்தால் மீண்டும் வீழ்ப்படிவு வருகிறது . இம்மாதிரி திரும்பத் 
திரும்பச் செய்து , ஒரு கட்டத்தில் யுரேனியத்தைவிட 900 மடங்கு 
கதிரியக்கத் தன்மை கொண்ட பொருளை க்யூரி தம்பதியர் 
பெற்றனர் . அதில் ஒரு புதுத் தனிமம் இருக்கவேண்டுமென்று 
கருதப்பட்டது . அது மிகக் கதிரியக்கத் தன்மை 

கொண்டது 
என்றும் எண்ணப்பட்டது . அதற்கு ரேடியம் என்று பெயரிட்டனர் . 
பேரியத்துடன் ரேடியம் இருப்பதனை நிறமாலை மானி கொண்டு 
உறுதிப்படுத்தினர் . 

க்யூரி தம்பதியர் , யுரேனியம் பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் 
மிஞ்சிய பிச்சு பிளெண்ட் தாது ஒரு டன்னிலிருந்து ஆரம்பித்து , 
பழம் கொட்டகையில் , பல துன்பங்களுக்கிடையில் அயராது 
உழைத்து " கிராம் ரேடியத்தைத் தயாரித்தனர் . இது க்யூரி 
தம்பதியரின் அயராத உழைப்பிற்கும் , விஞ்ஞானத்திற்கும் 
கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் . 

1899 - ல் டெபைர்ன் ( A. Debierne ) என்பார் ஆக்டினியம் 
என்ற இன்னும் ஒரு கதிரியக்கத் தனிமத்தைத் தனிப்படுத்தினார் . 
901 - ல் ஜெர்மனியில் கீசல் ( Giesel) என்பாரும் இத்தனிமத்தைக் 


45 


யல்பான கதிரியக்கம் 


கண்டுபிடித்தார் . 1900 - ல் தோரியம் , யுரேனியம் , பொலோனியம் , 
ரேடியம் மற்றும் ஆக்ட்டினியம் ஆகிய கதிரியக்கத் தனிமங்கள் 
பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தன. 1904 - ல் ருதர்ஃபோர்டும் , 
பிரிடெரிக்சாடி ( Frederick Soddy ) யும் கதிரியக்தத் தன் மை 
கொண்ட 20 தனிமங்களைப் பற்றிய விவரங்களைத் தந்தனர் . 1912 - ல் 
கதிரியக்கத் தனிமங்களின் எண்ணிக்கை 30 ஆயிற்று . தற்போது 
இயல் நிகழ்வான கதிரியக்கத் தன்மை கொண்ட 42 தனிமங்கள் 
இருக்கின்றன . இவை எல்லாமே அதிக அணு எடை கொண்ட 
வையாம் . அதோடு அணு எடை குறைவாகக் கொண்ட பொட் 
டாசியம் , ருபீடியம் , சமேரியம் , லுட்டீசியம் , ரீனியம் போன்ற சில 
தனிமங்களும் அவற்றின் இயல்பான நிலைகளில் ஓரளவுக்கு கதிரி 
யக்கத் தன்மையைக் கொண்டுள்ளன . 

கதிரியக்கக் கதிர்களின் இயல்பை அறிய ருதர்ஃபோர்டு பல 
சோதனைகளைச் செய்தார் . அவரும் , அவருடைய துணை யாளர் 
களும் இக்கதிர்கள் மூவகைக் கதிர்களைக் கொண்டவை என்று 
நிரூபித்தனர் . 

கதிரியக்கக் கதிர்களைப் பற்றி அறிய கீழே விவரிக்கப்பட் 
டுள்ள சோதனையை நிகழ்த்தலாம் . 
மின் புலம் 

காந்த புலம் 


Y 


+ 


++++++ 


N 


S 


ரேடியம் 


லெட் கட்டி 


படம் : 15 
ஒரு காரீய பாளத்தில் இடப்பட்டுள்ள ஆழமான துளையின் 
அடியில் சோதனைப் பொருளான ரேடியம் வைக்கப்படுகிறது . 
இதனால் பாளத்தின் மேற்பகுதியிலிருந்து மட்டும் கீற்றுக்கதிர் 
வெளிப்படுகிறது . காரீய சுவற்றுப் பகுதியை அடையு ம்கதிர்கள் 


46 


வத்தாலும் 
இவர்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற ஒரு அ "ைவர் . 

கதிரியக்கம் 
புறப்பரப்பை அடையுமுன் கிரகிக்கப்படுகின்றன . வெளிப்படும் 
கீற்றுக்கதிரை இணையாக வைக்கப்பட்டுள்ள இரண்டு தகடுகளின் 
நடுவே செல்லும்படி செய்யவேண்டும் . தகடுகளுக்கு மின்னேற்றங் 
கொடுக்கும் போது , ஒருவகைக்கதிர்கள் இடப்பக்கமும் , இன் 
னொரு வகை வலப்பக்கமும் வளைக்கப்படுகின்றன . மூன்றாம் 
வகைக் கதிர்கள் இந்த மின் புலத்தால் பாதிக்கப்படாமல் 
நேராகவே செல்கின்றன . தகடுகளுக்கு மின்னேற்றங்கொடுக்காத 
நிலையில் து 

ளைக்கு நேர் மேலே ஒருநிழற்படத்தகட்டை வைத்து , 
பின்னர் அத 

னை உருவிளக்கஞ் செய்து பார்க்கும் போது ஓரு 
இடத்தில் நிழற்படத்தகடு கதிர்களால் பாதிக்கப் படுவது தெரி 
கிறது , அடுத்து தகடுகளுக்கு மின்னேற்றங் கொடுத்த பின்னர் 
துளைக்கு நேர்மேலே நிழற்படத் தகட்டை வைத்து பின் எடுத்து 
உருவிளக்கஞ்செய்யும் போது நிழற்படத்தகடு , மூன்று இடங் 
களில் 

பாதிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது . முன்னர் போலவே 
துளைக்கு நேராக மேலே ஒரு இடத்திலும் அதற்கு இடது பக்கம் 
ஒரு இடத்திலும் வலது பக்கம் ஒரு இடத்திலும் ஆக மூன்று இடங் 
களில் நிழற்படத்தகடு பாதிக்கப்பட்டிருக்கிறது . மின் புலம் 
கீற்றுக்கதிரை மூவகைக் கதிர்களாகப் பிரிக்கிறது .) 
படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல காந்தப் புலமும் மேற் 

விளை வையே கொடுக்கின்றது . இடப்பக்கம் விலகிச் 
செல்லும் கதிர்கள் நேர்மின்னேற்றங் கொண்ட a- துகள்களைக் 
கொண்டிருக்கின்றன . இவை d-கதிர்கள் என்று வழங்கப்படு 
கின்றன . வலப்பக்கம் விலகிச் செல்லும் கதிர்கள் எதிர்மின்னேற் 
றங் கொண்ட B-துகள்களைக் கொண்டிருக்கின்றன . இவற்றை 
B- 
விலகாமல் நேராகச் செல்லும் கதிர்கள் மின்னேற்றமில்லாதவை , 
இவற்றை Y- க திர்கள் அல்லது ஃபோட்டான்கள் என்கிறோம் . 

ருதர்ஃபோர்டு பல்வேறு சோதனைகள் நிகழ்த்தி - கதிர் 
நேர்மின்னேற்றம் இரண்டு கொண்ட ஹீலிய அணுக்கரு என்று 
நிரூபித்தார் . அதாவது 

ஹீலியம் 

அணுவிலிருந்து இரண்டு 
எலெக்ட்ரான்களை நீக்கிவிட்டால் வருவதே 

வருவதே இத்துகள் . a- துகள் 
ஹைட்ரஜன் அணுக்கருவைப் 

போன்று இருமடங்கு 
மின்னேற்றமும் நான்கு மடங்கு அணு எடையும் கொண்டது . 

a - துகள்கள் ஹீலியம் அணுக்கருக்களே என்று நிரூபித்தவர் 
கள் ரூதர்ஃபோர்டு மற்றும் ராய்ட்ஸ் ( Royds ) ஆகியோராவர் . 

அமைப்பை 
இச்சோதனைக்கு பயன்படுத்தினார்கள் . A- என்ற இலேசான 
சுவர் கொண்ட கண்ணாடிக் குழாயில் ரேடான் வாயு எடுத்துக் 
கொள்ளப் படுகிறது . இது கெட்டியான சுவர் கொண்ட மற்றும் 


கண்ட 


நேர் 


47 


இயல்பான கதிரியக்கம் 


மெர்க்குரியைக் கொண்டுள்ள இன்னொரு குழாயில் பதிய வைத்து , 
காற்றுப் புகாமல் பொருத்தப்படுகிறது . வெளிக் குழாயின் மேற் 
பகுதியில் இரண்டு மின்வாய்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன . 
வெளிக்குழாயின் B , C- பகுதியிலிருந்து காற்று நீக்கப்பட்டு , படத் 
தில் காட்டப் பட்டுள்ளது போல் மெர்க்குரி நிரப்பப்படுகிறது . 
ரேடான் வெளிவிடும் a- துகள் கணணாடிச் சுவர்வழி B- பகுதியை 
அடைகிறது . அங்கு எலெக்ட்ரான்களை ஏற்று ஹீலியமாக 
மாறுகிறது . ஆறு நாட்களுக்குப்பின் மெர்க்குரியை - மட்டத் 
திற்கு கொண்டு வந்து ஹீலியம் வாயு C- பகுதிக்குக் கொண்டு 
வரப் படுகிறது . அடுத்து மின் வாய்களுக்கிடையே அதிக மின்ன 
ழுத்தம் பாய்ச்சும்போது மின்னிறக்கம் நிகழ்கிறது . வெளிப்படும் 
ஒளியை நிற நிரல் காட்டியில் ( spectroscope ) . ஆய்ந்து பார்க்கு 
போது பெறப்படும் நிற நிரல் வரிகள் ஹீலியத்தினுடையது 
என்று தெரிய வருகிறது . 


A 


ரேடான் 


படம் 16 . 


B- துகளிள் 


B- கதிர்கள் அதிவேக எலெக்ட்ரான்களே . 
நிறை ஹைட்ரஜ்ள் நிறையில் 3 பங்கு ஆகும் . 


Y- கதிர்கள் மின் விளைவும் காந்தவிளைவும் ( electro magnetic ) 
ஒருங்கே கொண்ட அலைகள் அவை X- கதிர்கள் மற்றும் ஒளி 
ஆகியவற்றை விட அதிக வேகத்தில் செல்கின்றன . இவற்றின் 
அதிர்வு எண் ( frequency ) X- கதிர்களின் அதிர்வு எண்ணைவிட 
அதிகம் . a-கதிர்களின் வேகம் ஒளியின் வேகத்தில் 7 லிருந்து 
பங்கு ஆகும் . ஆனால் B-துகள் a- துகளை விட 

அதிவேகங் 


48 


கதிரியக்கம் 


சென்று 


முடிவில் 


கொண்டவை . சில சமயம் ஒளி வேகத்தில் 99 சதம் வேகத்துடன் 
B- துகள்கள் செல்கின் றன . 

பிக்குயிரல் கதிர்கள் ( Bequerel rays ) வாயு , திரவ , திண்மப் 
பொருள்கள் வழி ஊடுருவிச் செல்கையில் தொடர்ந்து 
கொண்டே இருப்பதில்லை . அவை செல்லும் வழியில் அணுக்களை 
அயனிக்கச் செய்து கொண்டே போல 

ஓய்ந்து விடு 
கின்றன . கதிரியக்கப் பொருள்களிலிருந்து அதிவேகத்துடன் 
இக்கதிர்கள் இவற்றின் பாதையிலிருக்கும் எலெக்ட்ரான்களுடன் 
மோதி எலெக்ட்ரான்களை நீக்கி , அணுக்களை அயனிக்கச் செய் 
கின்றன . எனவே இக்கதிர்களை அயனியாக்கும் 

காரகிகள் 
( Ionising agents ) எனலாம் . B- துகள்களை விட a- துகள்கள் 
அயனியாக்கும் திறன் அதிகம் கொண்டவை . B- துகள்கள் Y-கதிர் 
களை விட அயனியாக்கும் திறனை அதிகமாகக் கொண்டிருக்கின் றன . 
ஒரேபொருளில் ஊடுருவிச் செல்கையில் 

Y- கதிர் ஒரே ஒரு 
அணுவை அயனியாக்குகிறது என்றால் 3 - துகள்கள் 100 அயனி 
களை உண்டாக்குகின்றன . ஆனால் , ( - துகள்கள் 10,000 அயனி 
களைத் தோற்றுவிக்கின்றன . 


வாக 


d- துகள் , இரண்டு 

எலெக்ட்ரான்களையும் விட்டுவிட்ட 
ஹீலியம் அணு என்று பார்த்தோம் d- துகள் இரண்டு எலெக்ட் 
ரான்களை ஏற்கும்போது மின்னேற்றமில்லாத ஹீலியம் அணு 

மாறும் . ( - துகள்கள் பொருள்களின் ஊடே விரைந்து 
செல்லும்போது எலெக்ட்ரான்களை ஏற்றும் , பின்னர் இழந்து 
கொண்டும் செல்கின்றன . இறுதியாக , பயண முடிவில் ஏற்கும் 
எலெக்ட்ரான்களை விட்டுவிடாமல் பிடித்து வைத்து இயல்பான 
ஹீலியம் அணுக்களாக மாறுகின்றன . 


ஒவ்வொரு மோதலின் போதும் கதிரியக்கக் கதிர்கள் அவை 
ஆரம்பத்தில் பெற்றிருக்கிற ஆற்றலில் ஒருபகுதியை இழந்து 
கொண்டே போகின்றன . ஓய்ந்த நிலைக்கு வருமுன்னர் a , B 
துகள்கள் பல ஆயிரம் தடவை அணுக்களுடன் மோதுகின்றன . 
ஒவ்வொரு மோதலின் போதும் அவற்றின் இயக்க ஆற்றலில் ஒரு 
பகுதி செலவழிகிறது . அவற்றுடன் மோதும் அணுக்கள் அயனி 
யாக்கப்படுவதுடன் கொஞ்சம் இயக்க ஆற்றலையும் வாங்கிக் 
கொள்கின்றன . 

d- துகள்கள் மிக அதிகமான 

அணுக்களை 
அயனிக்கச் செய்வதால் குறைந்த அளவு தூரத்தையே கடக் . 
கின்றன . a- துகள் 0.002 செ.மீ குறைவாகத் தடிப்பு கொண்ட 
அலுமினியத் தகட்டை மட்டுமே ஊடுருவவல்லவை . இதை விட 
இன்னும் அதிக தடிப்பு கொண்ட அலுமினியத் தகடே B- துகளை 
நிறுத்த வல்லது . a , B மற்றும் Y- கதிர்களின் ஊடுருவும் தன்மை 


யல்பான கதிரியக்கம் 


49 


அவற்றின் அயனியாக்கும் தன்மைக்கு எதிர்விகிதச் சமமாக 
இருக்கின் 

றன . 


a - கதிர் 

1 


B- கதிர் 
100 


Y-கதிர் 
10,000 


ஒப்பு 
ஊடுருவும் திறன் 

ஒப்பு 
அயனியாக்கும் 

திறன் 


10,000 


000 


100 


1 


THAARIET , 


கீழே அட்டவணையில் a , s , V கதிர்களின் இயல்புகளும் 
தோராயமான ஊடுருவும் திறனும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


கதிர் 


இயல்பு 


| 


தோராயமாக ஊடுருவு 

தன்மை 
0.002 செ.மீ அலுமினியத் 
தகடு 3 - 4 செ.மீ காற்று 


Cl 


ஹீலியம் அணுக்கரு 

+ 


B 


அதிவேக எலெக்ரான் 

கள் -1 ° C 


0.5 செ.மீ அலுமினியம் 


Y 


25 செ.மீ இரும்பு 
8 செமீ காரீயம் 


மின் விளைவும் காந்த 
விளைவும் ஒருங்கே 
கொண்ட அலைகள் 
அலைநீளம் 0.05A 


வினாக்கள் 
1 ) கதிரியக்கக் கண்டு பிடிப்பை விவரிக்க . 
2 ) ரேடியம் , பொலோனியம் , ஆக்ட்டினியம் இவற்றைக்கண்டு 

பிடித்தவர்கள் யாவர் ? 
3 ) கதிரியக்கக்கதிர் பற்றி சிறுகுறிப்பு வரைக . 
4 ) அயனியாக்குந் திறன் , ஊடுருவுந்திறன் ஆகியவற்றை 

விளக்கி எழுதுக . 
5 ) a- துகள் பொருள்களை ஊடுருவும்போது அதன் வேகம் 

மட்டுப்படுத்தப்படுவதேன் ? 


6. கதிர் வீச்சைக் கண்டறிதல் 


கதிரியக்கக் கதிர்களை கண்டறியவும் , அளவை நிர்ணயிக்கவும் 
கையாளப்படும் முறைகள் பல . அவற்றுள் சில இங்கே விவரிக்கப் 
படுகின்றன . 


துகள்களை 


ஸ்பின் தாரிஸ்கோப் ( Spintharis cope ) : தனித்தனி 

கண்டறியும் வகையைக் கண்டுபிடித்தவர் குரூக்ஸ் 
( crookes ) என்பார் தான் . பல்வேறு வண்ணங்காட்டும் ( fluore 
scent ) பொருள்கள் மீது - துகள்கள் படும் போது அவை ஒளிர் 
வதைப்பற்றி குரூக்ஸ் ஆராய்ந்தார் . a- துகள்கள் 

அல்லது 
எலெக்ட்ரான்கள் படும் போது வில்லிமைட் ( Willemite ) ஒளிர் 
கிறது . 

படும்போது கூட வில்லிமை ஒளிர்வதை 
குரூக்ஸ் கண்டார் . 


-துகள் 


மிகக்குறைவான ஒளியைக்கூட காணக்கூடிய ஆற்றலை நம் 
கண்கள் பெற்றிருக்கின்றன . நெடுநேரம் இருட்டிலிருந்து பழக்கப் 
பட்டு விட்டால் ஒரு தனிப்பட்ட a- துகள் உண்டாக்கும் . பொறிச் 
சிதறலைக் ( flashes of light ) கண்ணால் பார்க்க முடியும் என்று 
குரூக்ஸ் கருதினார் . பல்வண்ணங்காட்டும் திரைமீது a- கதிர் 
( beam ) படும்படி செய்தால் பலன் கிட்டாது . தனித்தனி ஆல்ஃபா 
துகள்கள் படும்படி செய்து பார்க்கவேண்டும் . ரேடியம் மெதுவாக 
கதிரியக்கச் சிதைவுறுகிறது . என்றாலும் ஒரு கன மில்லிமீட்டர் 
1 பங்கு பருமனைக் கொண்ட ஒரு மில்லிகிராம் ரேடியம் ஒரு 
வினாடிக்கு 40,000.000 d- துகள்கள் வெளிவிடுகிறது . அப்படியானால் 
a - துகள்களைக் கண்டறிவது எங்ஙனம் ? 


20 


குரூக்ஸ் உருவாக்கிய ஸ்பின் தாரிஸ் கோப்பில் தனித்தனி 
a- துகளைக் கண்டறியலாம் . அதன் அமைப்பு கீழே படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . மிக நுண்ணளவு , 

ஒரு -துகள் 

விடும் 
பொருளை 

முனையில் ( M ) எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . இதற்கு முன்னர் ரேடியம் சேர்மம் வைக்கப் பட்டி 
ருந்த ஒரு குழாயின் உட்சுவரில் கம்பி முனையைத் தொட்டுவிட்டு 
பின்னர் அதனைப் பயன் படுத்தினாலே போதும் . 


ஒரு கம்பியின் 


51 . 


வருவதுதான் ஸ்பின் தாரிஸ் கோப்பில் காணப்படும் ஒவ்வொரு 
கதிர்வீச்சைக் கண்டறிதல் 

A- என்ற உலோகக் குழாயில் படத்தில் காட்டப்பட்டுள்ளது 
போல் கம்பி முனை வைக்கப்பட வேண்டும் . குழாயின் கீழ்ப்பகுதி 

L 

C 
B 

| 

படம் 17 : 
வில்லிமைட் திரை இணைக்கப்பட்ட பகுதியால் ( B ) மூடப்படுகிறது .. 
குழாயின் மேல் பகுதியில் L என்ற குவி லென் சு கொண்ட C 
என்ற பகுதியுடன் இணைக்கப் பட்டிருக்கிறது . இப்பகுதியை 
கீழே இறக்கவும் , மேலே உயர்த்தவும் திருகுபுரி இருக்கிறது . 

இருட்டில் இக்கருவியின் உள்ளே பார்த்தால் விந்தைக் 
காட்சி தென்படுகிறது . வில்லிமை ட் 

திரையில் ஆங்காங்கே 
மஞ்சள் , பச்சை வண்ண பொறிச் சிதறல் தோன்றி மறைகிறது . 
இருட்டில் வானத்தைப் பார்த்தால் காணப்படும் ஒரு தோற்றத் 
தையே 

இங்கு காண்கிறோம் . ஒரு வேறுபாடு ஸ்பின் தாரிஸ் 
கோப்பில் காணப்படும் காட்சி வினாடிக்கு வினாடி மாறுகிறது . 
ஒவ்வொரு ( -துகளும் திரையில் பட்டதன் 

விளைவாக 


TM 





பொறிச் சிதறலும் திரைக்கும் a-துகள் மூலத்திற்கும் ( source )) 
உள்ள தூரத்தை அதிகரித்தும் - குறுகிய பரப்பில் கவனஞ் 
செலுத்தியும் திரை மீது படும் a- துகள்களை எண்ணுதல் இயலும் , 
பொறிச் சிதறல் எண்கருவி 

( Scintillation Counter ): 
பொறிச் சிதறல் எண்கருவியைக் கொண்டு அதி ஆற்றல் கொண்ட 
கதிரியக்கக் கதிர்களைக் கண்டறியலாம் . ஸிங்க்சல்ஃபைடு( ZnS ) 


52 


கதிரியக்கம் 


பேரியம் பிளாட்டினோ சயனைடு மற்றும் வைரம் ஆகியவற்றின் 
மீது கதிரியக்கக் கதிர் விழும்போது பொறிச் சிதறல் நிகழ்கிறது . 
ஒவ்வொரு துகளும் ஒரு ஒளிப்பொறியை ( flash ) கொடுக்கிறது . 
இந்த ஒளிப்பொறியை நேராகவே பார்க்கலாம் . அல்லது ஒளி 
மின் பெருக்கி குழாயைக் கொண்டு பெருக்கம் அடையச் செய்து 
கண்டறியலாம் , 

வேகமாக நகரும் துகள் அதன் பாதையில் அணுக்கள் 
அல்லது மூலக்கூறுகளுடன் மோதும்போது எலெக்ட்ரான்கள் 
கிளர்வு கொள் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றன . அவை மீண்டும் 
இயல்பான நிலைக்குத் திரும்பும்போது ஒளியை வெளிவிடுகின்றன . 
பல படிகங்களிலிருந்து ஏற்படும் ஒளிச் சிதறல் நீலம் அல்லது கறு 
நீலமாகும் . இன்னும் வேறு பொருள்களிலிருந்து வெளிப்படும் 
ஒளி புற ஊதா ( ultra violet ) மற்றும் புறச் சிவப்பு ஆகும் . 


முதன் முதலில் 1908 ஜெர்மனியில் ரிஜ்ெனர் ( E.Regener ) 
என்பவர் தான் a- துகள் படும் படி செய்த வைரத்திலிருந்து வரும் 
ஒளிப் பொறியைக் கூர்ந்து கவனித்து d- துகள்களை எண்ணினார் . 
அதே காலத்தில் ரூதர்ஃபோர்டும் கெய்கரும் ரேடியம் C- லிருந்து 
வெளிப்படும் a- கதிர்களை ஸிங்கு ஸல் ஃபைடு மீது விழச் செய்து 
பொறிச் சிதறலை எண்ணினர் . இந்தத் தொகை மின் சார்ந்த 
அயனியாக்கும் 

கருவியில் பெறப்பட்ட துடிப்புகளின் 
எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தது . எனவே எ- துகள்களை கணக் 
கிட பொறிச் சிதறல் முறை ஏற்றது என்று உறுதி செய்யப் 


எண் 


பட்டது . 


இம்முறையில் விஞ்ஞானிகள் அக்கறை காட்டியதற்கு 
இரண்டு காரணங்கள் உண்டு . திண்ம நிலையிலும் கரைசலிலும் சில 
கரிமச் சேர்மங்களும் கனிமப் பொருள்களும் கதிரியக்கக் கதிர்கள் 
படும்படி செய்தால் ஒளிப் பொறிகளைக் கொடுக்கின்றன . எனவே 
பாஸ்ஃபர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒளிப் பொறி விடும் பொருள் 
களை அதிக அளவில் பயன் படுத்துதல் இயலும் . அடுத்த கார 
ணம் ஒளி மின் கேதோடு ( photo electric cathode ) மற்றும் 
எலெக்ட்ரான் பெருக்கி ( electron multiplier ) யின் கண்டுபிடிப்பு 
மங்கலான ஒளிப் பொறியின் ஒளி கேதோடிலிருந்து ஒளிமின் 
விளைவால் ( photo electric effect ) எலெக்ட்ரான்கள் வெளிப்படு 
கின்றன . அடுத்தடுத்து எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதி 
கரிக்கப்பட்டு மின் துடிப்பு உண்டாக்கப்படுகிறது . இதனை பதிவு 
செய்ய இயலும் . 

1947 - ல் ஜெர்மனியில் கால்மன் ( H. Kallmann ) ஒரு பெரிய 
பளிங்கு போன்ற நாப்தலீன் படிகத்தை ஒளிமின் பெருக்கியுடன் 


சென்ற 
கரை 
கதிர் வீச்சைக் கண்டறிதல் 
( photo multiplier ) பாஸ்ஃபராகப் பயன் படுத்தினார் . சாதனத் 
தின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது . ஒளிமின் பெருக்க 

அலுமீனிய தகடு 
- பாஸ்ஃபர் 

ஒளிகேதோடு 

ஒளிபெருக்கிகுழாய் 
យ បី បើ ប្រមា 
மடையச் செய்யும் குழாயின் கேதோடுக்கு அருகே ஒளி புகாத 

லேசான சுவர் கொண்ட அலுமினியத் தகட்டில் பாஸ்ஃபரை 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . அலுமினியம் ஒளிச் சிதறல்களை 
பிரதிபலிக்கிறது . கதிரியக்கக்கதிர் பாஸ்ஃபரை அடையும் போது 
ஒளிச் சிதறல் உண்டாகிறது . இது ஒளியின் கேதோடு மீது படு 
இதனால் எலெக்ட்ரான்கள் வெளிவிடப் 

படுகின்றன . 
இவை படிப்படியாக பெருக்கமடையச் செய்யப்பட்டு மின் துடிப்பு 
பதிவு செய்யப்படுகிறது . 

அந்த்ரஸீன் ( Anthracene ) மற்றும் ட்ரான்ஸ் ஸ்டில் பீனையும் 
( Trans Stilbene ) பாஸ்ஃபராகப் பயன்படுத்தலாம் . திரவ பாஸ்ஃ 
பரும் பயன்படுத்தப்படுகிறது . டொலுவீன் ஸைலீன் போன்ற 
கரைப்பான்களில் டைஃபீனைல் 

ஆக்ஸஸேலால் ( Diphenyl 
பொருள்களைக் கரைத்தும் பாஸ்ஃபராக பயன்படுத்தலாம் . 
கதிரியக்கத்திலிருந்து கரைப்பான் முதலில் ஆற்றலை வாங்கி கரை 
- பொருளுக்கு மாற்றி . அவை ஒளிச் சிதறல்களை விடச் செய்கின்றது . 
பாஸ்ஃபர்கள் பிளாஸ்டிக் 

பொருள் 
களாலானவை , கனிமப் பொருள்களும் ( inorganic substances ) 
பாஸ்ஃபராகப் பயன்படுத்தப்படுகின்றன . இவற்றுடன் சிறிதளவு 


படம் 18 


கிறது . 


.0 


இன்னொரு 


வகை 


54 


கதிரியக்கம் 


. 


இன்னொரு பொருளும் சேர்க்கப்படுகிறது . காமாக் கதிருக்கு 
ஏற்ற பாஸ்ஃபர் 0.1 சதம் தாலியம் ( Thalium ) கொண்ட சோடிய 
அயோடைடு ஆகும் ; ஆனால் சோடியம் அயோடைடு நீரை 
வாங்கும் தன்மை கொண்டது . சிறிதளவு தாலியம் கொண்ட 
சீஸியம் அயோடைடை இதற்குப் பதிலாக பயன் படுத்தலாம் . 
நுண்ணளவு யூரோப்பியம்கொண்ட கால்சியம் அயோடைடுவை 
யுங்கூட பாஸ்ஃபராகப் பயன்படுத்தலாம் . வெள்ளியை தூண்டு 
பொருளாகக் 

கொண்ட ஸிங்க் சல்ஃபைடு ஒரு சிறந்த 
பாஸ் ஃபராகும் . 


1954 - லிருந்து 

வாயுக்களையும் ஒளிச் சிதறல் கொடுக்கும் 
பொருள்களாக பயன் படுத்தப்படும் சோதனைகள் நிகழ்த்தப்பட்டு 
வருகின்றன -கதிரியக்கம் - படும்படி செய்தால் 

ஆர்கான் , 
கிரிப்ட்டான் ஆகிய வாயுக்கள் நிற நிரலில் புற ஊதாப் பகுதியில் 
ஒளிச் சிதறல்களைக் கொடுக்கின் றன . இவற்றை , அலை நீளத்தை 
மாற்றும் பொருள்களைக் கொண்டு காணும் ஒளியாக மாற்றலாம் . 
ஸெனானை திரவ , திண்ம நிலையிலும் பயன் படுத்தலாம் . 
எலெக்ட்ராஸ்கோப் : கதிரியக்கக் கதிர்களை 

கண்டறிய 
பயன் படும் எலெக்ட்ராஸ்கோப்பின் அமைப்பு படத்தில் காட்டப் 
பட்டுள்ளது . 

ஒரு செங்சத்தான உலோகத் தண்டின் மேல் பகுதி 
யில் ஒரு உலோகத் தகடு அல்லது கோளம் இருக்கிறது . இதன் 
கீழ்ப்பகுதியில் செங்குத்தாகத் தொங்கிக்கொண்டிருக்கும் மீள 
சதுர வடிவமான இரண்டு தங்கத் தகடுகள் ( இலைகள் ) இருக் 
கின்றன . தங்கத் தகடுகள் ஒரு பெட்டியின் உள்ளே இருக்குமாறு 
மின் அரிதிற் கடத்தும் பொருள் உ.லோகத் தண்டை தாங்கி 


மின்னேற்றத் செய்யப் 

பட்ட நிலை 


மீன்ளிறக்கம் செய்யப் 

பட்ட நிலை 


படம் 19 


நிற்கிறது . உலோகத் தட்டு அல்லது கோளத்திற்கு மின்னேற்றங் 
கொடுத்தால் தங்கத் தகடுகளும் மின்னேற்றத்தை ஏற்கின்றன . 
அவை ஒரே மாதிரியான மின்னேற்றங்கொண்டிருப்பதால் எ 


65 


கதிர் வீச்சைக் கண்டறிதல் 


. 


எதிரே தள்ளப்படுகின்றன . அந்த நிலையில் அவை படத்தில் 
காட்டப்பட்டுள்ளதுபோல் V யைப்போல் விரிகின்றன . 
கதிரியக்கப் பொருளை 

மின்னேற்றங் கொடுக்கப்பட்ட 
எலெக்ட்ராஸ் கோப் பக்கத்தில் வைத்தால் , கதிரியக்கக் கதிர்கள் 
காற்றை அயனிக்கச் 

செய்கின்றன . 

எனவே எலெக்ட்ராஸ் 
கோப்புக்கு அண்மையிலிருக்கும் காற்று மின் கடத்தும் 
இயல்பைப் பெறுவதால் தங்கத் தகடுகளின் மேலிருக்கும் மின் 
னேற்றங் கசிந்து வெளியேறுவதால் ஆரம்பத்தில் இருந்தது 
போன்ற செங்குத்து நிலைக்கு தங்கத் தகடுகள் வருகின்றன . 
பிக்குயிரல் யுரேனியம் உப்புகளை மின்னேற்றங் கொடுக்கப்பட்ட 
எலெக்ட்ராஸ்கோப்பின் அருகே வைத்து மின்னிறக்கம் நிகழ் 
வதைக் கண்டார் . 

கெய்கர் - முல்லர் கணிப்பான் ( geiker muller counter ) : 
மிக எளிய அமைப்பைக் கொண்ட ஒரு மின் கருவி . இதன் 
அமைப்பைக் கீழே படத்தில் காண்க , 


அயனியான அணுக்கள் 


தாமிரம் 


கண்ணாடி 


பெருக்க 


படம் 20 


இருபுறமும் திறந்த 1 - லிருந்து 25 அங்குலம் வரை நீளமுள்ள 
ஒரு தாமிர குழல் வடிவ உருளை ஒரு இலேசான சுவர் கொண்ட 
கண்ணாடிக் குழாயில் பொருத்தப்பட்டுள்ளது . தாமிர உருளையின் 
மையத்தில் ஒரு டங்ஸ்டன் இழை கம்பி பொருத்தப்பட்டுள்ளது . 
கண்ணாடிக் குழலை பகுதி வெற்றிடமாக்கி ( 5 லிருந்து 10 செ.மீ 
மெர்க்குரி அழுத்தத்திற்குக் குறைவாக ) தாமிர உருளையை எதிர் 
மின்வாயாகவும் டங்ஸ்டன் கம்பியை நேர்மின் வாயாகவும் 
கொண்டு சுமார் 1000 வோல்ட் மின்னழுத்தம் கொடுக்கப்படு 
கிறது . கெய்கர் முல்லர் குழாய் 

வழி , 

கதிரியக்கப் 


துகள்களற்ற ஈரப் 
56 

கதிரியக்கம் 
பொருளிலிருந்து அதிவேக துகள்கள் அல்லது காஸ்மிக் கதிர் 
விழும்போது காற்றிலுள்ள அணுக்கள் அயனிக்கப்படுகின்றன . 
அப்போது . நீக்கப்பட்ட எலெக்ட்ரான்கள் நேர்மின்னேற்றங் 
கொண்ட கம்பி இழையை நோக்கிச் செல்கின்றன .. அப்படி 
அவை வேகமாகச் செல்கையில் அவைகளும் அயனிகளை உண் 
டாக்கிச் செல்கின்றன .எனவே இன்னும் அதிக எலெக்ட்ரான்களை 
உண்டாக்குகின்றன . 
அடுத்தடுத்து இம்மாதிரி மின்னேற்றப் பெருக்கம் 

நிகழ் 
கையில் கம்பி இழையை நோக்கி மிதமிஞ்சிய எலெக்ட்ரான்கள் 
கவரப்பட்டு வெளிச் சுற்றில் மின் பாய்கிறது . இந்த மின்சாரத்தை 
அதிக பெருக்கம் அடையச் செய்து வானொலி ஒலிபெருக்கியை 
இயக்கச் செய்யலாம் . 

கெய்கர் - முல்லர் குழாயின் உந்து விசை ஆற்றலைக் கொண்டு 
ஒரு எண்ணுங் கருவியைச் செயல்படச் செய்யலாம் . ஒவ்வொரு 
கதிரியக்கக் கதிர் அல்லது காஸ்மிக் கதிர் கெய்கர் - முல்லர் 
குழாய் வழி செல்வதையும் எண்ணி விடலாம் . 

நீர்த்திவலை தொகுதி அறை முறை : 1896 - ல் C. T. R 
பசையால் பூரிதமாக்கப்பட்ட ( saturated ) காற்றின் மீது படும்படி 
செய்து , பின்னர் காற்றை விரிவடையச் செய்யும் போது , உண் 
டாக்கப்பட்ட அயனிகள் மீது நீர்த்திவலைகள் படிந்து பனிப் 
படலம் உண்டாகிறது என்பதைக் கண்டார் . கதிரியக்கக் கதிர் 
களும் , ஒளிமின் செயல் விளைவால் வரும் எலெக்ட்ரான்களும் கூட 
இம்மா திரி பனிப்படலங் கொடுக்கின்றன . இந்த கண்டு பிடிப்புக் 
காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது . 

13 


- 


. 


ஒளி 


A 


D 


படம் 21 
1911 - ல் வில்ஸன் அயனிகளை உண்டாக்கும் ஒரு துகளின் 
பாதையைக்கூட பார்க்க முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டி 


வில்ஸனின் நீர்த்திவலை அறைமுறை இன்னும் மேம்படுத்தப் 
கதிர் வீச்சைக் கண்டறிதல் 

57 
னார் . அதற்காக அவர் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற 
ஒரு சாதனத்தைக் கையாண்டார் . 

A- என்று சுட்டிக் காட்டப்பட்டுள்ள பகுதியில் ஈரப்பசை 
யால் பூரிதமாக்கப்பட்ட ( saturated ) காற்று இருக்கிறது . வால்வு 
C- யை இயக்கி பிஸ்டன் B- க்கு கீழே உள்ள காற்றின் அழுத் 
தத்தை திடுமென குறைத்தால் பிஸ்டன் B-திடுமென கீழே நகர் 
கிறது . A- ல் இருக்கும் காற்று விரிவடைகிறது . அப்படி காற்றை 
விரிவடையச் செய்யும் போது , செய்த உடன் அல்லது செய்யும் 
முன் காற்றின் மீது அயனிகளை உண்டாக்கும் துகளை விழச்செய் 
தால் அதன் பாதையில் உண்டாக்கப்படும் அயனிகள் நீர்த்திவலை 
கள் படிய காரணமாக அமைகின்றன . பாதையில் நெருக்கமாக 
நீர்த்திவலைகள் படிந்து ஒரு கோடு போல 

நீர்த்திவலைத் தடம் 
உண்டாகிறது . D- மூலம் அப் ... குதியில் ஒளி விழச் செய்தால் 
கறுமைப் பின்னணியில் வெண்மையர்ன கோடு 

தெரிகிறது . 
ஒன்றுக் கொன்று 

செங்குத்து வாக்கில் FF-காமராச்களைக் 
கொண்டு பாதையைப் படமெடுக்கலாம் . 
இம்மாதிரி நீர்த்திவலை அறையில் 

எடுக்கப்பட்ட a- துகள் 
களின் பாதைகளின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது 

படம் 22 
a- துகள்கள் 

நேர்க்கோட்டிலேயே செல்கின்றன . அவற்றின் 
வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு , பாதையின் முடிவில் அவை நேர்ப் 
பாதையிலிருந்து விலகலாம் . இதற்குக் காரணம் 

d- துகள்கள் 
க்ஸி ஜன் நைட்ரஜன் அணுக்களின் மீது மோதுவது தான் . 
பட்டு விட்டது . காஸ்மிக் கதிர் ஆய்வில் இது பயன் படுத்தப் 
படுகிறது . இதன் அமைப்பைக் கீழே படத்தில் காண்க . அறை 
யின் மேலும் கீழும் இரண்டு கெய்கர் கணிப்பான் வைக்கப் 
பட்டிருக்கின்றன . இரண்டின் வழியாகவும் அயனியாக்கும் துகள் 


விடு பொருள்களை அறையின் உள்ளேயே வைக்க வேண்டும் , 3 

கதிர்களை விழச்செய்தால் போதும் . X-கதிர்கள் 
58 

கதிரியக்கம் 
செல்லும் போது எண் கருவியிலிருந்து திடுமென மின்சாரம் 
பாய்ந்து காமராவின் ஒளித் தடுக்குத்திரை தானாகவே திறந்து 
மூடுகிறது . நீர்த்திவலை அறையில் காற்று விரிவடைகிறது . ஒளி 
பாய்ச்சப்படுகிறது . இதனால் துகளின் பாதையில் வெளிச்சம்பட்டு 
படமெடுக்கப்படுகிறது . 

விசங்கர் என் கவி 

கெங்கர் என் காதி 

படம் 23 
நீர்த்திவலை அறையில் நீருக்குப் பதிலாக எத்தில் ஆல்கஹால் , 
புரோபைல் ஆல்கஹால் அல்லது நீர் , ஆல்கஹால் இரண்டின் 
கலவை ஆகியவற்றையும் பயன் படுத்தலாம் . காற்றுக்குப்பதிலாக 
ஆர்கான் வாயுவைப் பயன்படுத்தலாம் . 

a- துகள் குறைவாகவே ஊடுருவும் தன்மை பெற்றிருப்ப 
தால் அவற்றின் பாதையைப் பார்க்க வேண்டுமானால் a- கதிர் 
கதிர்விடும் பொருள்களை வெளியில் வைத்தாலே போதும் . பல 
மற்றும் காமாக் கதிர்கள் ஆகியவை எலெக்ட்ரான்களை விடுவிப் 


रे 


து 


om 


கொண்டுள்ள சில தூய் 
கதிர் வீச்சைக் கண்டறிதல் 

59 
பதால் , அவைகளும் அயனிகளை உண்டாக்குகின்றன . என்றாலும் 
இவற்றின் பாதைகள் மங்கலானவை 

குறைகடத்திகள் கதிரியக்கக் கதிர்களை கண்டுணர்விகள் 
( semiconductior detectors ) : 1959 - ல் மேம்படுத்தப்பட்ட குறை 
கடத்தி எண் கருவி பழக்கத்திற்கு வந்தது . 

. 

அயனியாக்கும். 
துகள்களைக் கண்டறியவும் எண்ணிக்கையை அறிந்து கொள்ளவும் 
மற்றும் அவற்றின் ஆற்றல் அளவை துல்லியமாக அறியவும் இக் 
கருவி பெரிதும் பயன் படுகிறது . இதனை உருவில் மிகச் சிறிய 
தாக உருவாக்க முடியும் . கதிரியக்கப் பொருள்களின் கதிரியக்கம் 
உடல் பகுதிகளை எப்படி பாதிக்கிறது என்பதை அறிய உடற் 
பகுதியிலேயே இதனை செருகி தைத்து விடலாம் . 

உயிர் மருத் 
துவ ( Bio Medical ) ஆராய்ச்சியில் இது பெரிதும் பயன்படுகிறது . 
குறை 

கடத்திகள் , திடப்பொருள்கள் கடத்திகள் மற்றும் 
அரிதிற்கடத்திகள் இரண்டிற்கும் இடைப்பட்ட க ... த்து திறனை 4 
கொண்டவை . 

உலோகங்கள் மின்சாரத்தை எளிதில் கடத்து 
அரிதிற் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கண்டை , 
பிளாஸ்டிக் ஆகியவை . மின்னேற்ற துகள்கள் அல்லது ஃபோட் 
டான்கள் படும் போது குறை கடத்திகளின் கடத்து திறன் அதி 
கரிக்கிறது . குறை 

கடத்திகளை தன்னியல்பு ( Intrinisic ) குறை 
கடத்திகள் மற்றும் வேற்றுப் பொருள் கொண்ட குறை கடத்திகள் 
(( Impurity semi conductor ) என இரு வகைப்படும் . வேற்றுப் 
பொருள் , கொண்ட குறை கடத்தி தான் 

குறை கடத்தி தான் - அதிகமாகப் பயன் 
படுத்தப்படுகிறது 

தன்னியல்பு குறை கடத்திக்கு எடுத்துக் காட்டுகள் சில்வர் 
குளோரைடு (AC1 ) காட்மியம் சல்ஃபைடு மற்றும் வைரம் ஆகி 
யவை . இவை இயற்கையாகக் காணப்படும் நிலையிலும் சோதனைச் 
சாலையில் தயாரிக்கப்பட்ட நிலையிலும் குறை கடத்தும் தன்மை 
டன் ஒரு குறிப்பிட்ட அளவு வேற்றுப் பொருள்களைச் சேர்ப்பதன் 
மூலம் வேற்றுப்பொருள் கொண்ட குறை கடத்திகள் தயாரிக்கப் 
படுகின்றன . சிலிக்கான் , ஜெர்மனியம் போன்ற தனிமங்கள் 
அரிதிற் கடத்திகள் அல்லது சிறிதளவு கடத்திகள் எனலாம் . 
இவற்றுடன் வேற்றுப் பொருள்களைச் சேர்த்து குறை கட 
ளாக்கலாம் . சிலிக்கான் 

தனிமத்துடன் ஆர்சினிக் 
சேர்த்து பெறப்படும் குறை கடத்தியை n- வகை ( n - type ) குறை 
கடத்தி என் கிறோம் . ஜெர்மானியம், சிலிக்கான் போன்ற தனி 
மங்களுடன் இணை திறன் ( valency ) மூன்று கொண்ட போரான் . 


வண . 


3 


T 


போன்ற 


60 


கதிரியக்கம் 


அலுமினியம் போன்ற தனிமங்களை மாசுகளாகச் சேர்த்து பெறப் 
படும் படிகங்களை p-வகை ( p - type ) குறை கடத்தி என்கிறோம் . 


அணுக்கரு கதிரியக்கத்தைக் கண்டறிய முதலில் சில்வர் 
குளோரைடு குறை கடத்திதான் பயன்படுத்தப்பட்டது . இரண்டு 
மின் வாய்களுக்கிடையே குறைகடத்தியை வைத்து , மின் கலத் 
தைக் கொண்டு மின் வாய்களுக்கிடையே மின்னழுத்தம் கொடுக் 
கப் படுகிறது .. அயனியாக்கும் துகள் குறை கடத்தியின் மீது படும் 
போது மின் துடிப்பு உண்டாகிறது . இதனை பெருக்கமடையச் 
செய்து எண்ணுதல் சாத்தியம் . சில்வர் குளோரைடை சாதாரண 
வெப்பநிலையில் பயன்படுத்தும் போது அயனியாக்கும் 
படாத போதுங்கூட தாறுமாறான அலைவுகளும் துடிப்புகளும் 
இருக்கக் காண்கிறோம் . காற்றுத்திரவத்தில் ( liquid air ) சில்வர் 
குளோரைடைக் குளிரச் செய்து இந்த ஒலியை மட்டுப்படுத்த 
லாம் . காட்மியம்சல்ஃபைடு மற்றும் வைரங்களைக்கூட சில்வர் 
குளோரைடுக்குப் பதிலாகப் பயன்படுத்தலாம் . 

அப்போது 
பின்னணி இரைச்சல் ( Back ground noise ) 

) 

குறைவாக 
இருக்கிறது . 


துகள் 


ஆற்றலை 


சாதாரண நிலையில் தன்னியல்பான குறை கடத்தியின் கடத் 
துத்திறன் மிகவும் குறைவு . அதன் மீது அணுக்கரு கதிர்வீச்சு 
படும் போது இணை திறன் மட்டத்திலிருந்து ( Valency Band ) 
எலெக்ட்ரான்கள் 

ஏற்று கடத்து 

மட்டத்தைச் 
( couductance Band ) சென்றடைகின் றன இம்மாதிரி எலெக்ட் 
ரான்கள் மாற்றப்படும்போது நேர் மின்னேற்ற மின் துளைகள் 
( Holes ) ஏற்படுகின்றன . மின்னழுத்தங் கொடுக்கும் போது 
எலெக்ட்ரான்கள் நேர்மின் வாயை நோக்கியும் மின் துளைகள் 
எதிர் மின் வாயை நோக்கியும் நகர் கின்றன . இதன் விளைவாக , 
கதிர் வீச்சால் கடத்துமட்டத்திற்கு மாற்றப்பட்ட எலெக்ட்ரான் 
எண்ணிக்கைக்கு 

மின் துடிப்புகள் உண்டாக்கப் படு 


சமமான 


கின்றன . 


Sev ஆற்றல் கதிர்வீச்சே பாதிக் கடத்தியில் எலெக்ட்ரான் - 
மின் துளை ணையை உண்டாக்கப் போதுமானது . ஆனால் வாயு 
வில் அயனி இணைகளை உண்டாக்க 34ev ஆற்றல் கதிர் வீச்சு 
தேவை . 


ஜெர் மானியம் கதிரியக்க உணர்வியில் ( detector ) வெளிப் 
படும் துடிப்பு a- துகளின் ஆற்றலுக்கு நேர்விகிதச் சமமாகும் . 
சிலிக்கான் கண்டறியும் அமைப்புகளை அறை 

அறை வெப்பநிலையில் 
பயன் படுத்தலாம் . 


61 


கதிர்வீச்சைக் கண்டறிதல் 


வகை 


குறை கடத்திகள் , விரவிய சந்திப்பு கண்டறியும் அமைப்பில் 
( Diffused junction detector ) p 

சிலிக்கான் ( அல்லது 
ஜெர்மானியம் ) படிகத்தின் பரப்பில் n- வகை உண்டாக்கப்படு 
கிறது . கணிசமாக அதிக வெப்ப நிலையில் பாஸ்ஃபரஸை விரவச் 
செய்து இம்மாதிரி செய்யலாம் . 

இன்னெருவகை பரப்புத்தடை சந்திப்பு கொண்ட அமைப் 
பாகும் (Surface barrier junction type ) d-வகை சிலிக்கான் 
படிகத்தை காற்றில் வைத்திருந்து அதன் பரப்பு ஆக்ஸிஜனேற்றப் 
பட்டு P- வகையாகச் செயல்படுகிறது . இந்தப் பரப்பில் தங்கம் 
இலேசாக படியவைக்கப்படுகிறது . இதனால் கம்பியால் மின் 
தொடர்பை ஏற்படுத்துவது சாத்தியமாகிறது . 


nn 


+ பெருக்கியுடனும் 
எண் கருவியுட னும் 

இணைப்பு 


Wi--- 


படம் 24 
இம் மாதிரி தயாரிக்கப்பட்ட பகுதி கடத்தியின் n- பக்கத்தை 
நேர்மின் வாயுடனும் p- பக்கத்தை படத்தில் காட்டப்பட்டுள்ளது 
போல் எதிர் மின் வாயுடனும் இணைப்புண்டாக்குகிறோம் . n- பகுதி 
யிலிருந்து p- பகுதிக்கு எலெக்ட்ரான்கள் செல்வதால் அந்தப் 
பகுதியில் எலெக்ட்ரான்கள் குறைவாக இருக்கின்றன . 

அயனியாக்கும் துகள் இந்தப் பகுதியில் படும்போது 
ஆற்றலை ஏற்று பல எலெக்ட்ரான்கள் கடத்து மட்டத்திற்குச் 
செல்கின்றன . அதற்கேற்ப மின் துளைகளும் உண்டாக்கப்படு 
கின்றன . கொடுக்கப்பட்ட மின்னழுத்தக் காரணமாக எலெக்ட் 
ரான்களும் மின் துளை களும் முறையே நேர்மின் வாயையும் எதிர் 
மின் வாயையும் சென்றடைகின்றன . இதனால் மின் துடிப்பு 
உண்டாகிறது . இதனைப் பெருக்கமடையச் செய்து பதிவு செய்ய 
லாம் . 

குமிழ்க் கலம் ( Bubble chamber ) : 1952-60 கிலேசர் 
( D. A. glaser ) என்பார் மீச்சூடாக்கப்பட்ட ( super heated ) 
திரவத்தை பயன்படுத்தி அயனிகளாக்கும் 

பாதைகளைக் 
கண்டறியலாம் என்ற கருத்தை வெளியிட்டார் . இந்த அடிப்படை 


துகள் 


குமிழ் கலங்களில் பொதுவாக 

கொடுத்து அதன் கொதிநிலைக்கு 
62 

கதிரியக்கம் 
யில் உருவாக்கப்பட்ட அமைப்பைதான் குமிழ்க் கலம் என்கிறோம் . 
பாதையில் 

அடுத்தடுத்து நெருக்கமாக குமிழ்கள் 
இருக்கின் றன . 

பொதுவாக ஒரு திரவம் கொதி நிலையை அடைந்தவுடன் 
ஆவியை வெளிவிட்டுக் கொதிக்கிறது . கொள்கலம் மிகவும் தூய 
மையாக இருந்தால் , பரப்பு மழுமழு என்றிருந்தால் கொதி 
நிலைக்கு அதிகமான வெப்பநிலையிலும் திரவத்தை கொதிக்காமல் 
மீச்சூடாக்கப்பட்ட திரவத்தின் மீது கதிரியக்கக் கதிர்கள் படும் 
படி செய்தால் உண்டாக்கப்படும் அயனிகள் சிறுசிறு குமிழ்கள் 
உண்டாக கருக்களாய் ( Nucleus ) அமைகின்றன . அந்த குமிழ்கள் 
11 செ.மீ. 

இடைவெளிகளில் அமைந்திருக்கின்றன . எனவே 
தொடர்ச்சியான பாதை கிடைக்கிறது . இந்தப் பாதைகளை நிழற் 
படமெடுக்கலாம் . 
ஈதர் , ஆனால் திரவ ஹைட்ரஜன் , டியூட்டீரியம் , ஹீலியம் , புரோப் 
பேன் ( propane ) ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் . 
அதிகமாக சூடாக்கப்படுகிறது . எடுத்துக்காட்டாக புரோப்பேன் 
ஒரு மண்டலவளி அழுத்தத்தில் -42 °-ல் கொதிக்கிறது . ஆனால் 
அதற்கு 21- மண்டலவளி அழுத்தங் கொடுத்து 58 - க்கு சூடாக்கி 
திடுமென அழுத்தத்தைக் குறைத்து விட்டால் திரவம் மீச்சூடாக் 
கப்பட்டதாகிறது . இந்த நிலையில்தான் : - அதன் மேல் அயனி 
யாக்கும் கதிர்வீச்சு படும்போது கதிர்வீச்சின் பாதை குமிழ்கள் 
உண்டாகின்றன. அப்படி கதிர்வீச்சுபடா விட்டால் 

திரவம் 
கொதிக்கக் தொடங்குகிறது . திரவம் முனைப்பாக இருக்கும் கால 
அளவு மிகக் குறைவாகும் . துகள் பாதைகள் - உண்டாக்கப்பட் 
டாலும் படாவிட்டாலும் அந்தத் திரவத்தை அடுத்து பயன் 
படுத்து முன் அழுத்தங் கொடுக்க வேண்டும் . உண்டாக்கப்பட்ட 
அயனி இணைகளை மின்புலங் கொண்டு நீக்கிவிட்டு அதற்கப்புறம் 
தான் அழுத்தங் கொடுக்க வேண்டும் . குமிழ்க்கலம் கண்ணாடியால் 
செய்யப்பட்டது . அதன் நீளம் ஒன்று அல்லது இரண்டு அங் 
குலங்கள் தான் . ஆனால் தற்போது 72 அங்குலங்கள் நீளங்கொண்ட 
520 லிட்டர்கள் திரவ ஹைட்ரஜனைக் கொள்ளும் குமிழ்கலங்கள் 
உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன . துருப்பிடிக் 
காத எஃகாலும் குமிழ் கலத்தை உருவாக்கலாம் . 


வினாக்கள் 
1 . ஸ் பின் தாரிஸ் கோப்பைக் கொண்டு a- கதிர்களை எவ் 
வாறு கண்டறியலாம் ? 


கதிர் வீச்சைக் கண்ட றிதல் 


63 


1 | 


4 . 


2. பொறி சிதறல் எண் கருவியை விவரி . அதில் பாள் ஃபரா 

கப் பயன்படுத்தப்படும் பொருள்கள் யாவை ? 
3 . 

கெய்கர் -முல்லர் எண்கருவி செயல்படும் முறையை 
விளக்குக . கதிரியக்கக் கதிரைக் 

கண்டறிய 
அது 
எவ்வாறு பயன்படுத்தப் படுகிறது ? 
வில்லனின் நீர்த்திவலைத் தொகுதி அறை முறையை 
விவரித்து எழுதுக . 
பாதிக்கடத்திகள் யாவை , இவைகளைப் பயன்படுத்தி 

கதிரியக்கக் கதிர்களை அறிவது எவ்வாறு ? 
6. குமிழ்கலத்தில் பயன்படுத்தப்படும் திரவங்கள் யாவை , 
குமிழ்கலத்தைக் கொண்டு கதிர் வீச்சை 

கண்டறிவது 
எவ்வாறு ? 


ப 


7. கதிரியக்க வரிசைகள் 


. 


பொதுப்படையாக ஒரு 

கள் 
கதிரியக்க 

அணுக்கரு சிதைவுறும் போது a , 3 அல்லது Y- கதிர்கள் 
வெளிப்படுகின்றன . ரேடியம் அணுக்கரு a- துகளை இழந்து 
சிதைவுறும்போது அதன் அணுக்கரு இரண்டு நேர்மின்னேற் 
றத்தை இழக்கிறது . அணுக்கருவின் நேர்மின்னேற்றந் தான் அதன் 
வேதி இயல்புகளை நிர்ணயிக்கிறது . எனவே - துகள் விடப்படும் 
போது ஒரு புதுத்தனிமம் உண்டாகிறது . ரேடியம் கதிரியக்கச் 
சிதைவு உறும்போது ரேடான் என்ற புதுத்தனிமம் கிடைக்கிறது 
இதனையே தனிம மாற்றம் ( Transmutation ) என்கிறோம் . 4 - துகளை 
அணுக்கரு விடும் போது அது இரண்டு நேர்மின்னேற்றத்தையும் 
நான்கு அலகுகள் அணு எடையையும் இழக்கிறது . 
குறியீட்டால் குறிக்கிறோம் . எடுத்துக்காட்டாக ரேடியத்தின் 
அணுக் கருவை seRa . என்று குறிக்கிறோம் . குறியீட்டின் இட 
வலதோரம் மேலே உள்ள எண் 

அதன் அணு எடையையும் 
குறிக்கின்றன , ரேடியம் கதிரியக்கச் 

உறுவதை 
He 4 என்று குறிக்கிறோம் . 
ரேடியம் B- ன் அணுக்கரு - துகளை வெளிவிடும் போது அது 
ரேடியம்C- யாக மாறுகிறது அணுக்கருவின் மின்னேற்றம் ஒரு 
அலகு கூடுகிறது . B- துகளின் எடை புரோட்டான் எடையில் 
131 பங்குதான் . 

விடப்படும்போது 

அணு 
எடையில் கணிசமான மாற்றம் ஏதும் நிகழ்வதில்லை . 

ரேடியம் B , ரேடியம் C-யாக மாற்றம் உறுவதை கீழே 
காட்டியவாறு குறிக்கிறோம் . 

* * Ra - c214 + -180 + y கதிர் 
பொதுவாக , B- துகள் வெளிவிடப்படும் போது கூடவே y 
கதிரும் விடப்படுகிறது . 

இயற்கையாக கதிரியக்கத் தன்மை 
கொண்ட 42 தனிமங்கள் இருக்கின்றன . இவை எல்லாமே அதிக 
அணு எடை கொண்டவைகளாக இருக்கின்றன . ஒரு அணு d , 


சிதைவு 


Ra 2 26 


Rn 222 


88 


S8 


2 


- 


Ra- B 214 


82 


கதிரியக்க வரிசைகள் 


85 


அல்லது B- துகளை விட்டு சிதைவுறும்போது வரும் புதுத்தனிம 
மும் கதிரியக்கத் தன்மை கொண்டிருக்கிறது . அதுவும் 1 அல்லது 
B- துகளை விட்டு இன்னொரு புதுத் தனிமமாக 

மாறுகிறது . 
இவ்வாறு ஒன்றை அடுத்து இன்னொரு தனிமம் . உண்டாவது 
தொடர்ந்து ஒரு வரிசைத் தனிமங்கள் உண்டாகின்றன . இறுதி 
யாக நிலைத்த , கதிரியக்கத் தன்மையற்ற ஒரு தனிமத்தில் இது 
முடிகிறது . இயற்கையாகவே கதிரியக்கத் தன்மையும் , அணு 

டை அதிகமாகவும் கொண்ட எல்லாத் தனிமங்களுமே அடுத் 
தடுத்து கதிரியக்கச் சிதைவுற்று முடிவாக லெட்டில் போய் 
முடிகின்றன . 

தனிம வரிசைப்பாட்டு அட்டவணையில் இருக்கிற , இயற்கை 
யாகவே கதிரியக்கங் கொண்ட மற்றும் அணு எடை அதிகமாகக் 
கொண்ட கதிரியக்கத் தனிமங்களை மூன்று வரிசைகளாகப் பிரிக் 
கிறோம் . அவை தோரியம் தொகுதி , யுரேனியம் தொகுதி மற்றும் 
ஆக்ட்டினியம் தொகுதி என்பவைகளாம் . ஒவ்வொரு தொகுதியை 
யும் அதிலிருக்கிற மிக அதிகமான ஆயுள் காலங் கொண்ட தனிமத் 
தின் பெயரால் அழைக்கிறோம் . யுரேனியம் , தோரியம் வரிசை 
களில் இவையே முன்னோடித் தனிமங்களாக இருக்கின் றன . 
ஆனால் , ஆக்ட்டினியம் வரிசையில் அப்படி 

இல்லை . 

சரியாக 
சொல்லவேண்டுமென்றால் ஆக்ட்டினியம் தொகுதியை ஆக்ட்டினோ 
யுரேனியம் தொகுதி என்று தான் சொல்லவேண்டும் . சில 
ஆசிரியர்கள் அதை அப்படியும் குறிக்கிறார்கள் . 

பின் வரும் பக்கங்களில் தோரியம் , யுரேனியம் மற்றும் 
ஆக்ட்டினியம் வரிசைகள் அட்டவணை வடிவில் கொடுக்கப்பட்டுள் 
ளன . அவ்வத் தொகுதியிலிருக்கும் ஒவ்வொரு தனிமமும் என்ன 
துகளை வெளிவிடும் , அத்தனிமத்தின் பாதிச் சிதைவு காலமென்ன , 
போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . தனிமங்களுக்கு 
ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்ட பழைய பெயர்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

இந்தக் கட்டத்தில் , வரிசைகளில் காணப்படுகின்ற கிளைத் 
தொடர்களைப் பற்றி குறிப்பிட்டாகவேண்டும்.ஒவ்வொரு தொடரி 
லும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது கிளைத்தொடர் காணப் 
படுகிறது . தோரியம்- C போன்ற சில தனிமங்கள் 

இரண்டு 
வகையாக சிதைவுறுகின்றன . ஒரு வகைச் சிதைவில் a- துகளும் 
இன்னொரு வகையில் B- துகளும் வெளிப்படுகின்றன . ஒரு குறிப் 
பிட்ட விகிதத்திலேயே இந்த சிதைவு நிகழ்கிறது . தோரியம் 
C- ல் இருக்கும் 33.7 சதம் அணுக்கள் a- துகள்களை விட்டு தோரியம் 
C " ஆகின்றன : 66-3 சதம் 

அணுக்கள் 

B- துகள் களை விட்டு 


| 


66 


கதிரியக்கம் 


தோரிய வரிசை, 4n 
முன்னர் வழங் தனிமத்தின் 

வெளிப் 
கப்பட்ட பெயர் 

குறியீடு 
பெயர்கள் 


சிதைவு 


துகள் 


காம் 


Th 


| 9X 1010 


3 ) 


தோரியம் தோரியம் 

* 
மிஸோதோரி ரேடியம் 


Rai28 


3 


167 ஆ 


85 


மிஸோதோரி ஆக்ட்டினி 

யம் -1] 


SeAc228 


3 . 


16 13 ம 


யம் 


தோரியம் 


Th2 


ரேடியோ 
( 


1919 


தாரியம் 


பிரான் சியம் பிரான்சி 


s7Fr2: 


** 


தோரியம்- X 


ரேடியம் 


Rax4 


3.ht நா 


88 


தோரான் 


ரேடான் 


ssR]] 


தோரியம்- A /பொலோ 

னியம் 


A4 Po 216 


(3 , B 


தோரியம் -B 


லெட் 


s2 Pb213 


1th ( ML 


ஆஸ்ட்டடின் ஆஸ்ட்ட 


$ 5At 16 


டின் 


குறைவான 


தோரியம்- C 


பிஸ்மத் 


8 , Bi212 


10 , 


Po212 


8 


a 


3x 10 - வி 


33.7 663 
தோரியம்- C 

பொலோ 

னியம் 
தோரியம்- தாலியம் 


81 T / 208 


B 


3.15 


நிலைத்த இய 


தோரியம் -D 


லெட் 


83Pb2ws 


ல்பு கொண்! 


டது 


ஆ = ஆண்டுகள் 

= வினாடிகள் 
ங்நி = நிமிடங்கள் 
ம மணிகள் 


- 


- 
ப 


" 


கதிரியக்க வரிசைகள் 


67 


யுரேனிய வரிசை, 4n + 2 


முன்னர் வழங் தனிமத்தின் 
கப்பட்ட பெயர் பெயர் 

குறியீடு 
கள் 


வெளிப் 
படும் 


பாதிச் 


சிதைவு 


துகள் 


காலம் 


புரேனியம் 


u 


1238 


451x 109 


யுரேனியம் -1 

V 
யுரேனியம் 


தோரியம் 


1 


* 


Th234 


34.1 நா 


90 


8 


91 Po 234 


3 


1.18 நி 


யுரேனியம் - X , புரொட்டா 

டினியம் 
யுரேனியம் - 1 

யுரேனியம் 
V 
அயோனியம் 

தோரியம் 


2.48X105 


921234 


9. Th 230 


a 


| 8.0x101 
1.62X103 


ரேடியம் 


8gRa226 


a 


ரேடியம் 

V 
ரேடான் 


ரேடான் 


88Rn ? 22 


L 


3.82 நா 


ரேடியம்- A 


பொலோ 

னியம் 


84Po248 


3.05 நி 


a , B 


ரேடியம்- B 


லெட் 


8 , Pb214 


3 


26.8 நி 


ஆஸ்ட்டட்டின் ஆஸ்ட்டட் 


85At218 


12.வி 


டின் 


பிஸ்மத் 


Bi214 


83 


Pra 


19.7 நி 


ரேடியம்- C ) 

04 % 
ரேடியம் - 


பொலோனி 


84 Po214 


CL 


16x 10- + வி 


யம் 


81 T / 210 


B 


1.32 -- 


ரேடியம் - (" தாலியம் 
ரேடியம் - D 


லெட் 


Pb210 


82 


19.4 ஆ 


B 


ரேடியம்- E 


பிஸ்மத் 


83Bj210 


B 


6.0 நா 


ரேடியம்- F 


Po 210 


138.4 நா 


9 


பொலோனி 

யம் 
லெட் 


நிலைத்தன் 


ரேடியம்- G 


Pb206 


மை கொண் 


= ஆண்டுகள் 


வினாடி 


- 


நி 


நிமிடங்கள் 


நா = 


நாட்கள் 


- 


கதிரியக்கம் 


68 


பாதிச் 


சிதைவு 


// 


துகள் 


காலம் 


L 


U235 


7.13x8 


னே 


ஆக்ட் 


ஆக்ட்டினியம் வரிசை ( 4n + 3 ) 
முன்னர் வழங் தனிமத்தின் 

வெளிப் 
கப்பட்ட 

பெயர் குறியீடு படும் 
பெயர்கள் 

யுரேனியம் 
யுரேனியம் 

V 
யுரேனியம் - Y தோரியம் 

s 
V 
புரொட்டாக் புரொட்டா 
டினியம் 

க்டினியம் 
V 
ஆக்ட்டினியம் ஆக்ட்டினி 

p & a 
99 % * 

யம் 


25-6 ம 


90 T1231 


31 Pa231 


( 


1343104 


21-8 ஆ 


89Ae227 


ரேடியோ 
ஆக்ட்டினியம் 


தோரியம் 


d 


18-4 நா 


So Th227 


87Fr223 


ஆக்ட்டினியம்- K பிரான்சியம் 


21 - நி 


B 


10 ம்-X ரேடியம் 


11-7 - நா 


ஆக்ட்டினியம்- X ரேடியம் 


a 


ss Ra223 
8GRn219 


ரேடான் 


ஆக்ட்டினான் 


392 வி 


84Po215 


1.83X 10-3 


- 


ஆக்ட்டினியம் - A பொலோ 

னியம் 
ஆக்ட்டினியம்- B 

லெட் 


36-1நி 


82 Pb211 


B 


8gBi211 


a & B 


2.16 நி 


3 % 


4.8 நி 


p 


ஆக்ட்டி னியம்- C ) பிஸ்மத் 
99.7 % V 
V 
ஆக்ட்டினியம் 

தாலியம் 
CH 


81 T / 207 


0.53 வி 


d 


64Po 211 


பொலோ 
னியம் 


ஆக்ட்டினியம் 

C 


நிலைத் தன் 


லெட் 


82Pb207 


மை கொண் 


ஆக்ட்டினியம்- D 


ம 


ஆண்டுகள் 
= மணிகள் 
நிமிடங்கள் 

வினாடிகள் 
நா 

நாட்கள் 


- 


- 


69 


கதிரியக்க வரிசைகள் 


நெப்டூனியம் வரிசை ( 4n + 1 ) 

வெளிப்படும் பாதிச் சிதைவு 
கனிமத்தின் பெயர் குறியீடு 

காலம் 


துகள் 


132 ஆ 


புளூட்டோனியம் 


94 Pu241 


B 


Am241 


462 ஆ 


ar 


93 


அமெரிசியம் 

* 
நெப்ட்யூனியம் 


2.20x 106 

ஆ 


93 Np7 
91Pa233 


27.4 நா 


புரொட்டாக்டினியம் 


B 


U233 


d 


யுரேனியம் 


1.62 x 105 ஆ 


92 


Th 229 


a 


தோரியம் 


7.34x 103 ஆ 


90 


ரேடியம் 


14-8 நா 


Ra ? 2 5 


3 


88 


10.0 நா 


ஆக்ட்டினியம் 


89Ac ? 2 ; " 


4-8 நி 


பிரான் சியம் 


87 Fr221 


18x 10-2வி 


ஆஸ்ட்டட்டின் 


SHA1217 


0 


பிஸ்மத் 


$ 3 Bi213 


p & a 


a 


பொலோனியம் 


84 Po213 


4-2x 10- நி 


தாலியம் 


81 T / 209 


2.2 நி 


B 


லெட் 


3.32 


88Pb209 


B 


பிஸ்மத் 


Bi209 


83 


நிலைத்த 
இயல்பு 
கொண்டது 


ஆ = ஆண்டுகள் 
நா = நாட்கள் 
நி = நிமிடங்கள் 

வி = வினாடிகள் 
தோரியம் " ஆகின்றன . அடுத்து தோரியம் -C மற்றும் 
தோரியம்- C " ஆகிய இரண்டுமே தோரியம்- D என்ற ஒரே வழி 
உருவான தனிமத்தைக் கொடுக்கின்றன . 

தோரியத்தின் அணுஎடை 232 அதாவது 4 X 58. a- துகள் 
விடும் நிகழ்ச்சியில் அணு எடை 4 - அலகுகள் குறைகின்றன . 


ரே ஒரு தனிமம் 
70 

கதிரியக்கம் 
B- துகள் இழக்கப்படும்போது எடை மாற்றம் நிகழ்வதில்லை 
என்றே சொல்லலாம் . எனவே தோரியம் தொகுதியிலுள்ள 
எல்லாத் தனிமங்களின் அணு எடைகளுமே நான் கால் வகுபடும் . 
அவற்றை 4n என்று குறிக்கலாம் . n- ன் 

மதிப்பு ஒரு முழு 
எண்ணாகும் . அதேபோல் யுரேனியம் தொகுதிச் சேர்மங் 
களின் அணுடைகள் ( 4n + 2 ) எனவும் , ஆக்ட்டினியம் தொகுதிச் 
சோமங்களின் அணு எடைகளை ( 4n + 3 ) என்றும் குறிக்கலாம் . 
ஒரு வரிசையில் 

காணப்படும் தனிமம் சிதைந்து இன்னொரு 
தொகுதியில் இருக்கும் தனிமத்தை கொடுப்பதென்பது சாத்திய 
மில்லை . 

நெப்ட்யூனியம் வரிசை 4n , ( 4n +2) , ( 4n + 3 ) ஆகிய தொகுதி 
கள் அறிமுகமானபின் அணு எடைகளை ( 4n + 1 ) என்று குறிக்கும் 
படியாக இருக்கும் ஒரு தொகுதி இருக்கவேண்டுமென்று நம்பப் 
பட்டது . 

அவ்வாறே நெப்ட்யூனியம் தொகுதி கண்டுபிடிக்கப் 
பட்டது . இதனை ( 4n + 1 ) தொகுதி என்கிறோம் . 

நெப்ட்யூனியம் வரிசை பலவகையில் இயற்கையான கதிரியக் 
கத் தொகுதிகளிலிருந்து மாறுபடுகிறது . 

நெப்ட்யூனியம் வரிசையில் இருக்கிற 
மட்டுந்தான் கணிசமான அளவில் இயற்கையில் காணப்படுகிறது 
அந்தத் தனிமம் பிஸ்மத்தின் நிலைத்த ஐசோடோட் பான 3xBi2c99 
ஆகும் . இது இத்தெ தியின் முடிவு நிலை விளை பொருளாகக் 
காணப்படுகிறது . 


ஒ 


- ht 


வரிசையில் அதிக அளவு 
தொகுதி பாதிச் 

காலங் 
கொண்ட தனிமம் 


சிதைவு 


பாதிச் சிதைவு 

காலம் 


4n 


Th 232 


13 x 1010 ஆண்டுகள் 


90 


4n + 1 


2.5 X 106 


33 Np 237 


4n + 2 


Uu 


238 


4.5 x 109 


92 


235 , 


4n + - 3 


u 


7 x 108 


* 


92 


பூமி 


5 x 109 


நெப்ட்யூனியம் வரிசை தனிமங்கள் இயற்கையில் காணப் 
படாததன் காரணம் என்ன ? ஒவ்வொரு கதிரியக்கத் தொகுதி 
யிலும் பாதிச் சிதைவு காலம் அதிகபட்சம் இருக்கிற தனிமங்களை 


71 


கதிரியக்க வரிசைகள் 


. 


எடுத்துக் கொள்வோம் . அம்மாதிரியான தனிமங்களும் அவற்றின் 
பாதிச் சிதைவு காலங்களும் , பூமியின் தோராய வயதும் மேலே 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின் றன . 

பாதிச் சிதைவு காலங்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் $ 3Np 237 
மற்றவைகளைக் காட்டிலும் குறைவான பாதிச் சிதைவு காலத் 
தையே கொண்டிருக்கிறது . எனவே இத்தொகுதி தனிமங்கள் 
ஒரு காலத்தில் இருந்திருக்கவேண்டும் . . படிப்படியாக அவை 
பிஸ்மத்தாக சிதைவுற்றிருக்கவேண்டும் . இயற்சையில் காணப் 
படும் பிஸ்மத்தில் ஒரு பகுதி இப்படி இத்தொகுதி தனிமங்கள் 
சிதைவுற்றதால் வந்தது தான் எனலாம் . 

புளூட்டோனியம் இயற்கையில் காணப்படுவது கண்டறியப் 
பட்டிருக்கிறது . 4 மில்லியன் டன்கள் பிச்சுபிளெண்டு சாதுவிலி 
ருந்து ஒரு அவுன்சு புளூட்டோனியம் பெறப்படுகிறது . இதில் 99 
சதம் ,, Pu 239 - ன் ஐசோடோப்பு தான் . இது ( 4n + 1)தொகுதியைச் 
சேர்ந்ததல்ல . இதன் பாதிச் சிதைவு காலம் 24,000 ஆண்டு 
களாம் . எனவே இது அண்மையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்க 
வேண்டும் என்று நம்பப்படுகிறது . U238 நியூட்ரான் தாக்கு 
தலுக்கு உள்ளாகி இது உண் டாகியிருக்க வேண்டும் . யுரேனியம் 
தன்னிச்சையாக பிளவு படும் போது நியூட்ரான் வெளிப்பட்டிருக்க 
லாம் , காணப்படும் புளூட்டோனியத்தின் அளவு அதிகமாயிருப் 
பதால் இம்மாதிரி உண்டாகும் நியூட்ரான் மட்டும் புளூட்டோனி 
உயம் உற்பத்திக்கு காரணமாக இருக்க முடியாது . யுரேனியத் 
திற்கு அப்பாலுள்ள தனிமங்கள் ஒரு புதுவகையாக சிதைவுற்று 
நியூட்ரான்கள் வெளிப்பட்டிருக்கலாம் . மேலும் காஸ்மிக் 
களின் தாக்குதலின் ( Bombardment ) காரணமாகவும் நியூட்ரான் 
கள் உண்டாயிருக்கலாம் . 

( 4n + 1 ) வரிசையின் முடிவுநிலை தனிமம் நிலைத்த பிஸ்மத் 
தாகும் . மற்ற தொகுதிகளில் முடிவு நிலை விளைபொருள் தனிமம் 
லெட் ஆகும் . 

வரிசையில் இடைத் தனிமமாக மந்தவாயு இருப்ப 
தில்லை . மற்ற மூன்று தொகுதிகளிலும் தனிம எண் 86 - ஐக் 
குறிக்கும் தோரான் , ரேடான் , மற்றும் ஆக்ட்டினான் ஆகியவைகள் 
இருக்கின் றன . 
( 4n : + - 1 ) நேர் தொடரில் 

85 , 87 - வது 

தனிமங்களின் 
ஐசோடோப்புகள் காணப்படுகின் றன . மற்றத்தொகுதிகளில் நேர்த் 
தொடரில் இவை காணப்படுவ தில்லை ஆஸ்ட்டட்டின் மற்றும் 
பிரான்சியம் ஆகிய தனிமங்கள் இயற்கையில் காணப்படாததன் 
காரணம் இங்கு புலனாகிறது . 


கதிர் 


72 


கதிரியக்கம் 


( 4n + 1 ) வரிசையில் காணப்படும் ..U233- யை அணு ஆற்றலைப் 
பெறப் பயன்படுத்தலாம் . இந்த அணு நியூட்ரானால் அணுப் 
பிளவுக்கு உள்ளாகும் போது சங்கிலித் தொடர் வினை உண்டா 
கிறது . தோரியம் -232 நியூட்ரானைப் பிடித்து யுரேனியம் -233 ஆக 
மாறுகிறது . இயற்கையில் காணப்படும் Th232 - ஐக்- கொண்டு 
92U233- யைத் தயாரித்து அதனை அணு எரி பொருளாகப் பயன் 
படுத்தலாம் . தோரியத்தை அப்படியே அணு உலையில் எரி 
பொருளாகப் பயன் படுத்தமுடியாது . 

வினாக்கள் 


90 


- 


1. பொருணிலை மாற்றம் பற்றி சிறுகுறிப்பு வரைக . 
2. தோரியம் கதிரியக்கத் தொகுதியை விளக்கி எழுதுக . 

3. ரேடான் -222a- துகளை விடும்போது நிகழும் அணுக்கரு 
வினை யை எழுதுக . 

4. ( 4y + 1 ) வரிசைத் தனிமங்கள் யாவை ? 

5 . நெப்ட்யூனியம் வரிசைக்கும் மற்ற வரிசைகளுக்கும் உள்ள 
வேறு பாடுகள் யாவை ? 

6. கதிரியக்கத் தொடர்களில் காணப்படும் கிளைத் தொடர் 
களைப் பற்றி சிறு குறிப்பு வரைக . 
7. இயற்கையில் 9+ pu காணப்படுவதை 

எவ்வாறு 
விளக்க முடியும் ? 

8 , ஆஸ்ட்டட்டின் , மற்றும் பிரான்சியம் இயற்கையில் காணப் 
படுவதில்லை ஏன் ? 


239 


8. ஐசோடோப்புகள் 


1912 - ல் 30 கதிரியக்கத் தனிமங்களைப் பற்றியே அறிமுகமாகி 
யிருந்தது . 

அவற்றின் பண்புகளை எல்லாம் ஆராய்ந்தபோது 
அவை எல்லாமே தனிம வரிசைப்பாட்டு அட்டவணையில் 12 
இடங்களிலேயே இருக்கவேண்டுமென்பது தெரியவந்தது . 
கதிரியக்கத் தன்மையில் மாறுபட்டிருப்பினும் சில தனிமங்களை 
தனிப்படுத்துவது பிரச்சினையாக இருந்தது . அயோனியம் , 
ரேடியோ தோரியம் , தோரியம் ஆகியவை ஒன்றுக்கொன்று 
ஒத்திருந்தன . அது போலவே 

ரேடியம் மற்றும் மிஸோ 
தோரியம்-1 ஆகியவைகளும் ஒத்திருந்தன . இந்த உண்மையை 
சாடி ( Soddy ) என்பார் சுட்டிக்காட்டினார் . மற்றும் மூன்று 
கதிரியக்கத் தொகுதிகளிலும் வெளிப்படு வாயுக்கள் ( emanation ) 
எல்லா வகையிலும் ஒன்றை ஒன்று ஒத்திருந்தன . 

1913 - ல் A. ஃபிலெக் ( A. Fleck ) என்பார் ரேடியம் B , 
ரேடியம் D , தோரியம் B , மற்றும் ஆக்ட்டினியம்- D எல்லாமே 
லெட் - ஐ ஒத்திருத்தலையும் அதிலிருந்து தனிப்படுத்த முடியாத 

கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் . மற்றும் C , 
ரேடியம் E , தோரியம் C , ஆக்டினியம் C எல்லாமே பிஸ்மத்தின் 
பண்புகளை கொண்டிருப்பதும் தெரியவந்தது . 

தனிமத் தொகுதி இடப்பெயர்ச்சி விதியைக் ( group displace 
ment law ) கண்டறிந்தவர் சாடியாவர் . ( Soddy ) அவ்விதிப்படி 
ஒரு தனிமம் a துகளை விடும் போது வழி உருவான தனிமம் 
அதன் முன்னோடித்தனிமம் தனிம வரிசைப்பாட்டு அட்ட வணையில் 
காணப்படும் இடத்திலிருந்து ( period ) இடது பக்கம் இரண்டு 
தொகுதிகள் தள்ளிக் காணப்படுகிறது . 

எடுத்துக்காட்டு : ரேடியம் a துகளைவிட்டு ரேடானாக மாறு 
கிறது . மூலத் தனிமம் 2 - ம் தொகுதியில் இருக்கிறது . d- துகளை 
0 - தொகுதி 

2 - ம்தொகுதி 


2He + 


Rn ?22 


Ra228 


88 


88 


ஒருதொகுதி தள்ளி காணப்படு 
74 

கதிரியக்கம் 
அது விடும் போது வழி உருவான ( daughter ) தனிமமான ரேடான் 
0 - தொகுதியில் காணப்படும் ஒன்றாகும் . 

ஒருதனிமம் துேகளை விடும் போது வழி உருவான தனிமம் , 
தனிம வரிசைப்பாட்டு அட்டவணையில் முன்னோடித் தனிமம் 
கிறது . எடுத்துக்காட்டாக , லெட் , 3 - துகளை விட்டு பிஸ்மத்தாக 
மாறுவதைச் சொல்லலாம் . 

IV- தொகுதி y- ம் தொகுதி 


. 


ருக் 


Bi 


$ 2pb214 


பு - மற்றும் B- துகள்களை தனிமங்கள் வெளி விடும் போது 
அவை தனிம வரிசைப்பாட்டு அட்டவணை யில் இடப்பெயர்ச் 1 
அடைவது கீழே தோரியம் தொகுதியைக்கொண்டு விளக்கப் 
பட்டிருக்கிறது . - கதிர் விடப்படும் மாற்றத்தை இடதோரம் கீழ் 


Po 


Rn 


Pb 
82 


Bi 
83 


At 
85 


Ra 
88 


AC 
89 


Th 
90 


841 


86 


87 


தனியம் --TE 
அது எண -81 
நிறை என் 

233 


10 
1.39x 10 ஆ 


232 





19 


6.13 
ம 


224 


364 
நா 


220 


54,5 


216 


0.14 
வி 


22 


10.6 
ம 


60.53xI67 
நீ வி 


- 
- 


3.1 


208 


நிலைத்தது 


- துகள் விடப்படல் 
- துககள விடுதல் 
பாதிச் சிதைவு காலங்கள் 
வி = வினாடிகள் 
நி = நிமிடங்கள் 

- மணிகள் 
நா = நாள்கள் 
ஆ = ஆண்டுகள் 


படம் 24. 


அணு எண் அணுக்கருவின் மொத்த 
புரோட்டான்கள் ( 1-2 ) ஆகவும் 
அணுவில் A - Z நியூட்ரான்களும் Z புரோ 
" ன்களும் உரிமம் 
ஐசோடோப்புகள் 

75 
நோக்கிச் சரிந்த அம்பு குறியாலும் 3 - கதிர் வீச்சு மாற்றத்தை வல 
தோரம் கிடை நிலை அம்புக் குறியாலும் காட்டுகிறோம் . 

இந்த அட்டவணையில் , செங்குத்தாக ஒன்றின் கீழ் ஒன்றாக 
ருக்கும் தனிமங்களின் அணு எண் ஒன்றேயாம் , தனிம வரிசைப் 
பாட்டு அட்டவணையில் இவை யாவற்றிற்கும் உரிய இடம் ஒன்றே 
யாகும் . இம்மாதிரியாக தனிம வரிசைப்பாட்டு அட்டவணையில் 
ஒரே இடத்தில் இருக்கிற தனிமங்களை 1915 - ல் சாடி ஐசோ 
டோப்புகள் என்ற சிறப்புப் பெயரால் அழைத்தார் . அணு எண் 
84 - கொண்டது . எனவே 84 - வது இடத்தில் வைக்கப்படவேண்டிய 
ரேடியம் A , ரேடியம் C1 , ரேடியம் F , ஆக்ட்டினியம் A , ஆக்ட் 
டினியம் C , தோரியம் A , தோரியம் C1 ஆகிய எல்லாமே ஒரே 
தனிமத்தின் ஐசோடோப்புகள் தான் . - துகள் , அணுவின் மையக் 
கருவிலிருந்து வெளிப்படும் போது அணு எண்ணில் இரண்டு 
அலகுகள் குறைகின்றன . 3- 4 கள் வெளிவிடப்படும்போது அணு 
எண் ஒரு அலகு கூடுகிறது . 
(நேர்மின்னேற்றமாகும் . 
அணுஎடை AI எனவும் , அது 

ன் அணுஎடை 

Z 
எனவும் கொண்டால் அவ்வனுக்கருவில் ( A - Z ) நியூட்ரான்களும் 
Z புரோட்டான்களும் இருக்கின்றன . அணுக்கருவின் மொத்த 
நேர்மின்னேற்றம் Z- ஆகும் . அணு எடை அல்லது பொருணிலை 
எண் ( Mass number ) அணுக்கருவிலுள்ள மொத்தத் துகள்களின் 
( நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் ) எண்ணிக்கையைக் 
கொடுக்கிறது . 

ஒரு கதிரியக்கத் தனிமத்தின் அணுஎடை A எனவும் அதன் 
அணு எண் Z ஆகவும் இருந்தால் அது 

அது - துகளை விடுவதால் 
வரும் புதுத்தனிமத்தின் நியூட்ரான்கள் ( A - Z- ? ) ஆகவும் 
எண் ( A - Z - 2 ) + ( Z - 2 ) = ( A - 4 ) ஆகும் . அதனுடைய அணு எண் 
( Z - 2 ) என்றிருக்கும் . எனவே தான் தனிமத் தொகுதி இடப் 
பெயர்ச்சிப்படி a- துகள் விடப்படுவதால் அணு எண்ணில் 
இரண்டு எண்ணிக்கை குறைகிறது . 

B-துகள் விடப்படும் போது ஒரு நியூட்ரான் புரோட்டானா 
கவும் , எலெக்ட்ரானாகவும் ( மற்றும் நியூட்ரினோவாகவும் ) மாறு 
கிறது . அந்த எலெக்ட்ரானே B துகளாக வெளித்தள்ளப்படு 

B- துகள் கதிர் வீச்சின் போது அணுக்கருவில் ஒரு நியூட் 
குறைந்து ஒரு புரோட்டான் கூடுகிறது 

எனலாம் . 

இருந் 
தால் துகள் வெளிவிடப்படும் போது 


அணுவின் 


எடை 


--- 


ரான் 


வரும் 


-துகளை 


விடுகிறது . 


* 


23sd 


அப்போது அது யாக்டினியமும் 

கருவைச் சார்ந்த 

திர்மின் 
76 

கதிரியக்கம் 
( A - Z - 1 ) நியூட்ரான்களையும் ( Z + 1 ) புரோட்டான்களையும் 
கொண்டிருக்கிறது . 

எனவே 

அணு எடை ( பொருணிலை எண் ) 
மாறுபடுவதில்லை . ( A - Z - 1 - Z + 1 ) அதாவது பொருணிலை 
எண் A- ஆகவே இருக்கிறது . ஆனால் அணுஎண் ( Z + 1 ) ஆக 
அதிகரிக்கிறது . 

கதிரியக்க நிகழ்ச்சியில் முதலில் a-துகளும் , இரண்டு B- துகள் 
களும் விடப்படுமானால் அப்போது உண்டாகும் தனிமம் ஆரம்பத் 
தனிமத்தின் ஐசோடோப்பாகும் . எடுத்துக்காட்டாக யுரேனியத் 
தில் ஆரம்பித்தால் அது முதலில் d- துகளை விட்டு கீழே காட்டப் 
பட்டுள்ளது போல் தோரியம் அணுவாகிறது . அடுத்து இப்படி 
உண்டான தோரியம் 3 - துகளை விட்டு புரொட்டாக்டினியமாக 
மாறுகிறது . 

புரொட்ட 
எடையில் ஆரம்ப யுரேனியத்திலிருந்து மாறுபட்டிருப்பதையும் 
பார்க்கிறோம் . 

2,343 234 B 
,, U Th 

U 
இந்த மூன்று கதிரியக்க மாற்றங்களின் முடிவாக அணுக்கருவி 
லிருந்து நான்கு நியூட்ரான்கள் மட்டும் இழக்கப்படுகின்றன . 
அணுக்கருவின் 

நேர் மின்னேற்றத்தில் மாற்றம் ஏதுமில்லை 
எனவே ஐசோடோப்புகள் 

அவற்றின் அணுக்கருக்களில் 
இருக்கின்ற நியூட்ரான்கள் எண்ணிக்கையில் தான் மாறுபடுகிறது 
என்பது தெளிவாகிறது . ஒரு தனிமத்தின் எல்லா ஐசோடோப்பு 
களுமே ஒரே அணு எண்ணைக் கொண்டிருக்கின்றன . 
கதிரியக்கச் செயல் 

அணுக் 
கதிரியக்கம் அணுவின் நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் 
ஆகியவற்றின் கூட்டுத்தொகையைப் பொறுத்தது . 
வெவ்வேறு அணு எடை கொண்ட ஒரே தனிமத்தின் ஐசோடோப் 
புகள் மாறுபட்ட கதிரியக்கத் தன்மை கொண்டுள்ளன . 

நேர்மின் கதிர்கள் பகுப்பாய்வு : 1886- E. கோல்டுஸ்டீன் 
( E. Goldstein ) என்பார் 

புது மாதிரியான மின்னிறக்கக் 
குழாயைப் பயன்படுத்தினார் . அதில் எதிர்மின்வாய் துகளைக் 
கொண்டதாயிருந்தது . குறைந்த வாயு அழுத்தத்தில் மின்னிறக்கம் 

வழியாக , 
கேதோடு கதிர்களுக்கு எதிர்த் திசையில் ஒரு வகைக் கதிர்கள் 
சென்றன . இவற்றை புழைக் கதிர்கள் ( Canal rays ) என்று 
கோல்டுஸ்டீன் அழைத்தார் . மின்புலத்தாலும் காந்தப் புலத் 


- 


90 


* , Pa 


انه 


எனவே 


துளைகளின் 


ஐசோடோப்புகள் 

77 
தாலும் அவை விலகிச் சென்றன . அம்மாதிரி விலக்கமடையும் 
திசை எலெக்ட்ரான் மின் , காந்தப்புலன் களில் விலகிச் செல்லும் 
திசைக்கு எதிர்த் திசையாக இருந்தது . எனவே அக்கதிர்களில் 
நேர்மின்னேற்றங் கொண்ட துகள்கள் இருக்கவேண்டுமென்று 
நம்பப்பட்டது . 1907 - ல்J. J. தாம்ஸன் ( J. J. Thomson ) இக்கதிர் 
களை நேர் மின் கதிர்கள் என்றழைத்தார் . 

நேர் மின் வாய் கேத்தோடு கதர்கள் நேர்மின் கதிர்கள் 


O 


எதிர் மின்வாய் 


ஒளிரும் திரை 


படம் 25 


நேர்மின் கதிர்களின் தன்மை மின்னிறக்கக் குழாயில் இருக் 
கும் வாயுவின் தன்மையைப் பொறுத்தது . ஹைட்ரஜன் வாயுவை 
மின்னிறக்கக் குழாயில் எடுத்துக் கொள்ளும் போது பெறப்படும் 
நேர்மின் கதிர்கள் புரோட்டான்களாம் . 


நேர்மின் கதிரில் இருக்கிற 

அணுக்களின் 

எடைகளைக் 
கண்டறிய தாம்ஸன் ஒரு கருவியை உருவாக்கினார் . அதன் படம் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

மீன் காந்தம் 


நேர்மின்வாய் 


சு 


எதிர்மின் 


வாய் 


மின்னிறக் 
கக் குழாய் 


படத் 


தகடு 


மைக்கா 


மீன் காந்தம் 

படம் 21 
தனை தாம்ஸனின் பொருணிலை நிறமாலை வரைவி (Thom 
Tson s Mass spectrograph ) என்கிறோம் . இந்தக் கருவியிலிருந்து 
முதலில் காற்றை நீக்கிவிட்டு சோதனைக்குரிய வாயுவை சிறிது 
அதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் . மின்னிறக்கம் பாய்ச்சும் 


78 


கதிரியக்கம் 


போது நேர்மின் கதிர்கள் வெளிப்படுகின் றன . 

அவை எதிர்மின் 
வாயிலுள்ள துளை வழியே வெளியேறுகின்றன . அடுத்து அக்கதிர் 
கள் ஒன்றுக்கொன்று இணையாக ( parallel ) இருக்கும் மின் மற்றும் 
காந்தப் புலன்களின் வழியே செல்கின் 

றன . 

பின்னர் - அவை 
நிழற்படத் தகட்டை உருவிளக்கம் செய்தால் சாய்மாலை வட்டங் 
( parabola ) கள் கிடைக்கின்றன . மின்னேற்றத்திற்கும் பொருணி 
லைக்கும் உள்ள விகிதம் ஒரே மாதிரியாக இருக்கிற அணுக்களோ 
மூலக்கூறுகளோ ஒவ்வொரு தொகுதியும் ஒரு சாய்மாலை வட்டத் 
தைக் கொடுக்கிறது . இம்முறையில் பெறப்படும் 
உணர்ந்து விளக்குதல் அவ்வளவு எளிதல்ல . மேலும் எடுத்துக் 
கொள்ளப்படும் வாயுவும் தூய்மையானதாக இருத்தல் 
வேண்டும் . 


முடிவுகளை 


செய்த 


1 ! 12 - ல் தாம்ஸன் நியான் வாயுவைக் கொண்டு 
சோதனையில் இரண்டு பர வளையங்களைப் பெற்றார் . அவற்றில் 
ஒன்று அணு எடை -20 கொண்ட நியானுக்குரியது ; மற்றது அணு 
எடை . 22 கொண்ட நியானுக்கு உரியது . நியானின் அணு எடை 


காந்தப்புலம் 


கர் 


PA 


S2 


D 


மீன்விறக்கம் 
குழாய் 


P2 


எதிர் 
மிண்வாய் 


நிழற்பட தட்டு 


நேர்மின்வாய் 


படம் 27 


20.2 . எனவே நியான் வாயு ப சதம் நியான் -20 அணுக்களையும் , 
10 சதம் நியான் -22 அணுக்களையும் கொண்டிருத்தல் வேண்டு 
மென்று தாம்ஸன் கருதினார் . வேறு தனிமங்களும் முழு எண் 
அணு எடை கொண்ட அணுக்களின் கலவையாக இருக்கவேண் 
மென்று எண்ணப்பட்டது . 


ஆஸ்டனின் பொருணிலை நிறமாலை வரைவி ( Aston s Mass 
spectrograph ) தாம்ஸனின் முறையை மேம்படுத்தி ஆஸ்டன் புது 
பொருணிலை நிறமாலை வரைவியை உருவாக்கினார் . 1922 - ல் 
இந்தக் கருவியை உருவாக்கிய தற்காக நோபெல் பரிசு 
அவருக்கு வழங்கப்பட்டது . 


மேலே ஆஸ்டன் நிறமாலை வரைவியின் படம் கொடுக்கப்பட்டிக் 
ருக்கிறது . 


என் 


அணுக்களுக்கெல்லாம் ஒரு வரி என்றபடி நிழற்படத தகட்டில் 
ஐசோடோப்புகள் 

79 
நேர்மின் கதிர் எதிர்மின் வாயிலுள்ள துளை வழியாக வெளி 
யேறுகிறது . SI , S , 

குறிக்கப்பட்டிருக்கும் பிளப்புகள் 
( Slits ) வழியாகச் செல்லும்போது சீரான கதிர் ( beam ) கற்றைக் 
கிடைக்கிறது . அக்கதிர் அடுத்து மின்புலம் வழியாக செல்லும் 
போது விரிந்து செல்கிறது . இதில் ஒரு பகுதி மட்டும் D- வழி 
யாகச் சென்று ஆற்றல் வாய்ந்த காந்தப் புலம் வழி செல்கையில் 
மின்னேற்றத்திற்கும் பொருணிலைக்கும் உள்ள விகிதம் ஒரே 
மாதிரி கொண்ட , அந்தக் கதிரிலிருக்கும் துகள்கள் நிழற்படத் 
தகட்டில் ஒரே புள்ளியில் சென்று குவிகின்றன . e / m- விகிதம் 
ஒரே மாதிரி கொண்ட துகள்களும் வெவ்வெறு வேகத்தோடு 
செல்வதால் நிழற்படத் தகட்டில் ஒரு வரியில் அவை படிகின்றன . 
எனவே நேர் மின் கதிரில் இருக்கிற - ஒரே மாதிரியாகக் கொண்ட 
வரிகள் ( lines ) காணப்படுகின்றன . இந்தக் கருவியைக் கொண்டு , 
ஆஸ்டன் கந்தகம் நிறை எண்கள் 32 , 33 , 34 கொண்ட மூன்று 
ஐசோடோப்புகளையும் , ளோரின் 

எண்கள் 

35 , 37 
கொண்ட இரண்டு ஐசோடோப்புகளையும் கண்டறிந்தார் . 


நிறை 


மா 


S 


S 


S. C 


HC 


HC 


33 


35 


37 


58 


-TH 


படம் 28 


டெம்ஸ்ட்டர் நிறமாலைமானி ( Dempster Spectrometer ) 
டெம்ஸ்ட்டர் (( 6 பாருணிலை ) நிறமாலை மானியின் படம் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 

இம்முறையில் சோதனை த்தனிமம் முதலில் ஆவியாக்கப்படு 
கிறது . சூடாக்கப்பட்ட கம்பி இழையிலிருந்து வரும் எலெக்ட்ரான் 
கள் அந்த தனிம அணுக்களைத் தாக்கும் போது நேர்மின்னேற்ற 
அயனிகள் உண்டாகின் றன. அவ்வாறு உண்டான அயனிகளில் 
ஒரு பகுதி S , என்ற பிளவு வழியாக செல்கின்றன S. மற்றும் S. க் 
களுக்கிடையே மின் புலத்தால் 

அயனிகள் 

முடுக்கிவிடப் 
படுகின்றன . கிட்டத்தட்ட எல்லா துகள்களும் ஒரேமாதிரியான 
இயக்க ஆற்றலைப் பெற்றிருக்கின்றன . எனவே இலேசான அயனி 
கள் கனமான அயனிகளை விட குறைவான உந்தம் ( Momentum ) 
கொண்டிருக்கும் . 

அடுத்து அயனிகள் S.- பிளவின் வழியாக 
காந்தப்புலத்தை அடையும்போது அவை அரைவட்டப்பாதையில் 
செல்கின்றன . இசைவான ( Suitable ) நிறை கொண்ட துகள்கள் 
மட்டும் S , - வழியாகச் சென்று ஒரு தகட்டை 

அடைகின்றன 


S 


H 


S2 


அப்போது 
ப ... த்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற வரைபடம் கிடைக்கிறது . 
80 

கதிரியக்கம் 
அந்தத் தகடு ஒரு எலெக்ட்ரா மீட்டருடன் இணைக்கப்பட்டிருக் 
கிறது . அயனிகள் தகட்டைச் சென்றடையும் போது எலெக்ட்ரா 
மீட்டரில் , பாயும் மின்சாரத்தை அளக்கலாம் . 

எலெக்ட்ரோ 
அயன் 

மீட்டர் 
அயணிகள் 
சேருமிடம் 

S3 
படம் 29 
மின் காந்தப் புலத்தை தக்கவாறு மாற்றி அமைப்பதன் 
மூலம் ஒவ்வொரு ஐசோடோப்பும் S.- பிளவு வழி சென்று அதன் 
காரணமாக எலெக்ட்ரா மீட்டரில் பாயும் மின்சாரத்தை அளக்க 
லாம் . காந்தப்புலத்தை மாற்றாமல் அப்படியே வைத்துக் கொண்டு 
மின்னழுத்தம் (மின் புலம் ) மட்டும் மாற்றப்படுகிறது . 
எலெக்ட்ரா மீட்டரில் காட்டப்படும் அயனி மின்சாரம் ( ionic 
current ) அளக்கப்படுகிறது . மின்புலத்தையும் எலெக்ட்ராமீட்டர் 
மின்சாரத்தையும் இணைத்து வரை படம் வரைந்தால் அடுத்தபக்க 


காந்தப் 
பலம் 


வரைபடத்தில் ஒவ்வொரு முகடும் ( peak ) ஒரு ஐசோடோப்பைக் 
குறிக்கிறது . தனிப்பட்ட உச்சநிலை முகடுகளை ஒப்பிட்டுப் பார்த்து 
ஐசோடோப்புகளின் மலினங்களைக் ( abundance ) கண்டறியலாம் . 


1920 - ல் டெம்ஸ்ட்டர் மக்னீசியத்தைக் கொண்டு சோதனை 
நிகழ்த்தி அது நிறை எண்கள் 24 , 25 மற்றும் 26 கொண்ட ஐசோ 
டோப்புகளை கொண்டிருக்கிறதென்பதை நிரூபித்தார் . நிறமாலை 
மானியில் அவர் பெற்ற வரைபடத்தின் அமைப்பு இங்கு கொடுக் 
கப்பட்டுள்ளது . 


81 


ஐசோடோப்புகள் 


எடை 


முழு எண் விகிதி : ஆஸ்டன் , நியான் நிறை எண்கள் 20 
மற்றும் 22 கொண்ட ஐசோடோப்புகளைக் கொண்டிருப்பதை நிரூ 
பித்தார் . இவை பத்துக்கு ஒன்று என்ற விகிதத்தில் காணப்படுவ 
தால் நியானின் அணு எடை 20- 2 குளோரினின் அணு 
35457 நிறை நிரலில் ( Mass spectrum ) இதுவும் இரண்டு வரி 
களைத் தந்தது . அவை நிறை எண்கள் 35 மற்றும் 37 கொண்ட 
ஐசோடோப்புகளுக்கு உரியவை . பின்ன அணு எடை (fractional 
atomic weight ) கொண்ட அணுக்கள் இருப்பதற்குரிய அறிகுறி 
ஏதும் காணப்படவில்லை . 


மின்சாரம் 


23 


24 


நிறைஎண் 


25 


26 


27 


படம் 30 
ஆஸ்டன் 19 - க்கு மேற்பட்ட தனிமங்களை ஆராய்ந்தார் . 
அவற்றில் 9 - தனிமங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஐசோடோப்புகளைக் கொண்டிருத்தலைக் கண்டார் . ஹீலியம் 
கார்பன் , நைட்ரஜன் , புளோரின் மற்றும் பாஸ்ஃபரஸ் போன்ற 
அணு எடை . கிட்ட தட்ட முழு எண்ணாகவே கொண்ட தனிமங்கள் 
ஐசடோப்புகளைக் கொண்டிருக்காத 

தன்மையை 

சுட்டிக் 
காட்டினார் . 


ந்த முடிவுகளிலிருந்து அவர் முழு எண் விதியை எடுத்தியம் 
பினார் . ப்ரவுட்டின் ( Prout ) கொள்கையின் மறு பதிப்பாகவே 
இதனைக் கருதலாம் . 


முழு எண் விதிப்படி எல்லாத் தனிமங்களுமே கிட்டத்தட்ட 
முழு எண் நிறைகளைக் கொண்டிருக்கின்றன . தோராயமாக முழு 
எண் நிறைகளைக் கொண்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஐசோடோப்புகள் இருப்பதன் காரணமாகவே தனிமங்கள் பின்ன 

-6 


- 


தனிமம் 


குரோமியம் 
82 

கதிரியக்கம் 
அணு எடைகளைக் கொண்டிருக்கின்றன . ஒரு தனிமத்தின் ஐசோ 
டோப்புகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலேயே காணப்படுகின் றன . 

தனிமங்களின் ஐசோடோப்புகள் அட்டவணையில் கொடுக்கப் 
பட்டுள்ளன . ஒவ்வொரு தனிமத்தின் ஐசோடோப்புகளும் அத் 
தனிமத்தில் அவை காணப்படும் மலின ( abundance ) கிரமமாகக் 
காட்டப்பட்டுள்ளன . 
அணு 

அணு ஐசோடோப்பு 
எண் 

எடை 

கள் 
1 ஹைட்ரஜன் 

1. 008 1,2,3 
2 ஹீலியம் 

4 003 4,3 
3 லித்தியம் 

6. 943 7,6 
4 பெரிலியம் 

9.02 9 
போரான் 

10-82 

11,10 
6 கார்பன் 

12.010 12,13 
7 நைட்ரஜன் 

14. 008 14,15 
ஆக்ஸிஜன் 

16.00 16,18,17 
9 புளோரின் 

19 

19 
10 நியான் 

21 - 183 20,22,21 
11 சோடியம் 

221 997 23 
12 மக்னீசியம் 

24- 32 24,25,26 
13 

26.97 27 
14 சிலிக்கான் 

28.06 28,29,30 
15 பாஸ்ஃபரஸ் 

31.02 31 
16 கந்தகம் 

32.066 32,34,33 
17 குளோரின் 

35. 457 35,37 
18 ஆர்கான் 

391 944 40,36,38 
19 பொட்டாசியம் 

891 096 39,41,40 
20 கால்சியம் 

40.08 40,42,43,46,48 
21 ஸ்காண்டியம் 

45:10 

45 
22 டைட்டானியம் 

471 90 48,46,47,49,50 
23 வெனேடியம் 

50. 95 51 
24 

52.01 52,53,50,54 
25 மாங்கனீசு 

54.93 55 
26 இரும்பு 

65- 84 56,54,57,55 
கோபால்ட் 

68. 94 59,57 
28 நிக்கல் 

58. 69 58,60,62,61,64 
29 

63.54 63,65 
30 ஸிங்க் 

65. 39 64,66,68,67,70 
31 காலியம் 

69.72 

69,71 
32 ஜெர்மானியம் 

72. 60 74,72,70,73.76 
33 

74. 91 

75 
ஆர்சினிக் 
34 : செலினியம் 

78.96 

80,78,76,82,77,74 
35 புரோமின் 

79. 916 79,81, 


அலுமினியம் 


தாமிரம் 


ஐசோடோப்புகள் 


அணு 
எண் 


அணு 
எடை 


ஐசோடோப்பு 

கள் 


தனிமம் 


36 
37 
38 
39 
40 
41 
42 


கிரிப்ட்டான் 
ருபீடியம் 
ஸ்ட்ரான்சியம் 
இட்டிரியம் 
சிர்க்கோனியம் 
நியோபியம் 
மாலிப்டினம் 


83.7 
85. 48 
87. 63 
88. 92 
91. 22 
93 - 3 
95 - 95 


84,86,82,83,80,78 
85,87 
88,86,87,84 
89 
90,92,94,91,96 
93 
98,96 95,92,94 , 

100,97 


--- 


43 
444 


டெக்னீசியம் 
ருத்தீனியம் 


101.7 


45 
46 


ரோடியம் 
பல்லேடியம் 


102.91 
106.7 


சில்வர் 
காட்மியம் 


107 - 85 
112.41 


48 


49 
50 


இன்டியம் 
வெள்ளீயம் ( டின் ) 


114.76 
118. 70 


51 
52 


ஆன்டிமனி 
டெல்லூரியம் 


121.76 
127 : 61 


102,101,104 , 100 , 

99,96,98 
103,101 
106,108,105,110 , 

104,102 
107 , 109 
114,112,111,110 , 

113,116,106,108 
115,113 
120 ,118,116,119 , 

117 , 126,122 , 

112,114 , 115 
121,123 
130,128 , 126,125 , 

124 , 122 , 123,120 
127 
132 , 129.131,134 

136,130,123 , 

124 , 126 
133 
138,157,136,135 , 

134,130,132 
189 
140,142,136,138 
141 ) 
142,144,146,143 , 

140 , 148 , 150 


அயோடின் 
ஸெனான் 


126.92 
131- 3 


55 
36 


சீசியம் 
பேரியம் 


132.91 
137. 36 


லாந்தனம் 


57 
53 


138 - 92 
14013 
140.92 
144 - 27 


பிரேசியோடிமியம் 
நியோடிமியம் 


60 


61 
62 


புரொமித்தியம் 
சமேரியம் 


150 - 34 


63 
164 


யூரோப்பியம் 
கடோலினியம் 


151.0 
156 +9 


152,164,147,149 . 

148,150,144 
153,151 
156 , 18, 165,157 

160,154 , 152 
159 


65 


டெர்பியம் 


159 - 2 


கசி 


84 


கதிரியக்கம் 


ஐசோடோப்பு 


தனிமம் 


எடை 


கள் 


எண் 


66 


டிஸ்ப்புரோஸியம் 


67 
68 


ஹே.சல்மியம் 
எர்பியம் 


69 


தூலியம் 


இட்டர் பியம் 


71 
72 


லுட்டீசியம் 
ஹாஃப்னியம் 


73 
74 


டான்டலம் 
டங்ஸ்ட்டன் 


162 + 46 164,162,163 

161,160,153 
163. 5 165 
167 - 2 166,168,167 

170,164,162 , 
169 - 4 169 
173.04 174,172,173,176 

171,170,168 
175.0 175,176 
178.6 180,178,177 

179,176,174 
180 - 88 181 
183 - 02 184,186,182 , 

183,180 
186 - 31 187 , 185 
190 - 2 192,190,189,188 

187,186,184 
193 - 1 113,194 
195 - 23 195,194 , 196 , 198 

192 
197 - 2 197 
200-61 

202 , 200,199,201 , 
198,204 , 196 
கதிரியக்க 

ஐசோ 
டோப்புகள் டோப்புகள் 


பனியம் 


75 
76 


ஆஸ்மியம் 


77 
78 


இரிடியம் 
பிளாட்டினம் 


79 
80 


தங்கம் 


மெர்க்குரி 


W ம் 


நிலைத்த 


அணு 
எண் 


தனிமம் 


ஐசோ 


OT 00 ) 


| 


81 


தாலியம் 


207,208,210 


லெட் 


204 39 205,203 
207-21 208,206 , 

207,204 
209.001209 
110 


83 


பிஸ்மத் 
பொலோனியம் 


210,211,213,214 
210,211,213,214 
210,211,212,214 

215,216,218 


84 


222,219,220 


83 
86 
87 
88 
89 
90 


ஆஸ்ட்டட்டின் 
ரேடான் 
பிரான் சியம் 
ரேடியம் 
ஆக்ட்டினியம் 
தோரியம் 


226 05 

? 
232 12 232 


226,223,224 
1227,228 
232,227,228,230 , 

234 


91 


புரொட்டோ 

ஆக்ட்டினியம் 
யுரேனியம் 


? 


231,234 
238,235,234 


92 


238. 07 


9. ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 


தார் . 


அவர் 


அதன் 


.தாம்ஸன் நியான் தனிமத்தை பரவளைய முறையில் ஆராய்ந் 

அதிலிருந்து ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 
சாத்தியம் என்று நம்பப்பட்டது . 

நியான் 

வாயுவை 
மீண்டும் மீண்டும் விரவல் ( diffusion ) நிகழ்ச்சிக்கு உட்படுத்தி 

ஐசோடோப்புகளை ஓரளவுக்குத் தனிப்படுத்தினார் . 
யுரேனியம் -235 , அணு ஆற்றலை வெளிப்படுத்த பயன்படுத்தக் 
கூடியது என்று தெரியவந்தபோது அறிவியலார் ஐசோடோப்பு 
களைத் தனிப்படுத்தும் முறைகளைக் கண்டறிவதில் அக்கறைக் 
காட்டினர் . ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தக் கையாளப்படும் 
முறைகள் இங்கே விவரிக்கப்படுகின்றன . 
விரவல் (Diffusion ) முறை 

வெப்பநிலை மாறாமல் இருக்கின்ற நிலையில் இலேசான வாயு 
கன மான வாயுவைவிடவேகமாகநகருகிறது . கிரஹாமின் ( Graham ) 
தவிரவல் விதிப்படி , ஒரு வாயுவின் விரவல் வேகம் அவ்வாயுவின் 
அடர்வின் வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கிறது . 

ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எல்லா மூலக்கூறுகளின் 
சராசரி இயக்க ஆற்றலுமே , mv . இரண்டு வாயுக்களை எடுத்துக் 
கொள்வோம் . ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அவ்வாயுக்களின் 
மூலக்கூறு எடைகள் முறையே m ) மற்றும் m , எனவும் அவற்றின் 
திசை வேகங்கள் V , மற்றும் V , ஆகவும் இருப்பதாகக் கொள் 
வோம் . அந்த மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல்கள் 
சமம் . எனவே , 

I m , v . } m , v , 2 
இதிலிருந்து 
VI 

m ) 

NN என்ற தொடர்பைப் பெறுகிறோம் . 
ரஹாமின் விரவல் விதியை கணக்கியலாக இப்படிச் சொல்ல 
வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கிறது . நுண்துளைகள் 
மலிந்த தடுப்புச் சுவர் வழியாக குறைவான . மூலக்கூறு எடைக் 
கொண்ட வாயு அதிக மூலக்கூறு எடைக் கொண்ட வாயுவைவிட 


- 


il 


-- 


mi 


--- 


86 


கதிரியக்கம் 


வேகமாக விரவிச் செல்கிறது . இந்த அடிப்படையில் ஐசோ 
டோப்புகளைத் தனிப்படுத்தலாம் . 

1913 - ல் ஆஸ்டன் இந்த முறையில் நியானின் ஐசோடோப்பு 
களை ஓரளவுக்குத் தனிப்படுத்தினார் . 1916 - லிருந்து 1921- வரை 
சிகாகோ பல்கலைக் கழகத்தில் W.D. ஹாக்கின்ஸ் ( W.D. Harkins ) 
இந்த அடிப்படையில் Hcl வாயுவை ஓரளவுக்கு c133 , மற்றும் c137 
ஐசோடோப்புகளைக் கொண்ட இரண்டு பகுதிகளாகத் தனிப் 
படுத்தினார் . 


1932 - ல் ஹெர்ட்ஸ் ( G. Hertz ) விரவல் முறையில் ஐசோ 
டோப்புகளைத் தனிப்படுத்தல் முறையினை மேம்படுத்தினார் . பல 
தடுப்புச் சுவர்களையும் பம்புகளையும் தொடர் இணைப்பில் வைத்து 
தனிப்படுத்தலில் தகைத் திறத்தை மேம்படுத்தினார் . பம்ப் செய் 
யும் அமைப்புகளையும் , விரவல் அமைப்புகளையும் தகுந்தவாறு 
அமைத்து குறைவான அழுத்த நிலையில் விரவல் நிகழச் செய்து 
ஒரு பக்கத்தில் கன ஐசோடோப்பையும் இன்னொரு கோடியில் 
லோசன ஐசோடோப்பையும் பெறலாம் . 


. 


LIDLA 


பம்ப் : 2 


காசடோம் 
அதிகம் கொண் ! வாழ 


--- 


Apr 


அதகம் சொசடை 

வாய y 


பம்ப் 


பம்ப் : 1 


سر 


விரவல் நகரும் நுண்துரை 1,2,3,4 

) 
உள்ள தடுப்பு 

படம் 31 
ஹெடர்ஸ் முறையில் சிலபோது 50 பம்புகள் கொண்ட 
அமைப்பை கையாளுவது உண்டு. படத்தில் தொடர் அமைப்பின் 
ஒரு பகுதியான நான்கு யூனிட்டுகள் ( ஒருமங்கள் ) மட்டும் காக 
டப்பட்டுள்ளன . ஆரம்பத்தில் வாயு அமைப்பின் வலதோரத் 
தில் உட் புகுகிறது . பம்ப்பின் அமைப்புப்படி வாயுவில் ஒரு 
பகுதி மட்டும் நுண்துளைகள் மலிந்த முதல் தடுப்புச் சுவர் வழி 
விரவல் உறுகிறது . பாதி வாயு திருப்பி அனுப்பப்பட்டு உட் 


முனையில் 
ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 

87 
புகும் வாயுவுடன் கலந்து விடுகிறது . விரவிச்செல்லும் வாயுவில் 
இலேசான ஐசோடோப்பின் அளவு அதிகரிக்கிறது . இஃது 
2 - ம் தடுப்புச்சுவரை அடைகிறது . இங்கும் பாதி வாயு மட்டுமே 
விரவலுக்கு உள்ளாகிறது . மீதம் திருப்பி அனுப்பப்பட்டு 2 - ம் 
தடுப்புச்சுவர் வழி ஊடுருவ வரும் வாயுவுடன் கலக்கிறது . 2 - ம் 
தடுப்புச்சுவர் நுண் துகளை கள் வழிவிரவிச் செல்லும் வாயுவில் ஒரு 
பாதிமட்டுமே 3 - ம் தடுப்புச் சுவரில் விரவிச் செல்லுகிறது . மறுபாதி 
திருப்பியனுப்பப்படுகிறது . இம்மாதிரியே இந்நிகழ்ச்சி தொடரு 
கிறது . ஒவ்வொரு கட்டத்திலும் விரவிச் செல்லும் வாயுவில் 
படிப்படியாக இலேசான ஐசோடோப்பு அதிகரிக்கிறது . 
முடிவில் ஒரு பக்கத்தில் தூய்ைைமப் பெருக்கம் செய்யப்பட்ட 
இலேசான ஐசோடோப்பும் மறு முனையில் கிட்டத்தட்ட தனிப் 
படுத்தப்பட்ட கன ஐசோடோப்பும் சேர்கின்றன . 

யுரேனியம் -235 மற்றும் யுரேனியம் -238 ( u 3s ) ஆகிய இரண்டு 
ஐசோடோப்புகளும் யுரேனியத்தில் காணப்படுகின்றன . இவ் 
விரண்டில் U : 35- ஐசோடோப்புதான் அணு ஆற்றலை வெளிப்படுத்த 
தேவைப்படுவது . யுரேனியம் முதலில் UF ; - ஆக மாற்றப்படுகிறது . 
இது 50 ° C- ல் விரவலுக்கு உட்படுத்தப்படுகிறது . அப்போது 
கொண்ட uF- ம் மறுமுனையில் யுரேனியம் -238 கொண்ட uF ; - ம் 
சென்றடைகின்றன . பின்னர் uF : - லிருந்து யுரேனிய ஐசோடோப் 
புகள் பெறப்படுகின்றன . 
மின்காந்த முறை 
நிறை நிறமாலை வரைவியின் 

அடிப்படையில் தான் மின் 
காந்த முறையில் ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்துகிறோம் . 
ஆரம்பகாலத்தில் u - 235 ஐசோடோப்பைத் தனிப்படுத்தவே இம் 
முறை கையாளப்பட்டது . தற்போது 60 க்கு மேற்பட்ட தனிமங் 
களின் ஐசோடோப்புகளை இம்முறையில் தனிப் படுத்துகிறார்கள் 


யுரேனியம் -235 மற்றும் யுரேனியம் -238 ஐசோடோப்புகளைத் 
தனிபடுத்தும் முறையில் யுரேனிய உப்பு முதலில் ஆவியாக்கப் 
பட்டு மின் வில் சுடர் ( Electric arc ) வழியாக செலுத்தப்படுகிறது . 
அப்போது நேர்மின்னயனிகள் உண்டாகின்றன . அவை மின் 
புலத்தால் முடுக்கப்பட்டு பிளவுகள் வழியாகச் சென்று 

ஒரு 
அயனிக் கற்றை ( ionic beam ) யாக மாறுகிறது . அடுத்து மிக 
ஆற்றல் வாய்ந்த காந்தப் புலத்தை அந்த அயனிக் கற்றை அடை 
கிறது . இலேசான ஐசோடோப்பின் அயனிகள் கனமான ஐசோ 
டோப்பின் அயனிகளை விட வேகமாகச் செல்கின்றன காந்தப் 
புலத்தில் அவை வெவ்வேறு வளைவுப் பாதையில் செல்கின்றன 


--- 


1 L 


ஐசோடோப் 


- 


அயனி 
மலம் 


00 


E 


காந்தப்புல 
பட்டுள்ளது போல் பிளாட்டின அல்லது நைக்ரோம் கம்பி 

அந்த இழை மின்சாரத்தால் 600 - க்கு 
பட்ட வெய் 

வளர்ந்த பரப்பில் சென்றடைந்து வெப்ப சலனங் 

அடிப்ப 
88 

கதிரியக்கம் 
காந்தப் புலத்தில் அதிக பாதை வளைவுக்கு உள்ளாகின்றவை 
இலேசான ஐசோடோப்புகளே . வாங்கு கலன்களை சரியான 
இடத்தில் வைத்து ஐசோடோப்புகளை சேகரிக்கலாம் . இந்த 
விளைவுகளெல்லாமே வெற்றிடத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும் . 

படத்தில் கையாளப்படும் சாதனத்தின் அமைப்பு காட்டப் 
பட்டிருக்கிறது . 

வெற்றிடம் 

வாங்கு கலன்கள் 
இலேசான 

கனமான 

ஐசோடோடி 
பிளவு . 
கொடுக்கும் 
மிள்ளடுத்த 

பிளவு 33 
வெப்ப விரவல் முறை : ( Thermal diffusion method ) 

சுமார் 3 - மீட்டர் நீளமும் , 1- சென்டி மீட்டர் விட்டமும் கொண்ட 
கண்ணாடிக் குழாயின் வெளிச்சுவர் குளிர்ந்த நீரால் குளிரச் 
செய்யப்படுகிறது . குழாயின் மைய அச்சில் படத்தில் காட்டப் 
படுகிறது . இம் முறையில் பயன்படுத்தப்படும் 

அமைப்பைப் 
படத்தில் காண்க . குழாயில் தனிமம் எடுத்துக் கொள்ளப்படு 
கிறது குழாயின் மையப் பகுதி , சுவர் பகுதி இரண்டையும் மாறு 
மாக இலேசான ஐசோடோப்புகள் சூடான கம்பி இழையைச் 
சுற்றி இருக்கின்றன . வெப்ப சலனங் ( convection ) காரணமாக 
இவை குழாயின் மேற்பகுதியைச் சென்றடைகின்றன . கன ஐசோ 
டோப்புகள் 
காரணமாக 

சென்றடை கின் றன . 
பின்னர் இலேசான மற்றும் கன ஐசோடோப்புகள் 
வற்றிற்கு உரிய கலன்களில் சேகரிக்கப்படுகின்றன ( படம் 33 ) . 


- 


படம் 32 


ழை 


குழாயின் 


அவ் 


காய்ச்சி வடித்தல் முறை 

ஒருதிரவம் ஆவியாகும் போது ஆவியாகும் வேகம் அதன் மூலக் 


89 


சோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 


கூறு எடையும் வர்க்கமூலத்திற்கு எதிர்விகிதத்தில் இருக்கிறது . 
திரவப் பரப்பு நுண்துளையுள்ள இடைத்திரையாக ( Diaphragm ) 
சொல் படுகிறதெனலாம் . எனவே , ஐசோடோப்புகள் ஆவியாகும் 


பிளாட்டின் 
. அல்லது 
நைக்ரோம் கம்பி 
இழை 


குளிர் நீர் 


eeee 


படம் 33 


வேகத்தில் மாறுபடுவதைக் கொண்டு அவற்றைத் தனிப்படுத்த 
லாம் . அடுத்த பக்கப்படத்தில் இம்முறை விளக்கப்படுகிறது 


தில் 


40-60 ° C- ல் மெர்க்குரி ஆவியாக்கப் படுகிறது . உள்கலத் 

காற்றுத் திரவம் ( liquid air ) இருக்கிறது . உள்கலம் வெளிக் 
கலத்திலிருக்கும் மெர்க்குரி பரப்பிலிருந்து , 1 - லிருந்து செ.மீ 
வரையிலான தூரத்தில் இருக்கிறது . [ பரப்பிலிருந்து வெளி 
யேறும் மெர்க்குரியின் சராசரி கட்டில்லாவழி ( meen free Path ) க்கு 

து சமமாகும் . இந்த நிலையில் மோதல்கள் ஏதும் நிகழ்வ 
தில்லை . ஆவியாகி மேல் நோக்கிச் செல்லும் எல்லா மெர்க்குரி 
அணுக்களுமே குளிர்ந்தப் பரப்பில் திண்மப் பொருளாக படிந்து 
விடுகின்றன . நான்கில் ஒருபகுதி மெர்க்குரி ஆவியானவுடன் ஆவி 
யாகிப் படிந்த 

மெர்க்குரியும் , மீதம் இருக்கும் மெர்க்குரியும் , 
தனிப்படுத்தப்படுகின்றன . இப்பாதிரி பல முறை பின்னப் பகுத் 
தலுக்கு உட்படுத்தி இறுதியாகப் பெறப்படுகிற ஆவிப்படிவில் 


காற்று நீக்கும் 


قره 
با 


தனிப்படுத்தல் 
90 

கதிரியக்கம் 
அதிகப்படியான இலேசான ஐசோடோப்பும் , மிஞ்சிய திரவத்தில் 
அதிகப்படியான கன ஐசோடோப்பும் இருக்கின்றன . குளோரின் 
பொட்டாசியம் ஆகியவற்றின் ஐசோடோப்புகளையும் இம்முறை 
யில் தனிப்படுத்தலாம் . 

வெப்பமான 
( காற்று 

மெர்குரிய 
வேதியியல் பரிமாற்று முறை 

ஐசோடோப்பிக் சேர்மங்களுக்கிடையே ( Isotopic compoun 
ds ) அவற்றின் வேதியியல் தன்மையில் சிறிது வேறுபாடுகள் 
இருக்கின்றன . இலேசான 

லேசான தனிமங்களின் சேர்மங்களில் இந்த 
வேறுபாடுகள் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கின்றன எனலாம் . 
இந்த அடிப்படையில் 
இயலும் . இம்முறையில் ஹைட்ரஜனையும் கனஹைட்ர ஜூனையும் 
தனிப்படுத்தலாம் . கார்பன் , நைட்ரஜன் , கந்தகம் ஆகியவற்றின் 
ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தவும் இந்த முறை கையாளப் 
படுகிறது . 

கார்பன் டை யாக்ஸைடு வாயுவிற்கும் பை - கா -ர்பனேட்டு 
அயனிக்கும் இடையே நிகழும் பரிமாற்று வினையை எடுத்துக் 
கொள்வோம் . 


படம் 34 . 


C130 , + HC120 , = C120 , + HC130 , 


FIERIAWIN 


91 


ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 


இந்த வினையின் சமநிலை மாறிலி ( K ) = 1 012 HC120 , 
மற்றும் ( 170 , ஆகியவற்றின் அடர்வு ( 13 ஐ கொண்டவைகளை விட 
அதிகம் எனவே , இவை கிட்ட தட்ட மாறிலிகள் என்றே கொள்ள 

1+ C130 
லாம் . எனவே , 

ற விகிதம் 1012 க்கு சமம் 
எனவே , பைகார்பனேட்டு கரைசலில் கார்பன் டை யாக்ஸைடில் , 
இருப்ப 60 ) தவிட 1.2 சதம் அதிகம் C1. ஐசோடோப்பு இருக்கிறது . 


என் 


CO , 


51 


E2 


INIL 


SA 


( 


E3 


| 


S3 


படம் 35 


கீழே சில எடுத்துக்காட்டு ஐசோடோப்பு பரிமாற்று வினை 
களும் அவற்றின் 

சமநிலை 

மாறிலிகளும் கொடுக்கப்பட்டிருக் 


கின்றன . 


HC12N + ( C1 % N ) - = HCIN + ( CHN) - K = 1026 
( வாயு ) ( கரைசல் ) ( வாயு ) 

( கரைசல் ) 
S340 , + (HS320 ) - = S32 0 , - ( HS140 ,) - K - 1-019 
( வாயு ) ( கரைசல் ) ( வாயு ) ( கரைசல் ) 
N15H , + ( NL4H , ) + = NI + H , + ( NISH ) + K = 1.031 
( வாயு ) ( கரைசல் ) ( வாயு ) ( கரைசல் ) 


92 


கதிரியக்கம் 


பல கட்ட ( Muti stage ) பரிமாற்று முறையைப் பயன் படுத்தி 
இம்முறையில் ஐ சோடோப்புகள் தனிப்படுத்தப்படுகின்றன . இம் 
முறையில் பயன்படுத்தப்படும் சாதனத்தின் அமைப்பை முன் பக் 
கப்படத்தில் காண்க . அமோனியா - அமோனியம் அயனிபரிமாற்று 
முறையில் N1 " - ஐத் தயாரிப்பதாகக் கொள் வோம் E , என்ற 
திணிக்கப்பட்ட அடுக்கின் ( column ) மேல் பகுதியில் அமோனியம் 
நைட்ரேட்டு கரைசல் மேலே விடப்படுகிறது . இதில் பங்கு 
திரவம் S1 என்ற கலத்தை அடைகிறது . அங்கு அது சோடியம் 
ஹைட்ராக்ஸைடுடன் வினையுற்று அமோனிய வாயுவாக மாற்றப் 
படுகிறது , இந்த அமோனியா வாயு E , ல் மேல் நோக்கிச் 
செல்கிறது . E , ல் கீழ் நாக்கிச் செல்லும் , பங்கு கரைசல் E , 
அடுக்கை அடைகிறது . இதில்செல்லும் - பங்கு கரைசல் S , என்ற 
கலத்தை அடைந்து அங்கு அமோனியாவாக மாற்றப்படுகிறது . 
அந்த வாயு E , - ல் மேல்நோக்கிச் செல்கிறது . E , - வழியாகச் 
செல்லும் கரைசல் . பங்கு E , - அடுக்கை அடைகிறது . E , - ன் 
வழியாக கீழே இறங்கும் இது S , கலத்தை அடையும்போது 
எல்லாமே அமோனியாவாக மாற்றப்படுகிறது . இம்முறையில் 
படிப்படியாக தூய்மைப்பெருக்கம் செய்யப்படுகிறது . E - லிருந்து 
72. சதம் N15 கொண்ட அமோனியம் நைட்ரேட்டு கரைசலைப் 
பெறலாம் சாதாரண ஹைட்ரஜனில் N13 . • 38 சதமே இருக் 
கிறது . 

ஹட்ைரஜன் சயனைடு வாயுவுக்கும் சோடியம் சையனைடு 
கரைசலுக்கும் பரிமாற்று வினை நடத்தி தூய்மைப் பெருக்கம் 
செய்யப்பட்ட. C13 ஐப் பெறலாம் . 

கந்தகத்தில் S32-95.00 % 
S33-0.74 % , S3 + - 4.2 % , S36-0.16 % , என்றபடி ஐசோடோப்புகள் 
இருக்கின் றன . SO , வாயுவுக்கும் , சோடியம் பைசல்ஃபைட் 
கரைசலுக்கும் பரிமாற்று வினை நிகழச் செய்து கன ஐசோ 
டோப்பை அதிகரிக்கலாம் . 

S240 , + HS3 : 04- = S320 , + HS3+SO4 
( வாயு ) ( கரைசல் ) 

- ( வாயு ) ( கரைசல் ) 
நைட்ரஜன் - 15 ஜ் 

பெருக்கம் செய்யும் அதே 
முறையில் கந்தகம் - 34 ஐயும் தூய்மைப் பெருக்கம் செய்யலாம் .. 
25 சதத்திற்கு மேல் S34 கொண்ட கந்தகத்தை இவ்வாறு தயாரிக் 
கலாம் . - 
மின்னாற் பகுப்பு முறை 

ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளைத் தனிப் படுத்த மட்டும் 
இம்முறை பயன்படுத்தப்படுகிறது . ஹைட்ரஜனில் சாதாரண 
ஹைட்ரஜன் ( H ) மற்றும் டியூட்டீரிம் (Deuterium ) அல்லது கன 


தூய்மைப் 


ஐசோடோப்புகளைத் தனிப்படுத்தல் 

93 
ஹைட்ர ஜன் ( HP ) ஆகிய ஐசோடேப்புாகள் இருக்கின்றன . ஒரே 
தனிமத்தின் ஐசோடோப்பு பிரத்தியேக பெயரைக் கொண்டிருக் 
பது கனஹைட்ரஜன் மட்டுந்தான் . ஹைட்ரஜனில் 99.984 சதம் 
சாதாரண ஹைட்ரஐனும் 0.0159 சதம் கனஹைட்ரஜனும் இருக் 


கின் றன . 


1932 - ல் மின்னாற் பகுப்புமுறையில்தான் கனஹைட்ரஜன் 
ஓரளவுக்கு தூய்மைப்பெருக்கம் செய்யப்பட்டது . அமில அல்லது 
காரநீர்க்கரைசல்களை மின்னாற் பகுக்கும் போது முதலில் இலே 
சான ஹைட்ரஜன்ை வெளிவருகிறது . எஞ்சிய கரைசலுல் கன 
ஹைட்ரஜன் அதிக அளவில் இருக்கிறது . 1933 - ல் G. N. லூயிஸ் 
( G N. Leuis ) தொழிற் கூடங்களில் மின் பகுப்பு செல்களிலிருந்து 
பெறப்பட்ட நீரை தொடர்ந்து மின்னாற்பகுத்து முடிவில் 1 
க . செ.மீ மிஞ்சிய நீரைப் பெற்றார் . அதில் கிட்ட தட்ட கன ஹைட் 
ரஜன் மட்டுமே இருந்தது . 


ஓரு கன சென்டி மீட்டர் கன நீரை தயாரிக்க 30,000 ஆம்பியர் 
மணி ( ampere - hour ) மின்சாரம் தேவைப்படுகிறது . மின்சாரம் 
மலிவாக இருக்கிற நார்வே போன்ற நாடுகளில் தான் கன நீரை 
மலிவாகத் தயாரிக்கலாம் . 


முதல் 0.5M சோடியம் ஹைட்ராக்ஸைடில் ஆரம்பித்து அதன் 
பருமனளவு 1 பங்கு ஆகும் வரை தொடர்ந்து மின்னாற் பகுக்க 
வேண்டும் . இப்படிபெற்ற காரக்கரைசலை கார்பன் டையாக் 
ஸைடு கொண்டு நடுநிலையாக்க வேண்டும் . அதனைக் காய்ச்சி 
வடித்து பெறப்படும் நீர் அதிகம் கனஹைட்ரஜனைக் கொண்டிருக் 
கிறது . அடுத்து அந்த நீரைக் கொண்டு மீண்டும் 1M சோடியம் 
ஹைட்ராக்ஸைடைத் தயாரித்து முன்னர் விவரித்தப்படியே 
தொடரப்படுகிறது . இவ்வாறு அடுத்தடுத்து தொடரப்படும் 
7 - நிலைகளுக்குப்பின் தூய்மையான டியூட்டீரியம் ஆக்ஸைடு 
அதாவது கன நீர் பெறப்படுகிறது . 


லின் அளவு 


மின்னாற்பகுப்பு மின்னாற்பகுக்கப் எச்சக் கரைச டியூட்டீரியத் 
நிலைகள் பட்ட கரைசலின் லின் 

- 

தின் சதம் 
பருமன் லிட்டரில் 
1 2300 0.998 

(0.03 
2 340 0.999 

0.5 
52 1001 

2.5 
10 1 007 

8-0 
5 

2 1.031 

30.0 
6 0.42 1.098 

93.0 
7 - 2008 1.104 

99. ( ) 





94 


கதிரியக்கம் 


அடுத்தடுத்து மின்னாற்பகுப்பு நிகழ்த்தும்போது ஒவ்வொரு 
கட்டத்திலும் டியூட்டீரியத்தின் அளவு அதிகரிப்பதைக் காட்டும் 
அட்டவணையை மேலே காண்க 


விவரித்து 


நிறை 


வினாக்கள் 
1. தனிமத் தொகுதி இடப்பெயர்ச்சி விதியை விளக்குக . 

2 . ஐசோடோப்பு என்றால் என்ன ? ஐசோடோப்புகளுக்கும் 
ஐசோபார்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை ? 

3. ஆஸ்ட்டனின் நிறை நிறமாலை வரைவியை 
எழுதுக . 
4. டெம்ஸ்ட்டரின் 

றமாலைமானி 

செயல்படும் 
முறையை விளக்குக . 

5. முழு எண் விதி பற்றி சிறு குறிப்பு வரைக . 

6 .. ஐசோடோப்புகளை விரவல் முறையில் எவ்வாறு தனிப் 
படுத்தலாம் ? 

7. யுரேனியம் ஐசோடோட்புகளை மின்காந்த முறையில் 
எவ்வாறு தனிப்படுத்துகிறார்கள் ? 

3 . வெப்பச் சலன விரவல் முறையை விளக்கி எழுதுக . 

9 வேதியியல் பரிமாற்று முறையில் நைட்ரஜன் 15 ஐத் 
தனிப்படுத்தும் முறையை விவரித்து எழுதுக . 

10. கனநீரை மின்னாற் பகுப்பு முறையில் தயாரிக்கும் 
வகையை எழுதுக . 


10. கதிரியக்கச் சிதைவு 


எனவே 


பமும் இருந்தபோதும் அதன் கதிரியக் 
வில்லியம் குரூக்ஸ் ( william Crooks ) என்பார் கதிரியக்கம் 
பற்றி பல ஆய்விகள் நிகழ்த்தியவர் . குரூக்ஸ் யுரேனியம் நைட் 
| ரேட்டு கரைசலுடன் அமோனியம் கார்பனேட்டு சேர்த்து வீழ்ப் 
படிவைப் பெற்றார் , இந்த வீழ்ப்படிவை மீண்டும் ஓரளவு கரைத்த 
பின் சிறிது வீழ்ப்படிவு எஞ்சிற்று . நிழற்படத் தகட்டைக் 
கொண்டு ஆய்ந்தபோது அது அபரிமிதமாகக் கதிரியக்கங் கொண் 
டிருத்தலைக் கண்டார் . கரைசலை ஆவியாக்கி கிடைக்கப் பெற்ற 
கம் கணிசமான அளவு இல்லை என்பதைக் கண்டார் . 
யுரேனியத்தின் கதிரியக்கத் தனமைக்குக் காரணம் அதனுடன் 
சேர்ந்திருக்கும் இன்னொரு பொருள் என்ற முடிவை 
வெளியிட்டார் . இக்கருத்து க்யூரி , பிக்குயிரல் 

ஆகியோரின் 
கருத்துக்கு மாறானது ஆகும் . யுரேனியத்துடன் சேர்ந்து இருப்ப 
தாகக் கருதப்பட்ட அத்தனிமத்தை யுரேனியம்- X என்று குரூக்ஸ் 
அழைத்தார் . 

பிக்குயிரல் யுரேனியம் உப்புடன் முதலில் பேரியம் குளோ 
ரைடைச் சேர்த்து பின் அக்கலவையுடன் கந்தக அமிலம் சேர்த்து 
பேரியத்தை அதன் சல்ஃபேட்டாக வீழ்ப்படிவாக்கினார் . அம் 
மாதிரி பெறப்பட்ட பேரியம் சல்ஃபேட் கிட்ட தட்ட எல்லா 
கதிரியக்கத்தையுமே கொண்டிருந்தது . ஆனால் அதில் யுரேனியம் 
ஏதுமில்லை இந்தச் சோதனை யின் முடிவு குரூக்ஸின் கருத்துக்கு 
ஒத்துவருவதாயிற்று . என்றாலும் யுரேனியத்துடன் இன்னொரு 
பொருள் இருப்பதால் தான் அது கதிரியக்கம் கொண்டிருக்கிறது 
என்பதில் பிக்குயிரலுக்கு உடன்பாடு இல்லை . 1901- ல் அவர் 
யுரேனியம் 

உப்பிலிருந்து , கதிரியக்கத்தன்மை யாவையும் 
பேரியம் சல்ஃபேட்டில் நீக்கினார் . பேரியம் சல்ஃபேட்டையும் , 
யுரேனியம் உப்பையும் அப்படியே 18 - மாதங்கள் வைத்திருந் 
தார் . அதற்கு பின்னர் யுரேனியம் சேர்மம் மீண்டும் கதிரியக்கத் 
தன்மையைப் பெற்றிருத்தலையும் பேரியம் சல்ஃபேட் கதிரியக்கச் 
செயலை கிட்ட தட்ட இழந்துவிட்ட நிலையையும் கண்டார் . இச் 
சோதனையின் முடிவாக யுரேனியம் ஒரு சிறப்பான தன்மையைக் 
கொண்டிருக்கவேண்டுமென்ற முடிவுக்கு வந்தார் . 


குரூக்ஸ் 


வடி நீர்மம் 


-சீதை 4 முதல் 

தோரியம் | 
96 

கதிரியக்கம் 
கிட்ட தட்ட இதே மாதிரியான சோதனை யை 1902 - ல் ருதர் 
போர்டும் , சாடி ( Soddy ) யும் நிகழ்த்தினார்கள் . நீரில் தோரியம் 
நைட்ரேட்டைக் கரைத்து , அமோனியா சேர்த்து அது தோரியம் 
ஹைட்ராக்ஸைடு வீழ்ப்படி வாகப் பிரிக்கப்பட்டது . 
( filtrate ) ஆவியாக்கப்பட்டு சிறிது தின்மம் பெறப்பட்டது . 
இதனை தோரியம் X- என்று அழைத்தார்கள் . முதலில் தோரியத் 
திலிருந்த எல்லாக் கதிரியக்கமுமே இதில் இருந்தது . ஆனால் 
தோரியம் ஹைட்ராக்ஸைடு மிகக்குறைவான கதிரியக்கத்தன்மை 
கொண்டிருந்தது . ஆனால் ஒரு சில நாட்களுக்குப்பின் தோரியம் 
X-கதிரியக்கத்தன்மையை இழந்து வருவதையும் தோரியம் 
கதிரியக்கத்தன்மையை மீண்டும் பெற்று வருவதையும் கண்டனர் . 
இந்த நிகழச்சி கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 

யுரேனியம் மற்றும் யுரேனியம் X- ஆகியவையும் மேலே 
விவரித்தபடியே செயல்படுவதும் நிரூபிக்கப்பட்டது . ஆனால் ஒரு 
வேறு பாடு யுரேனியம் மீண்டும் கணிசமான அளவு கதிரியக்கம் 
பெற கிட்ட தட்ட ஆறு மாதங்கள் பிடிக்கின்றன . 

காலம் ( நாட்களில் ) 

படம் 36 
யுரேனியம் , யுரேனியம் X-உடனும் , தோரியம் , தோரியம் X 
உடனும் சேர்ந்திருப்பது உறுதியாயிற்று . இவைகள் மாறுபட்ட 
வேதியியல் மற்றும் கதிரியக்கத் தன்மைகளைக் கொண்டிருக் 
கின்றன . இங்கு சிறப்பாக கவனிக்க வேண்டியது , தனிப் 
படுத்தப் பட்ட பின்னர் , தோரியத்திலிருந்து ஒரு மாதத்திற்குப் 
பின்னும் , யுரேனியத்திலிருந்து ஆறு மாதங்களுக்குப் பின்னரும் 
கதிரியக்கம் மிகக் கொண்ட பகுதி உண்டுபண்ணப்படுகிறது 
என்பது தான் . மீண்டும் தோரியம்- X , அல்லது யுரேனியம்- X , 
ஆகியவற்றை தனிப்படுத்திவிடலாம் . பின்னரும் அதே கால 
ஆகியவை கதிரியக்கத் தன்மையைப் பெறுகின்றன . 


700 


வருதல் 


80 
6 

6o 


தோரியம் 


ஒப்புகதிரியக்கம் 


தோரியம் 


40 


20 


5 


15 


20 25 30 


ஓவனஸ் 


கதிரியக்கச் சிதைவு 

97 
ரேடியம் அல்லது தோரியம் அருகில் வைக்கப்பட்ட பொருள் 
களில் கதிரியக்கம் தூண்டப்படுவதை 1899 - ல் க்யூரி தம்பதியர் 
கண்டறிந்தனர் . தோரியத்தின் கதிரியக்கம் காற்று வீச்சால் 
பாதிக்கப்படுவதை 

( R B. Owens )) கண்டார் . 
1900 - ல் ருதர் ஃபோடு இந்நிகழ்ச்சிகளுக்கான விளக்கம் தந்தார் . 
தோரியம் தொடர்ந்து கதிரியக்க வாயுவை விடுகிறது . அப்படி 
வெளிப்படும் வாயுவின் கதிரியக்கம் வேகமாகச் சிதைகிறது . 
அப்போது அருகே உள்ள பொருள்களில் கதிரியக்கம் தூண்டப் 
படுகிறது . 

ரேடியத்திலிருந்து கதிரியக்கச் சிதைவில் வாயு வெளிப்படு 
வதும் நிருபிக்கப்பட்டது . ஆக்ட்டினி சிதைவுறும் போது 
வாயுவை வெளிவிடுகிறது . இம்மாதிரி வரும் வாயுக்களும் , 

பொ 
வான வாயுக்களைப் போன்றே இருக்கின்றன . தாழ்ந்த வெப்ப 
நிலையில் இவற்றையும் திரவமாக்கலாம் . அப்போது கூட கதிரியக் 
கத்தன்மை அப்படியே இருக்கிறது . அவ்வாயுக்கள் கதிரியக்கச் 
சிதைவுக்கு உள்ளாகும் போது அருகே உள்ள பொருள்கள் 
அல்லது கலத்தில் கதிரியக்கத்தன்மை தூண்டப்படுகிறது . 

கதிரியக்கச் சிதைவுக் கொள்கை ( Theory of radio active 
Disintegration ) : 1902 - ல் ருதர்ஃபோர்டு மற்றும் சாடி. ஆகிய 
இருவரும் கதிரியக்கச் சிதைவு பற்றிய கொள்கையை வெளியிட்ட 
னர் . கதிரியக்கத் தனிமங்களின் அணுக்கள் தன்னிச்சையாக 
Y C- அல்லது 3- கதிர்களை விட்டு சிதைந்து விடுகின்றன . அப்போது 
புதுத் தனிமங்களின் 

அணுக்கள் 

உண்டாகின்றன . 
போர்டும் சாடியும் இக்கருத்தை கீழே விவரித்தவாறு வெளியிட்ட 
னர் . மின்னேற்றங்கொண்ட துகளை வெளிப்படுத்தி அணுக்கரு 
சிதையும்போது மூலத்தனிமத்தைவிட எடைக் குறைவான ஒரு 
புதுத் தனிமம் உண்டாகிறது . இதன் வேதியியல் பௌதிக 
இயல்புகள் மூலத் தனிமத்திலிருக்து முற்றிலும் மாறுபட்டதாக 
இருக்கின்றன . இச் சிதைவு ஆரம்பத்திலிருந்து அளக்கக் கூடிய 
வேகத்துடன் அடுத்தடுத்து நிகழ்கிறது . 

இந்த அடிப்படையில் மேலே விவரித்த நிகழ்ச்சிகளை 
தாக விளக்கலர்ம் . யுரேனியம் குறைவான கதிரியக்கம் கொண் 
டது , இது கதிரியக்கச் சிதைவுக்கு உட்பட்டு மிக்கக் கதிரியக் 
கங் கொண்ட யுரேனியம்- X என்ற புதுத் தனிமம் வருகிறது . 
இதன் வேதியியல் தன்மை இதன் மூலத் தனிமமான யுரேனியத்தி 
லிருந்து முற்றிலும் மாறுபட்டது . அமோனியம் கார்பனேட்டை 
யுரேனியம் நைட்ரேட்டுக் கரைசலுடன் சேர்க்கும்போது யுரேனி 
யம்- X வீழ்ப்படிவாக்கப் படுகிறது . ஆனால் யுரேனியம் கரைசலி 

-7 


ருதர்ஃ 


எளி 


மீட்டான 


தான் 


யுரேனியம் - X அளவு 
98 

கதிரியக்கம் 
லேயே தங்கிவிடுகிறது . எனவே கரைசல் கதிரியக்க தன்மை 
குறைவாகக் கொண்டதாக இருக்கிறது . திண்மம் மிகையாக 
கதிரியக்கம் கொண்டிருக்கிறது . காலம் ஆக ஆக வீழ்ப்படிவில் 
இருக்கும் யுரேனியம்- X சிதைந்து 

கதிரிய கத் 
தன்மையை கொண்ட ஒரு விளை பொருள் வருகிறது . எனவே 
யுரேனியம் 

X- ன் கதிரியக்கத்தன்மை படிப்படியாகக் 
குறைகிறது . இந்தச் சிதைவை கீழே காட்டியபடி குறிக்கலாம் . 
யுரேனியம் - யுரேனியம் - X 

விளை பொருள் 
( மட்டான கதிரியக் (மிகையான கதிரியக்கம் ( மட்டான கதிரியக் 
கம் கொண்டது ) கொண்டது ) 

கம் கொண்டது ) 
கரைசலில் இருக்கும் யுரேனியம் தொடர்ந்து சிதைந்து 
கொண்டிருக்கிறது . அப்போது யுரேனியம் - X- ன் அளவு அதிகரிக் 
கிறது . சமநிலை கட்டம் வரும்வரை இது நீடிக்கிறது . அப்போது 
யுரேனியம்- X சிதைவுறும் அதே வேகத்தில் யுரேனியமும் சிதை 
கிறது . யுரேனியம் - X சிதைவுறும்போது வரும் தனிமம் கதிரியக் 
கத் தன்மையற்றது போல் தோன்றுகிறது ஆனால் அதனை நெடுங் 
காலம் வைத்திருந்தால் கதிரியக்கத் தன்மையைப் பெறலாம் . 

தற்போது இந்த நிகழ்ச்சியைப் பற்றிய விவரங்கள் தெரிந்த 
நிலையில் இதனை கீழே காட்டியவாறு குறிக்காலம் . 
ஆரம்பத்தில் யுரேனிய கதிரியக்கப் பொருள் 

U + UX , 

( Th ) 


வீழ்ப்படிவு 

கரைசல் 
UX 

u 
( Th ) 

நேரங் 
நேரங் 

கழித்து 
கழித்து 

U + UXI 

( Th ) 
வேறு தனிமங்கள் 

பிரிக்கும் போது 
முன்னர்போலவே வீழ்ப்படிவு கரை 

VUX , 
Th 

U 
ரேடியம் , தோரியம் , ஆக்டினியம் ஆகியவை சிதைவுறும் 
போது முன்னர் விவரிக்கப்பட்ட வெளிப்படு வாயுக்கள் ( eman 
ation ) உண்டாகின்றன . மிகக் குறுகிய காலத்தில் இவையும் 
சிதைவுறுகின்றன . அப்போது உண்டாகும் விளை பொருள்கள் 


V சல் 


மாறு 


பொருள் 


99 
கதிரியக்கச் சிதைவு 
திண்மப் பொருளாம் . சுற்றியுள்ள பொருள்களின் மீது அது 
படிகிறது . அப்போது கதிரியக்கம் தூண்டப்படுகிறது . இதனையே 
க்யூரிக் தம்பதியர் ஆய்ந்தனர் . 

கதிரியக்கம் பற்றி பிக்குயிரல் , பியரி , க்யூரி ஆகியோர் கண்ட 
பொதுமைப்பாடுகள் வருமாறு : தாழ்ந்த அல்லது உயர்ந்த 
வெப்பநிலை கதிரியக்கத்தைப் பாதிப்பதில்லை ; அல்லது வேறு 
எந்த பௌதிக முறையாலும் கதிரியக்க வேகத்தை மாற்ற 
இயலாது . வேதிவினைகள் 

வெப்பநிலைகளாலும் , சிலபோது 
அழுத்தங்களாலும் பாதிக்கப்படுகின் றன . 

. கதிரியக்க 
பாட்டை விளக்கும் படியாக ருதர் ஃபோர்டும் சாடியும் விவரித்தது 
வருமாறு : கதிரியக்கத்தின்போது புது 

வகைப் 
உண்டாவதால் இது அணுவைச் சார்ந்த நிகழ்ச்சியாகும் . இந்த 
மாற்றங்கள் அணுவினுள்ளே நிகழும் மாற்றங்களால் விளை டாவை 
கதிரியக்க வேகம் எந்த நிலைகளாலும் பாதிக்கப்படுவதில்லை . 
எனவே , இம் மாற்றங்கள் 

வேதியியல் மாற்றங்களிலிருந்து 
முற்றிலும் மாறுபட்டவையாகும் . எனவே அணுவினுள் நிகழும் 
மாற்றத்தின் புறத் தோற்றமே கதிரியக்கச் செயல் . 

கதிரியக்கத் தனிமங்கள் ( Radio clements ) நிலைத்த தன்மை 
யற்றவை இவற்றின் அணுக்கள் ஒரு திட்டமான வேசத்துடன் 
தன்னிச்சையாக சிதைந்து கொண்டே இருக்கின்றன , இயற்கை 
யில் காணப்படும் ஐம்பது அல்லது அதற்கு அதிகமான தனிமங் 
களும் இன்னும் பல செயற்கைத் தனிமங்களும் இம்மாதிரி சிதை 
வுறுகின்றன . 

கதிரியக்க மாறிலிகள் : ஒரு கதிரியக்கத் தனிமத்தை தனிப் 
படுத்தியபின் ( பிரித்து வேறு படுத்திய பின் ) அதன் சிதைவு 
வேகத்தை அளந்தறிந்து அத்தனிமத்தை ( detect ) கண்டறிகிறோம் . 
ஒரு குறிப்பிட்ட கால அளவில் சிதைவுறுகின்ற சிதைவுறும் 

எண்ணிக்கை கதிரியக்கத் தனிம அணுக்களின் 
எண்ணிக்கைக்கு நேர் விகிதச் சமமாக இருக்கின்றது . தொடர்ந்து 
கதிரியக்கச் சிதைவு நிகழும்போது தனிமத்தின் அணுக்களின் 
எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவதால் சிதைவுறு வேக 
மும் குறைந்து கொண்டே போகிறது . 

ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கதிரியக்கத் தனிமத்தின் 
N-அணுக்கள் இருப்பதாகக் கொள்வோம் . dt என்ற மிகச் சிறிய 
கால அளவில் சிதைவுறும் அணுக்களின் எண் ணிக்கை d N ஆக 

dN 
இருக்கட்டும் . சிதைவு வேகம் 

குறிக்கப்படுகிறது . 
முன்னர் விவரித்தபடி சிதைவு விகிதம் . அந்தக் கட்டத்தில் இருக் 


அணுக்களின் 


எனக் 


dt 


தா 


- 


-- 


போது 


. 
100 

கதிரியக்கம் 
கிற அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதச் சமமாக இருப்ப 

dN 
ல் - UN என்று எழுதுகிறோம் . 

dt 
இதில் -ான்பது சிதைவு மாறிலி ( disintegration constant ) 
யாகும் . நேரம் ஆக ஆக அணுக்களின் எண்ணிக்கை குறைந்து 

dN 
கொண்டே போவதால் ஒரு எதிர் மறையளவாகும் . ஒவ்வொரு 
கதிரியக்கத் தனிமமும் ஒரு சிறப்பான சிதைவு மாறிலியைப் பெ 
றிருக்கிறது . A , தனிமத்தின் இயல்பை மட்டுமே பொறுத்தது ; 
மற்ற பௌதிக நிலைகளையோ அல்லது வேதியியல் சேர்க்கை 
நிலையையோ பொறுத்ததல்ல . 

வெப்ப நிலை அல்லது அழுத்த 
மாற்றம் இதனைப் பாதிப்பதில்லை . 

dN 
மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

/ dt என்று 

N 
எழுதலாம் . 

இச்சமன்பாட்டை தொகைக்காணல் (Integration ) செய்யும் 
In ( N ) = -At என்ற சமன்பாட்டைப் பெறுகிறோம் 
இதனை யே 
N = Noe - நன்று எழுதுகிறோம் . 
No == ஆரம்பத்தில் கதிரியக்க தனிமத்தின் 

அணுக்களின் 
எண்ணிக்கை 
Nt = கால இடைவெளி --க்கு பின்னர் இருக்கும் அணுக் 

களின் எண்ணிக்கை 
IN= அடி e- ன் லாகரித்தம் ( logratlin to the basee ) சமன் 
பாட்டை அடி 10 - ன் லாகரித்தமாக மாற்றினால் 

0.4343 ) என்றாகிறது 
இதனைக் 
log Nt = log No-- 1434 : At என்று எழுதலாம் . 
Nt- ன் லாகரித்தத்தையும் கால அளவுகளையும் இணைத்து 

இந்தக் கோட்டின் சரிவு ( slope ) -- (0.43437 க்குச் சமம் . 
எனவே இதிலிருந்து -ன் மதிப்பைப் பெறலாம் . 
dN 

என்பது குறிப்பிட்ட கால அளவில் சிதைவுறும் அணுக 
களின் பின்னத்தைக் கொடுக் கிறது . dN 

அலகு 

Ndi 
அளவில் சிதைவுறும் அணுக்களின் பின்னத்தைக் 

பின்னத்தைக் காட்டு கிறது 
இது - வுக்குச் சமமாகிறது . எனவே கதிரியக்க மாறிலி, ஒரு 


Nt 


108 


No 


NN 


கால 


* 


-- 


- 


கால 


அணுக்கள் 


N 


was 


சரும் 


காது , இது போலவே A , N , என்பது 
கொடுக்கிறது ( X , -புதுதரைக்களில் 

101 
கதிரியக்கச் சிதைவு 
அலகு 

இடைவெளியில் சிதைவுறும் அணுக்களுக்கும் , 
மொத்த அணுக்களுக்கும் உள்ள விகிதமாகும் . 

சராசரி ஆயுள் 

சாலம் கொண்டிருப்பதாகக் 
கொள்ளலாம் என்ற பின்னத்தை சராசரி ஆயுள் காலத்தால் 

1 
பெருக்கினால் ஒன்று வரவேண்டும் . எனவே 

என்பது 

A 
ஒரு குறிப்பிட்ட கதிரியக்கத் தனிமத்தின் சராசரி ஆயுள் காலத் 
தைக் குறிக்கிறது 

இயல்பான கதிரியக்கத் தனிமங்களின் 

Login 
சராசரி ஆயுள் காலம் 10- வினாடியிலிருந்து 1010 ஆண்டுகளாக 
இருப்பதை அறிகிறோம் . 

கதிரியக்கச் சமநிலை ( Radio active equilibrium ) : ஒரு கதிரி 
யக்கத் தனிமம் சராசரி ஆயுள் காலம் அதிகம் கொண்ட தாயும் 
அது சிதைவுறும் போது வரும் புதுத்தனிமம் அதிலிருந்து தனிப் 
படுத்தப்படாமலும் இருந்தால் ஒரு கால வரையறைக்குப்பின் 
சமநிலை கட்டம் பெருகிறது . புதுத் தனிமம் அது உண்டாக்கப்படும் 
வேகத்திலேயே சிதைவுறுகிறது . சிதைவுறு விகிதம் ) 1 N1 ஆகும் 
( N- மூல தனிம அணுக்களின் எண்ணிக்கை 11- அத்தனிமத்தின் 
சிதைவுறு மாறிலி) மூலத்தனிமத்தின் ஒவ்வொரு அணுவி 

வவிலிருந்தும் 
ஒரு புதுத் தனிம அணு வருவதால் A1 N1 என்பது 

என்பது புதுத்தனிமம் 
மூலத்தனிமத்திலிருந்து உண்டாகும் விகிதத்தையும் இது குறிக் 

புதுத்தனிமத்தின் 
விகிதத்தைக் 
சிதைவுறு 

மாறிலி; N -புதுத்தனிமத்தின் 
எண்ணிக்கை சமநிலை கட்டத்தில் ஒரு புதுத்தனிமம் உண்டாக்கப் 
படும் விகிதம் அது சிதைவுறும் விகிதத்திற்குச் சமம் . எனவே 

A1 N - A , N , 
புதுத்தனிமமும் சிதைவுறுவதாயின் இன்னொரு புதுத்தனி 
மத்திற்கு இது மூலத்தனிமமாக அமையும் . 

மமாக அமையும் . அப்போது நிலைத்த 
சமநிலை ( S : cular equilibrium ) கட்டத்தில் 


பாடம் 37 


சிதைவுறு 


N 


-- 


3 


- 


A , N , 


-- 


கின்றன . 


1 


AANA 


-- 
- 


B 


AL 


மாறிலியை அறிமுகப்படுத்தினார் . ஒரு 
சிதைவுகாலமாகும் 
102 

கதிரியக்க 
N. N , 

3 - மூன்றாவது தனிமத் 
தின் சிதைவு மாறிலி 
N ,- அதன் அணுக்களின் 

5 ண்ணிக்கை 
அடுத்தடுத்து பல சிதைவுகள் நிகழ்வதால் AN 
A , N , = : A 4N , = ... என்று குறிக்கிவே சமநிலைக்கட்டத்தில் இருக் 
கிற அணுக்களின் எண்ணிக்கை N , N ,, N .... ஆகியவைக் குறிக் 

dii de oly முதலியன அவ்வத் தனிமங்களின் 
சின்தைவு மாறிலிகளைக் குறிக்கின்றன . 

ஒரு குறிப்பிட்ட கதிரியக்கத் தொகுதியில் ஏதாவது இரண்டு 
தனிமங்களை எடுத்துக் கொண்டால் ,, ( அத்தனிமங்கள் அடுத் 
தடுத்து இருக்கும் தனிம இணையாக இருக்க வேண்டுமென்ப 
தில்லை ) அவற்றை A , B என்று குறிப்பிட்டால் 

ApNp என்பது இவற்றிற்குப் பொருந்தும் 

N 
இதனையே 

என்று எழுதலாம் 
NB 
ஒரு மாறிலியாகும் . எனவே 

ஒரு கதிரியக்கத் 
A A 
தொகுதியில் இருக்கும் இரண்டு தனிமங்களின் அளவுகளுக்கு 
உள்ள விகிதம் , சமநிலை கட்டத்தில் மாறாதா ஒன் றாகும் . 

ந்த முடிவைக் கொண்டு பலபுதிர்களை விளக்க முடிகிறது . 
ஒரு தனிமம் சிதைவதால் வரும் விளை பொருள் ரேடியம் என்று 
கருதப்பட்டது . யுரேனியம் தாதுக்களில் ரேடியம் காணப்படுவது 
அறியப்பட்டது . யுரேனியத்தை மூலமாகக் கொண்ட தொகுதியில் 
ரேடியம் இருக்க வேண்டுமென ருதர்ஃபோர்டு நம்பினார் . அப்படி 
யாயின் யுரேனியத்தாதுக்களில் ரேடியத்தின் அளவுக்கும் , யுரேனி 
யத்தின் அளவுக்கும் உள்ள விகிதம் மாறாத ஒன்றாக இருக்க 
வேண்டும் அல்லவா . யுரேனியமும் ரேடியமும் ஒரே கதிரியக்கத் 
தொகுதியைச் சேர்ந்தவை என்று விஞ்ஞானிகள் உறுதிப்படுத் 
தினர் . எல்லா யுரேனியத்தாதுக்களிலும் 2-8. மில்லியன் பகுதி 
யுரேனியத்திற்கு பங்கு ரேடியம் என்றிருப்பது உறுதி செய்யப் 
கதிரியக்கத் தனிமத்தின் பாதிச் சிதைவு காலம் ( Half life period ) 

கதிரியக்கச் சிதை மாறிலியைப் பற்றி பார்த்தோம் . 1904 - ல் 
கதிரியக்கத் தனிமத்தின் இன்னொரு சிறப்பான இயல்பு அதன் 
யக்கத் தனிமம் அதன் அளவில் பாதியாகச் சிதைய ஆகும் கால 
அளவே அதன் பாதிச் சிதைவு காலமாம் . ரேடியத்தின் பாதிச் 


.B 


-- 


பட்டது . 


. 
0 . 

1.0 


* 


கதிரியக்கச் சிதைவு 


103 


சிதைவுகாலம் 1600 ஆண்டுகளாம் . ஒரு குறிப்பிட்ட அளவு 
ரேடியம் ரேடானாக சிதைவுற்று அளவில் பாதியாக 1600 ஆண்டு 
கள் பிடிக்கின்றன . இன்னும் 1600 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் 
இருந்த அளவில் கால் பகுதியாக மாறுகிறது . 

கதிரியக்கத் தனிமம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எவ்வளவு 
சிதைவுற்றிருக்கிறது என்பதை அளந்து கீழே காட்டப்பட்டுள் 
ளது போன்ற வரைபடம் வரையலாம் . 


V 


கதிர்இயக்கச்செயல் 


Ts 


1/16 


% 2 


- - - 

- 


140 


280 


410 


56 . 


நாட்கள் 


* 


படம் 38 
வரைப் படத்தில் பொலோனியம் பற்றிய விவரங்கள் பெறப் 
படுகின்றன . 

140 நாட்களில் அதன் கதிரியக்கம் ஆரம்பத்தில் 
இருந்ததைவிட பாதியாகக் குறைகிறது . இன்னும் 140 நாட்களில் 
12 - ம் நிலையில் இருந்த அளவில் பாதியாகிறது . ஓரு வினாடியில் 
வெளிவிடட் படும் கதிர்களை அல்லது ஒரு வினாடியில் வெளிப்படும் 
கதிர்கள் உண்டாக்கும் அயனிகளின் எண்ணிக்கையே கதிரியக்கச் 
செயல் ( radio activity ) என்கிறோம் . 

தனிமத்தின் பாதி சிதைவு காலத்தை T. என்ற எழுத்தால் 
குறிக்கிறோம் . 

Nt 
log 

0.4343 at 

No 
என்ற சமன்பாட்டை முன்னரே விளக்கினோம் . 

T ( பாதிச் சிதைவு காலம் ) கால அளவுக்குப்பின் Nt என்பது 
ஆரம்ப நிலையில் இருக்கிற No- ல் பாதியாக இருக்கும் . எனவே 
Nt = } No மற்றும் t க்கு பதிலாக பாதிச் சிதைவு காலமான 
T யைப் பயன் படுத்துகிறோம் எனவே மேலே காட்டிய சமன் 

No 
பாட்டை log ) -0.4343 11 என்று எழுதலாம் 

No 
எனவே log ) -0-4343 AT 

+0.4343 / T 
TT 0.693 


- 


log 2 


பாக 


104 


கதிரியக்கம் 


1 


கதிரியக்க சிதைவு மாறிலி தெரிந்தால் பாதி சிதைவு காலத் 
தைக் கணக்கிடலாம் என்பது சாரசரி ஆயுள் காலத்தைக் 

> 
குறிப்பது . எனவே பாதி சிதைவு காலம் சராசரி ஆயுள் காலத் 
தைப் போல 693 மடங்காகும் . 
NA 

என்று முன்னர் பார்த்தோம் . 


AB 


NB 


λΑ 


Ts 


(0.693 


- 


- 


மற்றும் TA 


1.643 
λΑ 


AB 


எனவே 


-- 


T 


TA 
TB 


TA 

A- ன் பாதிச் சிதைவு காலம் 
TB 

= B- ன் பாதிச் சிதைவு காலம் 


NB 


NAவிகிதத்தை 


ஒரு குறிப்பிட்ட கதிரியக்கத் தொகுதியில் 

NB 
நிர்ணயித்து A அல்லது B- ன் பாதிச் சிதைவு காலம் தெரிந்த 
நிலையில் மற்றதன் பாதிச் சிதைவு காலத்தைக் கணக்கிடலாம் . 

சிதைவு மாறிலியையும் பாதிச் சிதைவு காலத்தையும் நிர்ண 
யித்தல் : கதிரியக்கத் தனிமம் அதன் அணுக் கருவிலிருந்து ஒரு 
a- துகள் அல்லது B- துகளை விட்டுச் சிதைவுறுகிறது . வெளிவிடப் 
படும் a- துகள்கள் அல்லது B- துகள்களை எண்ணி 

சிதைவுறு 
விகிதத்தைக் கணக்கிடலாம் . 


Loglo 


20 


Log 
It 


கால கட்டம் .. 


படம் 39 


மிக அதிகமான அல்லது 

குறைவான 

பாதிச் சிதைவு 
காலத்தை நிர்ணயிக்க : 
log Nt = log No 

0.4343 At என்ற சமன்பாட்டைப் 
பயன் படுத்துகிறோம் . Nt மற்றும் No க்கு பதிலாக It மற்றும் 
lo என்ற சங்கேதங்களையும் பயன்படுத்துகிறோம் . ஒரு கட்டத்தில் 
துகள்கள் வெளிப்படும் வேகம் அப்போது இருக்கிற அணுக் 


105 


கதிரியக்கச் சிதைவு 


களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது . துகள்கள் விடப்படும் 
விகிதத்தை t கால இடைவெளிக்குப்பின்! எண் கருவி கொண்டு 
நிர்ணயக்கலாம் . தனையே 11 என்கிறோம் . எனவே மேலே 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்குப் பதில் log It = 
0 • 4343 / t 

சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 


log lo 


என்ற 


8 


10 = ஆரம்பத்தில் கதிரியக்க செயல் திறன் இது தெரிந்திருக்க 
வேண்டிய அவசியமில்லை . வெவ்வேறு கால இடைவெளிகளுக் 
குப் பின் பல It- களை நிர்ணயிக்கலாம் . பின்னர் log It மற்றும் 
கால இடைவெளிகளை இணைத்து வரை படம் வரைந்தால் நேர்க் 
கோடு கிடைக்கிறது இந்த நேர்க் கோட்டின் சரிவிலிருந்து ( slope ) 
பாதிச் சிதைவு காலம் மற்றும் கதிரியக்கச் சிதைவு மாறிலி ஆகிய 
வற்றை நிர்ணயிக்கலாம் . 

வினாக்கள் 
1 . கதிரியக்கச் சிதைவு பற்றிய கொள் கைகளை விளக்கி 
எழுதுக . 

2. கதிரியக்க மாறிலிகள் ; பாதி சிதைவு காலம் இவற்றைப் 
பற்றி சிறு குறிப்புகள் வரைக . 

எல்லா யுரேனியத் தாதுக்களிலும் ரேடியத்தின் அளவுக் 
கும் யுரேனியத்தின் அளவுக்கும் உள்ள விகிதம்மாறாது இருப்ப 
தேன் ? 

ஒரு யுரேனியம் தாதுவில் யுரேனியம் - ரேடியம் இவற்றுக் 
குள்ள விகிதம் 1.3 X 

104 ரேடியத்தின் பாதிச் சிதைவு 
காலம் 1610 ஆண்டுகள் . யுரேனியத்தின் பாதிச் சிதைவு 
காலத்தைக் கணக்கிடுக . ( விடை 4.9 x 10 ஆண்டுகள் ) 

ஒரு கதிரியக்கப் பொருளின் கதிரியக்கம் ஒரு எண் கரு 
வியால் பதிவு செய்யப்படுகிறது . 

ஆரம்பத்தில் ஒரு 
நிமிடத்திற்கு 4750 துகள்கள் 

வெளிப்படுகின் றன . ஐந்து 
நிமிடங்கள் கழித்து நிமிடத்திற்கு 2700 துகள்கள் வெளிப் 
படுகின்றன அப்பொருளின் கதிரியக்கச் சிதைவு 

மாறி 
லியையும் பாதிச் 

காலத்தையும் - கணக்கிடுக. 
(விடை > = 0 1131 நிமிடம் . T = 61 நிமிடங்கள் ) 

ஒரு கதிரியக்கப் பொருளின் பாதிச் சிதைவு காலம் 
மற்றும் கதிரியக்கச் சிதைவு மாறிலியை எவ்வாறு நிர்ண 
யிக்கலாம் ? 
7. ஒரு கதிரியக்கத் தொகுதியில் இருக்கும் A , B என்ற இரு 

T 

A 
தனிமங்களுக்கு NR 

சமன்பாட்டைப் 

TD 
எப்படி ? 


சிதைவு 


6. ஒரு 


என்ற 


பெறுவது 


106 


கதிரியக்கம் 


8 . கதிரியக்கச் சமநிலை என்றால் என்ன ? 

9. யுரேனியம் உப்புடன் , பேரியம் குளோரைடைச் சேர்த்து 
பின்னர் கந்தக அமிலத்தால் பேரியத்தை வீழ்ப்படிவாக்கி பிரித்த 
பின் யுரேனியம் உப்பு மெதுவாக கதிரியக்கம் ஏற்பதையும் , 
பேரியம் சல்ஃபேட் கதிரியக்கத் தன்மையை மெதுவாக இழப்ப 
தற்கும் காரணம் கூறுக . 


11. அணுக்கரு கதிர்வீச்சுகள் 


இந்த அத்தியாயத்தில் அணுக்கரு கதிர் வீச்சுகளின் தன்மை 
கள் விளக்கப்படுகின்றன . 

ஆல்ஃபா துகள்களின் தன்மைகள் : பொலோனியம் தனிமத் 
திலிருந்து வெளிப்படும் - துகள்களின் பாதைகளை வில்ஸன் 
நீர்த்திவலை அறை முறையில் படம் பிடித்தால் பாதைகளின் 
நீளங்கள் எல்லாத் துகள்களுக்கும் ஒரேமாதிரி இருப்பது தெரி 
கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட தனிமத்திலிருந்து வெளிப்படும் 
எல்லா ( 1 - துகள்களும் ஒரே தொலைவைக் ( Range ) கொண்டிருக் 


கின்றன . 


a-துகளின் பாதையில் அயனியா தல் நிகழ்கிறது , இதற்காக 
a - துகளிலிருந்து ஆற்றல் செலவாகிறது . 

எனவே 

பாதையின் 
முடிவில் a துகளின் ஆற்றலும் வேகமும் வெகுவாக குறைந்து 
விடுகின்றன . இந்தக் கட்டத்தில் (! -துகளுடன் ( அதாவது Fle + + 
அயனிகளுடன் ) முதலில் ஒரு எலெக்ட்ரான் சேர்ந்து He + ஆகிறது . 
அத்துடன் அடுத்து இன்னொரு எலெக்ட்ரான் சேர்ந்து நடுநிலை 
யான He ஆகிறது . இதற்கு அயனியாக்கும் திறனில்லை . 

15 C- வெப்ப நிலையிலும் ஒரு மண்டல வளி அழுத்தத்திலும் 
ஒரு தளிமத்திலிருந்து வெளிப்படும் ( - துகள் காற்றில் அயனிகளை 
உண்டாக்கிக் கொண்டு எவ்வளவு தூரம் பயணஞ் செய்கிறதோ 
அதுவே அதன் தொலைவு ஆகும் . குறைந்த அழுத்தத்தில் ஒரு 
க செ .மீ -ல் இருக்கும் காற்றுத் துகள்களின் எண்ணிக்கை மிகக் 
குறைவு . அந்த நிலையில் - துகள் ஓய்ந்து விடும் நிலைக்கு வருமுன் 
அதிகத் தூரத்தைக் கடக்கும் சில கதிரியக்கப் பொருள்கள் 
a-துகள்களை அதி வேகத்துடன் வெளித் தள்ளுகின்றன . ஆரம்ப 
வேகம் அதிகமாக இருந்தால் தொலைவும் அதிகமாகவே இருக் 
கும் . தோரியம்-- லிருந்து வரும் a - துகளின் தொலைவு 8-62செ.மீ . 
ஆனால் ரேடியத்திலிருந்து வெளிப்படும் -துகளின் தொலைவு 
3.39 செ.மீ. 


வில்ஸன் நீர்த்திவலை அறை முறையிலும் மற்றும் பாதையில் 
உண்டாக்கப்படும் அயனிகளின் எண்ணிக்கையைக் கொண்டும் , 
a- துகள்களின் தொலைவை நிர்ணயிக்கலாம் . 


108 


கதிரியக்கம் 


வெவ்வெறு தொலைவு கொண்ட இரண்டு - துகள்களை 
வில்ஸனின் நீர்த்திவலை நிழற்படத்தைப் பார்த்து அறிந்து 
கொள்ளலாம் . தோரியம்-C மற்றும் தோரியம்- ( ! இவற்றின் 
கலவையிலிருந்த 

வெளிப்படும் ( £ -- துகள்சளின் 

பாதைகளைப் 
படம் பிடித்தால் இரண்டு வகையான பாதைகள் கிடைக்கின்றன . 
4-79 செ.மீ. தொலைவு கொண்ட பாதை 

தோரியம் - C- லிருந்து 
வந்த - துகளினால் உண்டானது . 862 செ . மீ . தொலைவு கொண்ட 
நீளமான பாதைக்கு காரணமாக இருப்பது தோரியம் C-லிருந்து 
வரும் ( -துகளாம் 

a- துகளின் பாதையில் உண்டாக்கப்படும் அயனிகளை அளந் 
தறிந்தும் தொலைவைக் கண்டறியலாம் . -துகளின் பாதையின் 

1 செ.மீ. பாதையில் உண்டாக்கப்பட்ட அயனிகளின் 
எண்ணிக்கை உச்ச நிலையை அடைந்து பின்னர் பூஜ்ய நிலைக்கு 
வருகிறது . இது கீழே வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது . 
வரை படத்தில் காட்டப் பட்டுள்ள உச்சநிலையை பிராக் ஹம்ப் 
( Bragg Hump ) என்கிறோம் . 


( 


முடிவில் 


10 


ஒருசெ.மீ.பாதையிலிருக்கும்அயனிகள் 


நோரீயம் c 


- 
5 செமி 

10 செ.மீ. 
ம துகள்களின் தொலைவு 

படம் 40 
அயனிகளை உண்டாச்கிக் கொண்டே -துகள் செல்கையில் 
அதன் ஆற்றலும் வேகமும் குறைந்து கொண்டே போகின்றன 
என்று பார்த்தோம் . மெதுவாக செல்கையில் பக்கத்திலுள்ள 
அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளில் எலெக்ட்ரான்களை நீக்குவது 
அதிகரிக்கிறது . அயனியாதல் அதிகரித்துக் கொண்டேபோய் 
முடிவில் எலெக்ட்ரான்கள் ( - துகள்களுடன் சேர்ந்து நடுநிலை 


tl 3 
Ra226 
th 218 


1620 ஆ 
1.9 ஆ 


அது இழக்கும் ஆற்றல் வீதமாகும் . நடை முறையில் 
சொல்லும் போது 
அணுக்கரு கதிர்வீச்சுகள் 

109 
யான He -அணுக்களாகின்றன . அந்த நிலையில் வேறு அணுக்களை 
அயனிகளாக்க முடியாமல் போகிறது . 

கீழே சில தனிமங்களிலிருந்து வெளிப்படும் - துகள்களின் 
தொலைவுகளும் அத் தனிமங்களின் பாதிச் சிதைவு காலங்களும் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . தொலைவுகள் 3 செ.மீ. 
லிருந்து 8.6 செ.மீ. வரை மாறுகின்றன . மிகக் குறுகிய பாதிச் 
சிதைவு காலங் கொண்ட தனிமத்திலிருந்து வெளிப்படும் a- துகள் 
அதிக தொலைவைக்கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது . 
கதிரியக்கத் குறியீடு 

தொலைவு பாதிச் சிதைவு 
தனிமம் 

காலம் 
தோரியம் 

2.8 செ.மீ. 1-39X 1010 
ரேடியம் 

3.3 
ரேடியோ தோரியம் 

3.9 
ரேடியம் - A 

Po 215 

4.6 
ரேடியம்- C 

Po214 6.9 

16 x 10-1 வி 
தோரியம் - C 

86 

3.0X10- வி 
a- துகள்கள் ஒரு சில தாள்களை ( paper )ஊடுருவ முடிவ தில்லை .. 
மெல்லிய ஒரு அலுமினிய தகட்டைக்கூட கடக்க முடிவதில்லை . 
ஆனால் காற்றில் அவை பல சென்டிமீட்டர்கள் தூரம் செல்கின்றன . 

ஒரு ஊடகத்தின் வழி ( - துகள் செல்கையில் அது நிறுத்தப் 
படுகிறது . ஊடகத்தின் நிறுத்துத் திறன் ( Stopping power ) என்ப 
தாவது , a- துகள் ஒரு நாடகத்தில் செல்கையில் ஒரு அலகு (unit) 
தூரத்தில் 
ஒப்பு நிறுத்து திறனை ( relative Stopping power ) யே பயன் 
படுத்துகிறோம் . 

காற்றில் C! - துகளின் தொலை. 
ஒப்பு நிறுத்துத்திறன் 

பொருளில் -துகளின் தொலைவு 
காற்றிலும் , பொருளிலும் ஒரு கதிரியக்கப் பொருளிருந்து வெளிப் 
படும் a-துகளைப் பயன்படுத்த வேண்டும் 

பயன்படுத்த வேண்டும் . சில பொருள்களின் 
ஒப்பு நிறுத்துத்திறன்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

தாமிரம் அலுமினியம் 

மைக்கா 
4900 8805 1700 

2000 
கதிர்வீச்சைக் கிரகித்தல் 

அல்லது நிறுத்துவது பற்றி 

16 
றோம் . பொருளின் தடிப்யை ( செ.மீ.ல் ) அதன் அடர்வால் 
( க . செ.மீ க்கு எத்தனை கிராம் ) பெருக்கி வரும் தொகையே அந்த 
அளவு ( quantity ). எனவே ஒரு அலகு பரப்புக்கு எவ்வளவு நிறை 


Po21 ? 


-- 


தங்கம் 


BA 


110 


கதிரியக்கம் 


என்று வருகிறது . அதாவது ஒரு சதுர 

சென்டி மீட்டருக்கு 
எத்தனை கிராம்கள் என்ற அளவு கிடைக்கிறது . இது ஒரு குறிப் 
பிட்ட அளவு தடிப்புக்கு சமானமாகும் . இதனை தடிப்பு - அடர்வு 
( Thickness density ) அல்லது சமான தடிப்பு ( equivalent thick 
ness ) என்றும் சொல்கிறோம் . 

d- துகளைப் 

பொறுத்த வரை 
தொலைவை கிராம் -செ.மீ. என்றால் மிகச் சிறிய அளவாக இருக் 
கிறது . எனவே அம்மா திரிப் பெறப்படும் அளவை 1000 - ஆல் 
பெருக்கி ச.செ.மீட்டருக்கு இத்தனை மில்லி கிராம்கள் 
தடி ப்பளவு என்று சொல்லுகிறோம் . 


சமான 


கணக்கியலாக சமானத்தடிப்பளவை கீழ்கண்டாவாறு வரை 
யறுக்கலம் . 


s 


தடிப் ) 


சீமான 

பளவு 
மி.கி / செ.மீ 


} 


உண்மையான 
தடிப்பளவு 


உ 


x ( அடர்வு X 1000 

கி / செ.மீ 


2 


சமான 


சமான அளவு 

தாலைவு ( equivalent range ) ஒரு சதுர 
சென்டி மீட்டருக்கு இத்தனை மில்லிகிராம்கள் என்று 
அளவு தொலைவைச் சொல்லுகிறோம் . ஒரு ஊடகத்தில் ( துக 
ளின் தொலைவை ஊடகத்தின் அடர்வாலும் 1000 - லும் பெருக் 
கினால் இந்த சமமான அளவு தொலைவைப் பெறலாம் . 

ஒரு செ.மீ. காற்றின் நிறுத்துத் திறனுக்கு சமானமாக இருக் 
கும் கீழே காட்டியவாறு கணித இயலாகச் சொல்லலாம் 

1 செ.மீ. காற்றுக்கு சமான மாக மில்லிகிராம் / செ.மீ.- ல் 
தடிப்பு 


அடர்வு x 1000 


ஒப்பு நிறுத்துத் திறன் 
கீழே முன் நிறுத்துத் திறன் கொடுக்கப்பட்ட சில பொருள் 
களின் சமான தடிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன 
தங்கம் தாமிரம் அலுமினியம் 

மைக்கா 
3-95 2-35 1.59 

14 மி.கி / செ.மீ 
அதாவது ஒரு சதுர சென்டி மீட்டர் பரப்பளவும் 2.35 மில்லி 
கிராம் எடையுங் கொண்ட தாமிரம் a- துகளின் வேகத்தைக் 
குறைப்பதில் ஒரு சென்டி மீட்டர் காற்றுக்குச் சமமாகிறது . 

தனிமத்தின் சமான தடிப்பு அதன் நிறை எண்ணின் வர்க்க 
மூலத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கிறதெனலாம் . a- துகளை கிர 
கிப்பதில் சென்டி மீட்டர் சமானமான , மி கி / செ.மீ . 2 - ல் 
சொல்லப்படும் தடிப்பு தோராயமாக 0 30A3 . இதில் A தனிமத் 
தின் நிறை எண்ணைக் குறிக்கிறது . 


செ.மீ. வரை இருக்கிறது . அவற்றின் ஆற்றல் 4 Mev- லிருந்து 10 

111 
அணுக்கரு கதிர்வீச்சுகள் 
பொருள்களிலிருந்து வெளிப்படும் 

கட்டத்தில் 
- துகள்களின் திசைவேகம் 1.4x 10 செ.மீ - லிருந்து 2.2x 10 


ஆரம்ப 


- 


Mev- வரை இருக்கிறது 

கெய்கர் - நட்டால் விதி : நீடித்த ஆயுள் காலங் கொண்ட 
கதிரியக்கத் தனிமங்களிலிருந்து வெளிப்படும் d- துகள்கள் குறுகிய 
தொலை வைக் கொண்டிருக்கிருன் றன . குறுகிய ஆயுள் காலங் 
கொண்ட கதிரியக்கத் தனிமங்களிலிருந்து வெளிப்படும் a-துகள் 
கள் நீண்ட தொலைவைக் கொண்டிருக்கின்றன . 1911 - ல் கெய்கர் 
( Geiger ) மற்றும் நட்டால் ( Nuttal ) ஆகியோர் கதிரியக்கத் தனிமங் 
களின் ஆயுள் காலத்தையும் அவற்றின் தொலைவுகளை தொடர்பு 
படுத்தினார்கள் , அவர்கள் log R ஐயும் log --வையும் இணைத்து 
வரைப்படம் வரைந்தார்கள் . அப்போது ஒவ்வொரு கதிரியக்கத் 
தொகுதிக்கும் நேர்க்கோடு கிடைத்தது . கெய்கர் - நட்டால் விதி 
யினை கணக்கியலாக , 
log : = A log R + B என்று குறிக்கிறோம் . இச்சமன் பாட்டில் 

= கதிரியக்கச் சிதைவு மாறிலி 
R = - துகளின் தொலை வு . 
A = நேர்க் கோட்டின் சரிவு ( Slope ) ( ஒவ்வொரு கதிரியக்கத் 

தொகுதிக்கும் ஒரு மாறாத ஒன்று ) . 
B = மாறிலி . 

கெய்கர் - நட்டால் விதியினை இன்னொரு வகையாகவும் இயம் 
பலாம் . -கதிரியக்க மாறிலிக்கும் பாதிச் சிதைவு காலத்திற்கும் 
உள்ள தொடர்பைக் கொண்டும் , தொலைவுக்கும் ஆற்றலுக்கும் 
உள்ள தொடர்பைப் பயன்படுத்தியும் இந்தச் சமன்பாடு பெறப் 
படுகிறது 

கதிரியக்க மாறிலியின் லாகரித்தம் ( log a ) மற்றும் துகள் 
களின் ஆற்றலின் லாகரித்தம் இரண்டையும் இணைத்தோ அல்லது 
பாதிச் சிதைவு காலத்தின் 

லாகரித்தம் (logT ) மற்றும் 
தொலைவின் லாகரித்தம் ( logR ) இரண்டையும் 

இணைத்தோ 
வரைபடம் வரைந்தால் நேர் கோடுகள் கிடைக்கின் 

றன . எனவே 
log 

3A log E0 + B , என்றும் கெய்கர் - நட்டால் விதியினை 
எழுதலாம் 
இதில் - 

= கதிரியக்கச் சிதைவு மாறிலி . 
Eo a - துகளின் ஆரம்ப ஆற்றல் 

A நேர்க்கோட்டின் சரிவு . 
B , 

ஒவ்வொரு கதிரியக்கத் தொகுதி தனிமங்களுக்கெல் 
லாம் மாறாத ( மாறிலி ) ஒன்று . 


. 


- 


- 


AA 


- 


-- 


112 


கதிரியக்கம் 


பீட்டாத் துகள்களின் பண்புகள் 
பீட்டாக் கதிர்கள் எலெக்ட்ரான்களைக் கொண்டிருக்கின் றன . 
அவை எதிர்மின்னேற்றங் கொண்டவை . a-கதிர் வெளிவிடப் 
படும் போதும் சரி 

3 கதிர் 

வெளிவிடப்படும் போதும் சரி , அந் 
நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து காமாக் கதிர்கள் வெளிப்படு தலும் 
உண்டு . கதிரியக்கத்தின் போது வெளிப்படும் - கதிர்களுக்கும் 
B- கதிரிகளுக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு . ஒய்ர மூலத் 4 
தைக் ( Source ) கொண்ட எல்லா a- துகள்களுமே கிட்டத்தட்ட 
ஒரே அளவான ஆற்றலைக் கொண்டிருக்கின்றன . ஆனால் ஒரே 
கதிரியக்கத் தனிமத்திலிருந்து வெளிப்படும் எல்லா பீட்டாத் 
துகள்களும் ஒரேமா திரியான ஆற்றலைப் பெற்றிருப்பதில்லை . 

B- கதிர் நிறபாலை வரைவி கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ள 
இக்கருவியைக் கொண்டு ஒரு கதிரியக்கத் தனிமம் வெளிவிடும் 
B- துகள்களின் வேகங்களை நிர்ணயிக்கலாம் . 


A 


லெம் 


எலெக்ட்ரா மீட்ட 

மீட்டர் 


படம் 41 


கருவியில் , A- என்று சுட்டிக் காட்டப்பட்டுள்ள இடத்தில் 
கதிரியக்கப் பொருள் வைக்கப்படுகிறது . அப்பொருளிலிருந்து 
வெளிப்படும் B-கதிர் -என்ற பிளவின் வழியாக வெளிப்படு 
கிறது . இந்த அமைப்பு முழுதும் ஒரே சீரான காந்தப் புலத் 
தில் வைக்கப்பட்டிருப்பதால் 3- துகள்கள் வட்டப் பாதையில் 
செல்கின்றன . அடுத்து அவை ஒரு நிழற்படத் தகட்டில் சென்று 
குவிகின்றன . நிழற்படத்தகட்டை உருப்பெருக்கம் செய்து பார்த் 
தால் கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்ற நிறநிரல் 
( Spectrum ) கிடைக்கிறது . நிறநிரல் , கறுமையான பின்னணியில் 
வரிகளைக் கொண்டதாயிருக்கிறது : 

இருண்ட பின்னணி , B- துகள்கள் பல்வேறு திசை வேகங்களைக் 
கொண்டிருப்பதைக் காட்டுகிறது சில எலெக்ட்ரான் தொகுதிகள் 


அணுக்கரு கதிர்வீச்சுகள் 


113 


தனித்தனியான ( discrete ) . ஆனால் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத் 
தைக்கொண்டிருப்பதை வரிகள் காட்டுகின்றன . 

இன்னொரு வகையான 3 - கதிர் நிறமாலை வரைவியில் காந்தப் 
புலம் வழியே செல்லும் B- துகள்கள் அயனியாதல் அறையில் 
Ioinsation chamber ) 

சென்றடையும் 

படியான அமைப்பு 
உள்ளது . படிப்படியாக , தொடர்ந்து காந்தப் புலத்தின் ஆற்றலை 


* 


திகதிர் நிறமாலை 


முடிவு நீலை 


படம் 42 


மாற்றி வெவ்வெறு துகள்களின் வேகங்களை நிர்ணயிக்கலாம் . 
( கம்பிச் சுருளில் செல்லும் மின்னளவை மாற்றிக் காந்த புலத்தின் 
திறனை மாற்றலாம் ), வெவ்வேறு காந்தப் புலங்களின் திறன் களுக் 
கும் , எலெக்ட்ரோ மீட்டரில் பாயும் மின்சாரங்கள் அளக்கப்படு 


கின் றன . 


8 


ரேடியம் 


8 
- 
துகள் 
எண்ணிக்கை 


( 
1 


1 


0.15 Mev 


0-5 


ஆற்றல் 


படம் 43 


எலக்ட்ரோமீட்டரில் அளக்கப்படும் அயனி மின்சாரம் ( Ionic 
current ) , 3- துகள்களின் எண்ணிக்கையாகவும் , மின் சுருளில் 
செலுத்தப்படும் மின்சாரத்தை B- துகள்களின் ஆற்றலாகவும் 
கொண்டு இரண்டையும் இணைத்து வரை படம் வரைந்தால் மேலே 
காட்டப் பட்டுள்ளது போன்றிருப்பதைப் பார்க்கிறோம் . 

க --- 8 


114 


கதிரியக்கம் 


ரேடியம்- E ( s , Bi ) 210 யைக் கொண்டு நிகழ்த்தப்பட்ட சோதனை 
யின் முடிவுகள் தான் படத்தில் காட்டப்பட்டுள்ளன . 

அதிகமான - துகள்கள் 0.15 Mev ஆற்றலைப் பெற்றிருக் 
கின்றன . B- துகள்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச ஆற்றல் 117 
Mev . இதனை முடிவு நிலை ஆற்றல் என்று சொல்லுகிறோம் . B- கதிர் 
நிற நிரலில் முடிவாகக் காணப்படுவதாலேயே இப்பெயர் . 

பவுவி ( pauli ) யின் கருத்துப்படி ஒரே ஐசோடோப்பின் 
அணுக் கருக்கள் - துகள்களை வெளிவிடும் போது ஒரே அளவான 
ஆற்றலையே வெளிவிடு கின்றன . படத்தில் முடிவு நிலை ஆற்றல் ( end 
point energy ) என்று குறிப்பிட்டது இந்த ஆற்றலைத்தான் . சில 
B- துகள்கள் மட்டும் மற்றவைகளைக் காட்டிலும் குறைவான ஆற்ற 
லைக் கொண்டிருப்பதன் காரணத்தை பவுலி கீழ்க்கண்ட வாறு 
விளக்கினார் . ந - துகள் வெளிப்படும்போது கூடவே 

மாறுபடும் 
ஆற்றல் கொண்ட இன்னொரு துணை த்துகளும் வெளிவிடப்படு 
கிறது . B- துகள் எதிர்மின் னேற்றங் கொண்டது . ஆனால் நியூட் 
ரினோ ( Neutrino ) என்று அழைக்கப்படும் அந்த துணைத்துகள் 
மின்னேற்றமற்றது ; ஃபோட்டானைப் போன்றது ; அமைந் திரு நிலை 
( Rest ) யில் நிறையற்றது ; ஆற்றலைக் கொண்டிருக்கிறது ; ஒளியின் 
வேகத்தில் செல்லக் கூடியது . 33Bi919- லிருந்து 3 - துகள் வெளிப் 
படுவதை கீழே காட்டியவாறு குறிக்கலாம் . 

Bi 

Po 

+ B + Y 
Y- நியூட்ரினோவைக் குறிக்கிறது . பவுலியின் கருத்துப்படி 
(உச்சநிலை ) அதிகப் பட்ச ( முடிவு நிலை ஆற்றல் என்று குறிக்கப் 
படுவதை ) ஆற்றலை - துகள்களும் , நியூட்ரினோக்களும் பகிர்ந்து 
கொள்கின்றன . அதிக பட்ச அளவு ஆற்றலில் ஒரு பகுதியை 
B-துகள் எடுத்துக் கொள்கிறது . மீதத்தை நியூட்ரினோ எடுத்துக் 
கொள்கிறது . 

ஒளியின் வேகத்தில் 25 - லிருந்து 99 சதம் வேகத்தை B- துகள் 
கள் கொண்டிருக்கின்றன . 

சிலபோது ஒரே சமயத்தில் இரண்டு B-- துகள் . விடப்படு 
கின் றன . 

டெல்லூரியம் - 130 ஒரே சமயத்தில் இரண்டு - துகள் 
களை விட்டு ஸெனான் - 130 ஆகிறது . 

B- கதிர் விடும் தனிமத்தின் கதிரியக்க மாறிலியையும் . B- துகள் 
களின் முடிவு நிலை ஆற்றலையும் தொடர்பு படுத்த பல முயற்சிகள் 
மேற்கொள்ளப்பட்டன . 1933 - ல் சார்ஜென்ட் ( Sargent ) என்பார் . 
வெவ்வேறு கதிரியக்கத் தனிமங்களின் கதிரியக்க மாறிலிகளின் 
1 - ன் லாகரித்தங்களையும் , முடிவு நிலை ஆற்றலான Emax களின் லாக 


21 ) 


210 


83 


inax 


115 
அணுக்கரு கதிர்வீச்சுகள் 
ரித்தங்களையும் தொடர்பு படுத்தி வரை படம் வரைந்து இரண்டு 
நேர்க்கோடுகளைப் பெற்றார் . இந்த , கிட்டதட்ட இணை யாக இருக் 
கும் கோடுகளை சார்ஜென்ட் கோடுகள் என்கிறோம் . இந்தக் 
கோடுகள் , 

= kEs என்ற சமன்பாட்டிற்கு ஒத்து வருகின்றன . 
B- துகள்களின் தொலைவு 

நீர்த்திவலை அறை நிழற்படத்தில் 3- துகளின் பாதை தெளி 
வாகத் தெரிவதில்லை B- துகள்கள் அவற்றின் பாதையில் குறை 
வான அயனிகளை யே உண்டாக்கிச் செல்கின்றன . மேலும் அவற் 
றின் பாதைகள் நேராக இருப்பதில்லை . காரணம் அவை அடிக்கடி 
சிதறலுக்கு ( scattering ) உட்படுவது தான் . காற்றில் B- துகள்கள் 
பல சென்டிமீட்டர்கள் நீளமுள்ள பாதைகளைக் கொண்டிருக்கின் 
றன , பொது வாக 3 - துகள்களின் தொலைவை சமானத் தடிப்பு 
( eqiuvalent thickness ) என் 

அளவாகச் 

சொல்லுகிறோம் . 
B- துகள் காற்றில் செல்கையில் அதன் மீது 1 செ.மீ காற்று உண் 
டாக்கும் விளைவுக்கு சமானமான விளைவை உண்டாக்கக் கூடிய 
1 ச.செ மீ . பரப்பளவுள்ள அலுமினியத்தின் எடை மில்லிகிராமில் 
எவ்வளவோ அதுதான் சமான தடிப்பு ஆகும் . 
நேர்மின்னேற்றங் 

கொண்ட B- துகள்களின் பண்புகள் : 
இயற்கையில் காணப்படும் கதிரியக்கத் தனிமங்கள் எல்லாமே 
a- அல்லது B- கதிரை விடுபவையாகவே இருக்கின் றன . ஆனால் 
சோதனைச் சாலையில் தயாரிக்கப்பட்ட பல கதிரியக்கத் தனிமங் 
கள் நேர்மின் னேற்றங் கொண்ட 3 - துகள்களை வெளிவிடுகின் றன . 
நேர் மின்னேற்றம் கொண்ட -ே கதிர்களை பாசிட்ரான்கள் ( positron ) 
என்கிறோம் . 

அணுக்கருவில் அதிகமான நியூட்ரான்களைக் 
கொண்ட தனிமங்கள் எதிர்மின்னேற்ற -துகள்களை விடுகின்றன 
அணுக்கருவில் அதிக அளவில் புரோட்டான்களைக் கொண்ட 
அணுக்கள் நேர் மின்னேற்றங்கொண்ட B- துகள்களை வெளிவிடு 

பாசிட்ரான் விடப்படும்போது ஒரு புரோட்டான் 
நியூட்ரானாகவும் பாசிட்ரானாகவும் மாறுகிறது . நியூட்ரான் அணு 
கருவிலேயே இருக்கிறது . ஆனால் நேர் மின்னேற்றங் கொண்ட 
பாசிட்ரான் வெளிப்படுகிறது . எதிர்மின் னேற்றங் 

கொண்ட 
B- துகளைப் பற்றி சொன்ன அனைத்துமே 

பாசிட்ரானுக்கும் 
பொருந்துவன வாகும் . 

நேர்மின்னேற்றங் கொண்ட B- துகளும் தொடர்ச்சியான 
ஆற்றல் பங்கீட்டைப் பெற்றிருக்கின்றன . புரோட்டான் நியூட் 

மாறி பாசிட்ரானாக வெளிப்படுவதை கீழே காட்டிய 
வாறு குறிக்கிறோம் . 


. 


கின்றன . 


ராாைக 


நிறை 


1 


0 


ஒளிமின் விளைவின் போது எலெக்ட்ரானை விடுவிக்க , P 
116 

கதிரியக்கம் 
புரோட்டான் -- நியூட்ரான் + பாசிட்ரான் -- நியூட்ரினோ 
1 

O 
மின்னேற்றம் +1 

+1 

0 
காமாக் கதிர்களின் இயல்புகள் 
காமாக் கதிர்கள் , X- கதிர்களைக் போன்றவை 

என்று முன் 
னரே பார்த்தோம் . காமாக் கதிர்கள் X- கதிர்களை விட குறைந்த 
அலை நீளத்தைக் கொண்டிருக்கின்றன . அதிக அலை நீளம் கொண்ட 
காமாக் கதிர்களையும் , X- கதிர்களையும் வேறுபடுத்தி அறிவதென் 
பது முடியாது . 

அணுக் கருவிலிருந்து கதிர்வீச்சு நிகழும்போது காமாக் 
கதிர்கள் என்கிறோம் . ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருந்து இன்னொரு 
ஆற்றல் மட்டத்திற்கு எலெட்க்ரான்கள் செல்லும் போது X- கதிர் 
கள் வெளிப்படுகின்றன . அணுக்கரு ஆற்றல் ( nuclear energy 
lenth ) படிகளுக்கு இடையே நிகழும் மாற்றங்களின் விளை வாக 
வருவன காமாக் கதிர்களாம் . ஆற்றல் வெளிப்பட்ட 

. மாத்திரத் 
தில் வெளிப்படும் கதிர்வீச்சின் தன்மை அதன் அதிர்வு 

எண் 
அல்லது அலை நீளம் அல்லது ஆற்றல் குவான் டத்தைப் ( energy 
quantum ) பொறுத்தது எனலாம் . அப்படி பார்க்கும்போது 
X- கதிரும் , Y- கதிரும் ஒன்றை மற்றொன்று ஒத்திருக்கின்றது என 
லாம் . a- கதிர் அல்லது B- கதிர் விடப்படும் பல கதிரியக்க நிகழ்ச்சி 
களில் காமாக் கதிர்விடப்படுகின்றது . 

X- கதிர்களைப் போன்றே Y - கதிர்களும் அதிக ஊடுருவும் 
தன்மை கொண்டவை . அவற்றின் ஆற்றல் மிக்கத் தொலைவு 
( effective range ) அவற்றின் ஆற்றலைப் பொறுத்தது . பல சென்டி 
மீட்டர்கள் கனமுள்ள உலோகத்தைக் கூட காமாக்கதிர்கள் 
ஊடுருவும் தன்ைைமயக் கொண்டுள்ளன , 

காமாக்கதிர்கள் பொருள்களின் மீது பல விளைவுகளை உண்டு 
பண்ணுகின்றன . அவற்றுள் மூன்று விளைவுகள் முக்கியமானவை . 

முதல் விளைவு , குறைந்த ஆற்றல் கொண்ட காமாக் கதிர் 
களுக்கும் , அதிக அணு எண் கொண்ட கிரகிக்கும் பொருள் 
களுக்கும் பொருந்துவது . அந்த விளைவுதான் ஒளிமின் விளைவு 
( photo electric effect) -எனப்படுவது . காயாக் கதிர் வீச்சு 
அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மீது படும்போது எலெக்ட் 
ரான்கள் வெளிவிடப்படுகின்றன காமாக் கதிரின் ஆற்றல் E 
என்று கொள்வோம். எலெக்ட்ரான் அணுவில் இருக்கத் தேவை 
யான கட்டுப் பிணைப்பாற்றல் ( Binding energy ) p- என்று கொள் 
வோம் . 
ஆற்றல் தேவைப்படுகிறது . மீதம் இருக்கும் ( E - p ) ஆற்றல் 


117 


அணுக்கரு கதிர் வீச்சுகள் 


வு . 


P 


விடுவிக்கப்பட்ட எலெக்ட்ரானால் இயக்க ஆற்றலாக ( Kinetic 
energy ) எடுத்துச் செல்லப்படுகிறது . 

அடுத்தது காம்ட்டன் விளைவு ( compton efficct ) காமாக் 
கதிரை கிரகிக்கும் ( absorber ) பொருளின் அணு எண் குறை 
வாகவும் , காமாக்கதிரின் ஆற்றல் மிகக்குறைவாகவோ, மிக அதிக 
மாகவோ இல்லாத போது நிகழ்வது இந்த விளை 

தனித்த அல்லது இறுக்கமாகப் பிணைக்கப்படாத எலெக்ட் 
ரான் மீது காமாக் கதிர் ஃபோட்டான் படும்போது அந்த எலெக்ட் 
ரான் ஆற்றலில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்கிறது . 
எலெக்ட்ரான் மீது மோதுவதற்கு முன்னரும் பின்னரும் காமாக் 
கதிரின் திசைகளுக் கிடையிலுள்ள கோணத்தைச் சிதறல் 
கோணம் ( Scattering angle ) என்கிறோம் . எலெக்ட்ரான் ஏற்றுக் 
கொள்கிற ஆற்றல் கோணத்தைப் பொறுத்தது . ஒரு ஊடகத்தின் 
வழி காமாக் கதிர்கள் செல்கையில் பல காம்ப்டன் விளைவுகளின் 
முடிவாக காமாக் கதிரின் ஆற்றலெல்லாம் இழக்கப்படும் நிலை 
வருகிறது . 


A 


e 


ஒளிமின் விளைவு 


A ) 


காமட்டன் விளைவு 


e 


கல 


e 


எலெக்ட்ரான் - பாசிட்ரான் 

உண்டாதல் 


படம் 44 
காமாக் கதிர் அதிக ஆற்றலைக் கொண்டிருக்கும் போது 
பாசிட்ரான் - எலெக்ட்ரான் இணை உண்டாக்கப் படுகிறது . இந்த 


கதிரியக்கம் 


118 


டி . 


அணு 


காரணமாக 


விளைவை 

உண்டாக்க குறைந்தது 1-02 Mev- ஆற்றல் தேவைப் 
பாடுவதால் இதற்குக் குறைவான ஆற்றலை காமாக் கதிர் கொண் 
ருக்கும்போது பாசிட்ரான் - எலெக்ட்ரான் இணை உண்டாக்கப் 
படுவதில்லை . இந்த குறைந்த அளவைவிட அதிகமான ஆற்றலை 
காமாக்கதிர்கள் பெற்றிருக்கும் போது எலெக்ட்ரான் - பாசிட்ரான் 
உண உண்டாக்கப்படல் அதிகரிக்கிறது . கிரகிக்கும் பொருளின் 

எண் ணின் வர்க்கம் ( Square of Atomic Number ) அதி 
கரிக்க அதிகரிக்க எலெக்ட்ரான் - பாசிட்ரான் இணை . உண்டாக்கப் 
படுதலும் அதிகரிக்கிறது . ரேடியம் C " -யிலிருந்து வெளிப்படும் 
காமாக் கதிர் 2.62 Mev- ஆற்றல் கொண்டது . இக்கதிர் லெட் 
( Lead ) டின் ஊடே செல்லும்போது எலெக்ட்ரான் இணை உண் 
டாக்கப்படுவதாலேயே ஆற்றல் இழக்கப்படுகிறது . 

காமாக் கதிர் பொருள்களின் ஊடே செல்கையில் ஒளி மின் 
விளைவு மற்றும் , இணை உண்டாக்கப்படல் 

முழு 
ஆற்றலையும் இழக்கிறது . ஆனால் காம்ப்டன் விளை வின் போது 
காமாக் கதிரின் ஒரு பகுதி ஆற்றல் மட்டுமே இழக்கப்படுகிறது . 
அப்போது எலெக்ட்ரான்கள் கணிசமான அளவு ஆற்றலை ஏற்கின் 
றன . அம் மாதிரியான எலெக்ட்ரான்களும் , எலெக்ட்ரான் 
பாசிட்ரான் இணைகளும் கணிசமான அளவு ஆற்றலைக் கொண் 
டிருப்பதால் இவை அயனியாதல் நிகழ்ச்சிக்கு காரணமாகின் 

றன . 
இம் மாதிரியாக இந்த இரண்டாம் நிலை ( Secondary) எலெக்ட்ரான் 
கள் வாயுக்களிலும் , எண் கருவியின் கவர் பகுதிகளிலிருந்தும் 
அயனிகளை 

உண்டாக்குவதால் காமக் கதிர்களைக் கண்டறிதல் 
சாத்தியமாகிறது . 

ஒரே அதிர்வு எண் கொண்ட காமாக் கதிர்கள் 
பொருளின் ஊடே ஊடுருவிச் செல்லும்போது காமாக் கதிரின் 
செறிவின் லாகரித்தத்தையும் , மற்றும் கிரகிக்கும் பொருளின் 
தடிப்பு ( Thickness ) ஆகிய இரண்டையும் இணைத்து வரை படம் 
வரையும் போது நேர்க்கோடு கிடைக்கிறது . ஒரு குறிப்பிட்ட 
மூலத்திலிருந்து விடப்படும் காமாக் கதிரின் செறிவு ( Intersities ) 
10 என்றும் அது X-தடிப்பு கொண்ட ஊடகத்தின் வழியாக 
சென்றபின் செறிவு 1 என்றும் கொண்டால் 
I Io e x என்ற 

சமன்பாட்டால் 10 மற்றும் 1 ஆகிய 
இரண்டையும் தொடர்பு படுத்தலாம் . 

e = நேச்சுரல் லாகரித்தத்தின் அடி 
u = : கிரகிக்கும் பொருளின் நீட்சி நொய்மைக் குணகம் 
(( linies altenation coefficient) 

L , காமாக் கதிரின் அதிர்வெண்ணைப் பொறுத்தது . 


log 


ணுக்கரு கதிர்வீச்சுகள் 

119 
வெவ்வேறு தடிப்புகள் கொண்ட பொருளின் ஊடே காமாக் 
கதிரைச் செலுத்திய பின் 1 - ன் மதிப்பை எண் கருவி கொண்டு 
அளந்து மேலே கொடுக்கப்பட்ட சமன் பாட்டிலிருந்து -வைக் 
கணக்கிடலாம் . x- ஐ சென்டி மீட்டரில் சொன்னால் பாவை செ மீ -1 
என்று சொல்லவேண்டும் . நொய்மைக் குணகம் ( alternation 
coefficient ) காமாக் கதிரின் ஆற்றலைப் பொறுத்தது . 

நொய்மைக் குணகத்திற்குப் பதிலாக பாதி அளவு தடிப்பு 
( Half value Thickness ) என்ற அளவையையும் பயன்படுத்து 
கிறோம் . காமாக் கதிரின் செறிவை ஆரம்பத்தில் இருந்ததில் 
பாதியாக்கத் தேவைப்படும் கிரகிக்கும் பொருளின் ( absorber 
தடிப்பையே பாதி அளவு தடிப்பு என்கிறோம் . 

இந்த அளவையும் நொய்மைக் குணகத்தோடு சம்பந்தப் 
பட்டதாகும் . முன்னால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

I 

--0-4343 4x என்று எழுதலாம் . 

lo 
காமாக் ச திரின் செறிவை ஊடகப் பொருள் பாதியாகக் 
குறைப்பதாகக் கொண்டால் = 1 . அந்த நிலையில் x என்பது 

Io 
பாதி அளவு தடிப்பாகிறது . x } என்று இதனை குறிக்கிறோம் . 

log ? --04343 uxz 
எனவே , 

0.693 
x } 

u 
எனவே நீட்சி நொய்மைக் 

குணகம் ப -தெரிந்திருந்தால் 
சென்டி மீட்டரில் , பாதி அளவான தடிப்பைப் பெறலாம் . 

ன்னொரு பயனுள்ள அளவை நிறைநொய்மைக் குணகமாகும் 
Au-வை ஊடகப் பொருளின் அடர்வால் வகுத்துப் பெறப்படுவே 
இது . காமாக் கதிரின் ஆற்றல் குறைவாக இருந்தால் நிறை நொய் 
மைக் குணகம் கிரகிக்கும் பொருளின் இயல்பைப் பொறுத்தி 
ருப்பதில்லை . 

பாதி அளவு தடிப்பை அடர்வால் பெருக்க வரும் அளவையை 
நிறை பாதி அளவு தடிப்பு என்கிறோம் . இந்த அளவையையும் 
காமாக் கதிரை கிரகிக்கும் பொருளின் இயல்பைச் சார்ந்ததல்ல . 
பொருள்களின் அடர்வு அதிகரிக்க அதிரிக்க , கதிர்வீச்சின் செறி 
வைக் குறைக்கத் தேவைப்படும் தடிப்பு குறைவு தான் . 

எனவே 
காமாக் கதிர் அல்லது X- கதிர்களிலிருந்து நம்மைக் 
காத்துக்கொள்ள பயன்படுத்தப்படும் கவசங்களை இரும்பு , லெட் 
கனமான தனிமங்களால் செய்கிறோம் , 


- 


- 


தான் 


பா 


அணுவிலுள்ள 
120 

கதிரியக்கம் 
1Mev ஆற்றல் காமாக் கதிர் லெட்டின் ஊடே செல்கையில் 
நொய்மை அடைவதை எடுத்துக்கொள்வோம் . இங்கு நொய்மைக் 
ணகம் 4 , 077 செ . மீ -1 , எனவே 

பாதி 

அளவான 
0.693 
தடிப்பு : 

0:77 

0.90 செ.மீ IMev ஆற்றல் காமாக் கதிர் 0-90 செ.மீ 
தடிப்பு கொண்ட லெட்டின் வழியாகச் செல்கையில் அதன் செறிவு 
பாதியாகக் குறைகிறது . லெட்டின் அடர்வு 11.3கிராம் . /க.செ . மீ 
எனவே நிறை நொய்மைக் குணகம் . 

0-77 / 

= 0 • 068 செ . மீ 2 கிராம் 

11.3 
நிறை பாதி அளவான தடிப்பு = 0.90x 11-3 = 10 2 கிராம் / செ.மீ 2 

வெவ்வேறு பொருள்கள் எல்லாமே 1Mev ஆற்றல் காமாக் 
கதிரைப் பொறுத்தவரை நிறை நொய்மைக் குணகங்கள் கிட்ட 
தட்ட 0.068 செ மீ / கிராம் என்றும் நிறைபாதி அளவான தடிப்பு 
10-2கிராம் /செமீ 2 எனவும் கொண்டிருக்கின்றன . 

கதிரியக்கச் சிதைவின் போது a - அல்லது B- கதிர் வெளி 
விடப்பட்டால் கதிரியக்கச் சிதைவைத் தொடர்ந்து காமாக்கதிர் 
கள் வெளிப்படுகின்றன . கதிரியக்கச் சிதைவின் போது , வரும் 
புதுத்தனிமத்தின் அணுக்கரு கிளர்வுற்ற நிலையில் இருக் கிறது .. 
அது கொண்டிருக்கும் அதிகப்படியான ஆற்றல் காமாக் கதிராக 
வெளிவிடப்படுகிறது . கீழேயுள்ள படம் இதனை விளக்குகிறது . 
( Ran ). 

E : 65key 
E : 47ker 

85 
( Rat ] E = Q 

அடிமட்டம் 
காமாக் கதிர் வெளிப்படும் போது அது அதன் பாதையில் 

எலெக்ட்ரான்களைச் சந்திக்க நேரிடலாம் . 
எலெக்ட்ரானுக்கு அருகே செல்கையில் காமாக் கதிர் கிரகிக்கப் 


210 


82 Pb 


* . 


கதிர் 


( படம் 45 


121 


அணுக்கரு கதிர்வீச்சுகள் 


பட்டு ஒளி மின் விளைவு நிகழலாம் . அதனைத் தொடர்ந்து 
எலெக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகின்றன . இதன் விளைவாக 
ஃபோட்டானின் ஆற்றல் எலெக்ட்ரானுக்கு மாற்றப்படுகிறது . 
இதனைத்தான் , காமாக் கதிர் உள்ளிடை மாற்றம் 

மாற்றம் உறுகிறதென்று 
சொல்லுகிறோம் . 

வினாக்கள் 
1 . a- துகள்களின் தன்மைகளை விவரிக்க . 
2. ஒப்பு நிறுத்துத் திறனை வரையறுக்க . 
3 . 

சமான அளவு தொலைவு என்றால் என்ன ? 
4. கெய்கர் - நட்டால் விதியை விளக்குக . 
5 . பீட்டாக் கதிரின் தன்மைகள் யாவை ? 
6 . 

பட்டாக் கதிர் நிறமாலை வரைவியை விவரி 
7. பீட்டாத் துகள்கள் வெவ்வேறு ஆற்றல்களைக் கொண் 
டிருப்பதன் காரணம் என்ன ? 

S. சார்ஜ்ென்ட் கோடுகள் எனப்படுபவை யாவை ? 
அவற்றிற்கு பொருந்தும் சமன்பாடு யாது ? 

9. பாசிட்ரான் விடப்படும்போது அணுக்கரு உறும் மாற்றம் 
யாது ? 

10 . காமாக் கதிர்கள் அவற்றின் பாதைகளில் உண்டாக்கும் 
மூன்று முக்கிய விளைவுகளை விவரிக்க . 

11 . நொய்மைக் குணகம் , நிறை பாதி அளவாளா தடிப்பு , 
நிறை நொய்மைக் குணகம் ஆகியவை பற்றி சிறு குறிப்பு 
கள் வரைக . 


12 . 


காமாக் கதிர்கள் எவ்வாறு உண்டாகின்றன ? 


12. அணுத்துகள்களின் மோதல்களும் 

அணுக்கரு சிதைவுறுதலும் 


கொண்டிருப்பது தெரியவந்தது 
கொள்ளப்பட்டன 
இரசவாதிகள் ( alcheinists ) மலிவான 

உலோகங்களை 
மதிப்பு வாய்ந்த தங்கம் போன்ற உயர் உலோகங்களாக மாற்ற 
பெருமுயற்சிகள் செய்தனர் இம்முயற்சியில் அவர்கள் வெற்றி 
பெறவில்லை என்றாலும் அவர்களின் முயற்சியின் முடிவாக பல 
கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன . 

தனிமங்களின் தனித்தன்மை 
பற்றியும் , அவற்றை அழிக்க இயலாது என்ற கருத்தும் மக்களி 
டையே தோன்றியபின் , ஒரு காலகட்டத்தில் ஒரு தனிமத்தை 

ன்னொரு தனிமமாக மாற்றும் முயற்சி ஓரளவுக்கு கைவிடப்பட்டு 
விட்டதென்றே கூறலாம் . 

அணுவின் அமைப்பு பற்றி புதுக்கருத்துகள் தோன்றின . 
எல்லாப் பொருள்களும் ஒரே மாதிரியான அடிப்படைத் துகள் 

மாற்றத்தைப் 
பற்றிய மறு சிந்தனை உருவாக இக்கருத்துகள் காரணமாய் 
அமைந்தன . 

பம்புடன் இணைப்பு 
ஒரு தனிமத்தை இன்னொன்றாக மாற்ற பல முயற்சிகள் மேற் 

அந்த முயற்சியில் வெற்றி கண்டவர் ருத்தர் 
ஃபோர்டு ( Rutherford ) என்பார் தான் . அவர் மலிவான காரீயம் , 
இரும்பு போன்ற தனிமங்களை தங்கமாக மாற்றவில்லை என்றாலும் 
அவரின் கண்டு பிடிப்பு , நவீன ரசவாத நிகழ்ச்சிகளின் முன்னோடி 
யாய் இருந்தது குறிப்பிடத்தக்கது . 


11 


- 


படம் 45 


* 


அணுத்துகள்களின் 


சிதைவுறுதலும் 


123 


முன் பக்கத்தில் படத்தில் காட்டப்பட்டுள்ள சாதனத்தைப் 
பயன் படுத்தி அணுத் துகள்களுக்கிடையே நிகழும் மோதல்விளைவு 
களைப்பற்றி ருதர்ஃபோர்டு ஆராய்ந்தார் . 
இக்கருவி நீண்ட கண்ணாடி குழாயைக் கொண்டது . 

இதில் 
R என்னுமிடத்தில் கதிரியக்கப் பொருளை 

வைத்து , 

பின்னர் 
குழாயிலுள்ள காற்றை நீக்கி விட வேண்டும் . அடுத்து குழாயில் 
ஒரு குறிப்பிட்ட வாயுவை எடுத்துக் கொள்ள 

கொள்ள வேண்டும் . கதிரி 
யக்கப் பொருளிலிருந்து வெளிப்படும் a -துகள் வாயுவின் வழி 
யாகப் பயணஞ் செய்து , மறு கோடியிலுள்ள இலேசான அலு 
மினியத் தாள் வழி சென்று அதற்கு அடுத்து இருக்கும் ஒளிர் 
திரை ( flourescent screen ) மீது படும்போது , பொறிச் சிதறல் 
உண்டாவதைக் காணலாம் . 

இந்த அமைப்பில் வெவ்வேறு வாயுக்களை எடுத்துக்கொண்டு 
சோதனைகளை நிகழ்த்தலாம் . ஆக்ஸிஜன் அல்லது கார்பன் - டை 

க்ஸைடைக் கொண்டு சோதனைகள் நிகழ்த்தப்பட்டபோது 
வாயுக்களின் நிறுத்துத் திறனுக்கேற்ப பொறிச் சிதறல் எண் 
ணிக்கை குறைந்தது . ஈரப்பசை இல்லாத காற்றைக் கொண்டு 
நிகழ்த்திய சோதனையில் சற்றும் எதிர் பார்க்காத விளைவுகள் 
ஏற்பட்டன பொறிச் சிதறல் எண்ணிக்கை , 

குறைவதற்குப் 
பதில் அதிகரித்தது . 

வைட்ரஜனில் செல்கையில் 
நிகழும் ஹைட்ரஜன் பொறிச் சிதறல்களை ஒத்த பொலிவுடைய 
( brightness ) பொறிச் சிதறல்கள் தென்பட்டன . 

மீண்டும் இச்சோதனைகள் நிகழ்த்தப்பட்டன . இவ்விளைவுக்கு 
காரணமாய் இருப்பது நைட்ரஜன் என்று நிரூபிக்கப்பட்டது . 
நைட்ரஜன் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடன் (t- துகள் வினை 
யுற்று , ஹைட்ரஜனிலிருந்து பெறப்பட்டது போன்ற ஆற்றல் மிக்க 
துகள்கள் வெளிப்படுகின்றன . இவை மின் னேற்றங் கொண்ட 
ஹைட்ர ஜன்கள் என நம்பப்பட்டது . 
தொடர்ந்து நிகழ்த்தப்பட்ட சோதனைகளின் 

முடிவாக 
செயற்கை முறையில் ஒரு அணு இன்னொரு தனிமத்தின் அணுவாக 
மாற்றப்பட்ட விந்தை நிரூபிக்கப்பட்டது . 3,00,000 a- துகள்களில் 
ஒரே ஒரு துகள் மட்டும் நைட்ரஜனிலிருந்து நீண்ட தொலைவு 
மிக்க துகளை வெளிப்படுத்தியது . இதிலிருந்து , அணுமாற்றம் 
மிகச் சிறிய அளவிலேயே நிகழ்ந்துள்ளது என்பது தெரிகிறது . 
என்றாலும் நவீன ரசவா தவித்தைக்கு ( Modern alchemy ) இங்கே 
வித்திடப் பட்டது என்பது திண்ணம் . 
ருதர்ஃபோர்டும் , சாட்விக்கும் ( Chadwick ) பல சோதனை 
நிகழ்த்தி a- துகள் நைட்ரஜன் மீது பட்டு ஏற்படும் 


( -துகள் 


கள் 


உடனே அணுக்கரு 
மற 1 - ம் கொண்ட புரோட்டான் 
-124 

கதிரியக்கம் 
வினையில் வருவது நீண்ட தொலைவு கொண்ட புரோட்டான்களே 
என்று நிரூபித்தனர் . a- துகள்கள் கொண்டு தாக்கும்போது 
( கார்பன் , ஆக்ஸி ஜன் மற்றும் பெரிலியம் தவிர ) போரானிலிருந்து 
பொட்டாசியம் வரையுள்ள தனிமங்கள் புரோட்டான்களை வெளி 
விடுகின்றன . அந்தப் புரோட்டான்கள் அதிக ஆற்றலைக் கொண் 
டிருக்கின்றன . அணுக்கரு சிதைவிலிருந்து இவை வெளிப்பட்டி 
ருக்க வேண்டுமென்பது திண்ணம் . 

இம்மாதிரியான அணுக்கரு சிதைவு பற்றி விளக்கம் தந்தவர் 
ருதர் ஃபோர்டே . பயணத்தின் ஆரம்பத்தில் a- துகளின் வேகம் 
அதிகமாயிருக்கும் . அப்போது அது நைட்ரஜன் மீது நேராக 
( எதிரெதிரே ) { Flead on ) மோதும் போது , நைட்ரஜனால் பிடிக்கப் 
சிதைவு நிகழ்கிறது . அப்போது அதிவேகம் கொண்ட புரோட் 
டான் வெளிவிடப்படுகிறது . 
இந்த நிகழ்ச்சியை கீழே காட்டியவாறு எழுதலாம் : 

, He + -- -N1 = [ F18] = 800 +1 
+2 , மின்னேற்றமும் , நிறை 4 - ம் கொண்ட d- துகள் +7 மின் 
னேற்றமும் , நிறை 14 - ம் கொண்ட நைட்ர ஜன்மீது மோதும் 
போது நிறை 18 - ம் , மின்னேற்றம் + 9 ம் கொண்ட . ஒரு துகள் 
கிடைக்கிறது . இது ஃபுளோரின் அணுக்கருவாகும் . நிறை 18 
கொண்ட ஃபுளோரின் அணு நிலைத்த தன்மையற்றது . எனவே 
அது சிதைந்து விடுகிறது . இந்நிகழ்ச்சியில் + மின்னேற்றமும் 

வெளிப்படுகிறது . மீதம் 
இருப்பது + 8 மின்னேற்றமும் , நிறை 17 - ம் கொண்ட ஆக்ஸிஜன் 
அணுமையக் கரு . இது இயற்கையில் காணப்படும் ஆக்ஸி ஜன் 
ஐசோடோப்புதான் ... 


HI 


இந்த அணுக் கரு சிதைவு நிகழ்ச்சியில் ஹீலியம் மற்றும் 
நைட்ரஜன் ஆகிய இரண்டு நிலைத்த ஐசோடோப்புகளில் ஆரம் 
பித்து அவற்றிலிருந்து இரண்டு புதிய , நிலைத்த அணுக்கருக் 
களான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் ஆகியவைப் பெறப்படு 
கின்றன , ,F18 . அணுக்கரு கண நேரங் கூட , நிலைத்திருப்பதல்ல . 
எனவே சமன்பாட்டில் அதனைக் காட்டுவதில்லை . மேலே விவரிக் 
கப்பட்ட இந்தவினையை , 
He + + N14 

017 + | H ! என்று எழுதுகிறோம் . 


2 


8 


அணுக்கரு வினை சமன்பாடுகளையும் சாதாரண வேதி வினை 
சமன்பாடுகளைப் போன்றே சமன்படுத்துதல் ( Balancing ) வேண் 


- 


கொண்டு பெரிலியத்தைத் தாக்கும் போது 
அணுத்துகள்களின் சிதைவுறுதலும் 

125 
டும் . சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் மொத்த மின்னேற்றங் 
களும் , நிறை எண்களும் சமமாக இருத்தல் வேண்டும் . 

1932- ல் சாட்விக் ( Chadwick ) நியூட்ரான்களைக் கண்டறிந் 
தார் . அவரின் இந்த கண்டு பிடிப்புக்காக 1935 - ல் நோபெல் 
பரிசு வழங்கப்பட்டது . அவர் நிகழ்த்திய சோதனை கீழே விவரிக் 
கப்படுகிறது . 
ஊடுருவு கதிர்கள் 

பெருக்கியுடன் 

இணைப்பு 
சில்மா தகட்டின் பொயம் - பாரஃபின் 

சொனட 
பரப்பிய பொலோன்யம் உலோகம் 

M4 யாதல் அறை 
a- துகள்களைக் 
பெரிலியத்திலிருந்து , ஊடுருவும் தன்மை மிகக் கொண்ட துகள்கள் 
வெளிப்படுகின்றன . 

இத் துகள்களை 

பாரஃபின் மீது விழச் 
செய்தால் அங்கிருந்து அதிவேகங் கொண்ட புரோட்டான்கள் 
வெளிப்படுகின்றன . சாடவிக் , பல சோதனைகளைச் 
பெரிலியத்திலிருந்து வெளிப்படும் துகள்கள் 

மின்னேற்றம் 
அற்றவை என்பதையும் , அவை புரோட்டான்களையொத்த நிறை 
யைக் கொண்டிருத்தலையும் நிரூபித்தார் . அத் துகள்கள் நியூட்ராள் 
கள் 

அழைக்கப்பட்டன . இந்த அணுக்கரு 
மாற்றத்தை கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டால் குறிக்கிறோம் . 


படம் 47 


செய்து 


என்று 


சிதைவு 


2 


Het + Bes - > C13 + Ill 
a - துகள் ( He+) பெரிலியத்துடன் மோதி அதனுடன் இணை 
கிறது . அடுத்து அணுக்கருச் சிதைவு நிகழ்ந்து மிக வேகங் 
கொண்ட நியூட்ரான் வெளிவிடப்படுகிறது . +6 மின்னேற்றமும் 
நிறை 12 - ம் கொண்ட அணுக்கருவைக் கொண்ட துகள் எஞ்சு 
கிறது . இது நிலைத்த தன்மை உடையது . 


பெரிலியத்திலிருந்து வெளிப்படும் நியூட்ரான்கள் பாரஃபின் 
கட்டியைத் தாக்கும் போது அதிலிருக்கும் , ஹைட்ரஜன் அணுக்கள் 
மீது மீட்சி மோதல் ( Elastic collision ) உற்று ஹைட்ரஜன் 
(( புரோட்டான்கள் ) அயனிகளை வெளித் தள்ளுகின்றன . கிட்டத் 
தட்ட ஒரே நிறை கொண்ட துகள்கள் ஒன்று மற்றொன் றின்மீது 
வேகமாகப்படும் ஒன்றன் முழு வேகமுமே இன்னொன்றுக்கு மாற் 
றப்படுகிறது . எனவே நியூட்ரான் நிறுத்தப்பட்டு புரோட்டான் 


-- 


126 


கதிரியக்கம் 


வேகமாக வெளியே தள்ளப்படுகிறது . மின்னேற்றங் கொண்ட 
தன்மையினால் புரோட்டானை வில்ஸன் நீர்த்திவலை அறையில் 
கண்டறியலாம் . நியூட்ரானை அவ்வாறு காண இயலாது . 
நியூட்ரான் துகள்கள் அதிக ஊடுருவும் தன்மை 

கொண்டி 
ருக்கச் . காரணம் , அணுக்களால் நியூட்ரான்களின் வேகம் அதிக 
மாகக் 

குறைக்கப்படுவதில்லை . புரோட்டான் , எலெக்ட்ரான் 
அல்லது a- துகள் மின்னேற்றங் கொண்டிருப்பதால் அணுக்களை 
அயனிகளாக்குகின்றன . மின்னேற்றமில்லாத நியூட்ரான் அணுக் 
களை அயனிக்கச் செய்ய இயலாது . 

a- துகள்களைத் தவிர வேறு துகள்களைக் கொண்டும் அணு க் 
கரு சிதைவுகளை நிகழ்த்தலாம் என்று ருதர் ஃபோர்டு நம்பினார் . 
அவருடைய துணையாளர்களான , காக்கிராப்ட் ( Cockroft) மற்றும் 
வால்ட்டன் ( Walton ) ஆகியோர் 1952 - ல் ஓரளவுக்குக் குறை 
வான வோல்ட்டுகளைக் கொண்டே முடுக்கப்பட்ட புரோட்டான் 
களைக் கொண்டு லித்தியம் உலோகத்தைத் தாக்கி அணுக்கருச் 
சிதைவை உண்டு பண்ணினார்கள் . 
அவர்கள் 

கையாண்ட சாதனத்தின் அமைப்பு படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . 

-துகள்கள் 


புரோட்டான் 


வித்தியம் உலோகம் 


அதிமின்னழுத்தம் 

படம் 48 
சூடான கம்பி இழையிலிருந்து வெளிப்படும் எலெக்ட்ரான் 
கள் A- என்ற பகுதியிலுள்ள ஹைட்ரஜன் மீது படும் போது 
அவை அயனிகளாகின்றன . இந்த புரோட்டரான்கள் குழாயின் 
மறுகோடிக்கு 1,50,000 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டால் 
முடுக்கப்படுகின்றன . C- வழியேயும் அடுத்து W- என்ற பலகணி 
வழியேயும் வெளியேறும்போது புரோட்டான் கற்றையாக ( beam ) 
வெளி வருகிறது . இந்தப் புரோட்டான்களைக் கொண்டு லித்தி 
யம் உலோகத்தைத் தாக்கி அணுக்கருச் சிதைவை உண்டு பண்ண 
லாம் . அப்போது எட்டு சென்டிமீட்டர்கள் தொலைவு ( range ) 
கொண்ட a- துகள்கள் வெளிப்படுகின்றன . இவற்றின் ஆற்றல் 


4A . 


போது 


களாக 


கொள்ளப் 
விளை பொரு 
நிறையை விட 
d- துகள்களின் மொத்த 

127 
சிதைவுறுதலும் 
அணுத் துகள்களின் 
S • 5 Mev ஆகும் . தாக்கப் பயன்படும் புரோட்டான்கள் ( 15 Mev 
ஆற்றல் கொண்டவை . எனவே இந்த தனிம மாற்றத்தில் பெரிய 
அளவில் ஆற்றல் மாற்றமும் நடைபெறுகிறது . இந்தத் தனிம 
மாற்று வினை கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டால் குறிக்கப் 
படுகிறது . 

H1 + , Lir - > , He + + , He + 
அணுக்கரு மாற்ற வினை களில் நியூக்லியான்கள் ( Nucleons ) 
மாற்றியமைக்கப் படுகின்றன வேதி வினைகளின் போது முழு 
அணுக்கள் அவை இருக்கும் நிலைகள் மாற்றியமைக்கப் படுகின்றன . 
அணுக்கரு மாற்றங்களின் போது மிக அதிக அளவில் ஆற்றல் 
மாற்றங்கள் நிகழுகின் றன . வேதிவினைகளில் ஒரு சில எலெக்ட் 
ரான் வோல்ட்டுகள் ( electron volts ) ஆற்றல் மாற்றமே நிகழுகின் 
றன . ஆனால் அணுக்கரு மாற்று வினைகளின் போது உண்டாகும் 
ஆற்றல் மாற்றங்கள் பல மில்லியன் எலெக்ட்ரான் வோல்ட்டு 
இருக்கின் 

றன , அணுக்கரு மாற்று வினையின் 
ஏற்படும் ஒட்டு மொத்தமான ஆற்றல் மாற்றத்தை அணுக்கரு 
வினையாற்றல் என்கிறோம் . இதனை Q என்ற குறியீட்டால் குறிக் 
கிறோம் . பொதுவாக அணுக்கரு மாற்று வினையின் Q என்று 
இதனைக் குறிப்பிடுகிறோம் . நிகழும் மாற்றத்தைப் பொறுத்து Q 
நேரளவாகவோ ( positive ) அல்லது எதிர் மறையளவாகவோ 
( negative ) இருக்கலாம் . 

ஐன்ஸ்டீன் கொள்கைப்படி E = mc . எனவே அணுக்கரு மாற் 
றங்களில் ஆற்றலும் , நிறை மாற்றமும் சமப்படுத்தப் படவேண்டும் . 
அணுக்கரு வினையின் போது ஆற்றல் வெளிப்பட்டால் Q நேரள 
வாகும் . அப்போது நிறை குறையும் , விளை பொருள்களின் மொத்த 
நிறை வினைபடு அணுக்கருக்களின் மொத்த நிறையை விட கு 

குறை 
வாக இருக்கும் . வெளிப்படும் ஆற்றல் நிறை குறைவாக இருக்கும் 

. 
போது Q எதிர் மறையளவாக ( negative ) இருக்கும் . அப்போது 
வினை யுறு வதைக் கீழே காட்டியவாறு குறிக்கலாம் . 

H + : Li " + E , He + + He + + E , 
இச்சமன் பாட்டில் 
E , = புரோட்டானின் இயக்க ஆற்றல் 

. 
வரும் - துகள்களின் தொலைவு 8 செ.மீ. ஒவ்வொரு துகளும் 
8.6Mev கொண்டிருக்கிறது . 

எனவே 

இரண்டு 


. 


. 


- 


ஆற்றலைக் 


-- 


கின்றன . 


-- 


1 


- 


- 


3 


- 


நிறைகள் 
128 

கதிரியக்கம் 
a- துகள்களும் மொத்தம் 17.2 MeV-ஆற்றலைக் கொண்டிருக் 

இம்மாதிரியான ஒவ்வொரு அணுமையக் கருமாற்ற 
நிகழ்ச்சியிலும் 17 • 2Mev ஆற்றல் வெளிப்படுகிறது . இவ்வினையின் 
Q + 17.2 Mev மொத்த நிறையில் ஒரு பகுதி மறைவ தன் 
மூலமே இவ்வளவு ஆற்றல் வெளிப்படுகிறது . 

நிறை இழப்பை கீழே காட்டியவாறு கணக்கிடலாம் : 
வினை பொருள்களின் நிறை விளை பொருள்களின் நிறை 
H2 1.0078 nu 

Het 

4-0026nu 
Li7 7.0160 mu 

Het 4-0016 mu 
E , 0.00016 ( E , = () . 15Mev ) 

9.0052 mu 
8-02396 mu 

931 
அணு நிறை இழப்பு 8.02396 mu 

- 8.0052 mu 

- ( 1876 mu 
இந்த அணுக்கரு மாற்று வினையின் போ 

( 0.01876 mu 
( mu = நிறை அலகு ) மறைகிறது . இதனை 931 - ஆல் பெருக்கினால் 
17.4 Mev கிடைக்கிறது . இவ்வினையின் போது இவ்வளவு ஆற்றல் 
வெளிப்படவேண்டும் . நடைமுறையில் வெளிப்படும் 17.2 Mev 
ஆற்றல் கிட்டத்தட்ட இதற்கு சமமாக இருப்பது கருதற்பாலது . 

ரேடியம் ( 1 - லிருந்து வெளிப்படும் a- துகள் நைட்ரஜனுடன் 
மோதி ஏற்படும் வினையை எடுத்துக் கொள்வோம் . அதனை 
கீழே காட்டியபடி குறிக்கலாம் . 
, He + + [ N14 + E , = 017 + HI + E , 

7.7 Mey 
E , ஹீலியத்தின் இயக்க ஆற்றல் E , 

00827 
வினை படு அணுக்கருக் 

விளை பொருள்களின் 
களின் நிறைகள் 
,He4 4.0026 mu 

2017 

16 9991 mu 
= 14.0031 mu 
0.0082 mu 

HI 

1-0078 mu 
மொத்தம் 18.0139 mu 

18-0069 mu 
இவ் வினையில் அணுநிறை இழப்பு 

18.0139 
18-0069 

007.0 mu 
அணு நிறை இழப்பு 1007 mu ஐ 931 ஆல் பெருக்க , 6.617 Mev 
கிடைக்கிறது . இவ் வினையில் வெளிப்படும் ஆற்றலின் அளவு இது 


- 
- 


931 


* 


N14 
E. 


மொத்தம் 


01 -க்கு 


. 

129 
அணுத்துகள்களின் 

சிதைவுறுதலும் 
தான் . இந்த ஆற்றல் ஆக்ஸிஜன் மற்றும் புரோட்டான்களால் 
பகிர்ந்து கொள்ளப்படுகிறது . இரண்டு துகள்களின் இயக்க 
ஆற்றல் அவற்றின் நிறைகளுக்கு எதிர் விகிதச் சமமாக இருக் 
கின் றன . இதன் படி 6517 Mev ஆற்றல் இரண்டு துகள்களால் 
பகிர்ந்து கொள்ளப்படுகிறது . 

0.367 Mev ஐ யும் , 
புரோட்டான் 6.15 Mev- களையும் எடுத்துக்கொள்கின் றன . 
ஆக்ஸிஜன் மற்றும் புரோட்டான் ஆகியவற்றின் மொத்த இயக்க 
ஆற்றலைத்தான் சமன்பாட்டில் E , குறிக்கிறது . 6 • 15 M.cy-ஆற்றல் 
கொண்ட புரோட்டானின் தொலைவு காற்றில் 49 செ.மீ. ஆகும் . 
சோதனை மூலம் அளக்கப்பட்ட தொலைவு 48 செ.மீ . அதன் ஆற்றல் 
6Mev- களாம் . கணக்கீட்டிலிருந்து பெறப்படும் மதிப்புக்கு இவை 
நெருங்கி வருகின்றன . 

தனிம அட்டவணையில் பொட்டாசியம் வரை இருக்கிற தனி 
மங்களை a- துகள் கொண்டு தாக்கும் போது புரோட்டான்களை 
விடுகின்றன . 

றன . ஆனால் கனமான தனிமங்களைத் தாக்கும் போது 
a - துகள்கள் சிதறிச் செல்கின்றன . -துகள் 7 - மின்னேற்றங் 

2Ze " 
கொண்ட அணு d தூரத்தில் இருக்கும் போது 

எதிர்த்துத் 

d 
தள்ளும் விசைக்கு ( repulsive force ) உள்ளாகிறது . அணு எண் 
அதிகரித்துக் கொண்டு போகும் போது இந்த விசையும் அதிகரிக் 
கிறது . எனவே தான் இலேசான தனிம அணுக்கருவை நெருங்கக் 
கூடிய அளவு ஆற்றலைக் கொண்ட ( -துகள் கனமான அணுக்கரு 
வால் எதிர்த்துத் தள்ளப்படுகிறது . கனமான தனிமத்தின் அணு 
மையக் கருவை நெருங்க - துகள் 20 - லிருந்து 30 Mev- ஆற்றலைப் 
கொண்ட வேறு துகள்களையும் எறித்துகள்களாகப் பயன்படுத் 
தும் சாத்தியக் கூறுகளை வெளியிட்டார் . ஒரு அலகு மின்னேற்ற 
மும் , நிறை ஒரு அலகும் கொண்டது புரோட்டான் . ஒரு குறிப் 
பிட்ட அளவு ஆற்றலைப் பெற்ற நிலையில் , a - துகளை விட புரோட் 
டான் அணுக்கருவை நெருங்க அதிக வாய்ப்பைப் பெற்றுள்ளது . 
அணுக்கரு மாற்று வினைகளில் இவை பயன்படுத்தப்படுவதை 
அடுத்த அத்தியாயத்தில் காண்க . 


வினாக்கள் 
1. a- துகள் கொண்டு நைட்ரஜனை தாக்கும் சோதனையை 
விவரிக்க . 

2. நியூட்ரான் கண்டுபிடிப்பை விளக்குக . 
3 . காக் கிராப்ட் - வால்ட்டன் சோதனையை விளக்கி எ ழுதுக . 
-9 


- 


130 


கதிரியக்கம் 


4. தனிய மாற்று வினைகளில் ஆற்றல் அழியாமையை எடுத் 
துக்காட்டுடன் விவரிக்க . 

கனமான தனிமங்களை - துகள்கள் கொண்டு தாக்கும் 
போது -துகள் சிதறுவது ஏன் ? 

6. வேதிவினைக்கும் , தனிம மாற்று வினைக்கும் உள்ள வேறு 
பாடுகள் யாவை ? 


13. துகள் முடுக்கிகள் 


தான் 


1 


எறி பொருள்களாக ( Projectile ) பயன் படுத்தப்படும் துகள் 
கள் போதுமான ஆற்றலைக் கொண்டிருந்தால் தான் அணுக்கரு 
வினை களை நிகழ்த்த முடியும் . மின்னேற்றத் துகள் கள் அணுக்கரு 
வின் எதிர்த்துத் தள்ளும் விசையை வெல்லக் கூடிய போதுமான 
ஆற்றலைக் கொண்டிருந்தால் 

அணுக்கருவை நெருங்க 
இயலும் . 

துகள் முடுக்கிகளைக் ( particle accelerators ) கொண்டு புது 
அணுத் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன , காஸ்மிக் கதிர் 
களின் ஆற்றலுக்கு இணையான ஆற்றலைக் கொண்ட துகள்களை 
துகள் முடுக்கிகளைக் கொண்டு உண்டாக்கலாம் . அம்மா திரி 
யான துகள்கள் வினை படும் விதத்தை சோதனைக் கூடத்தில் 
கட்டுப்பாட்டுக்குள் நிகழும்படி செய்யலாம் . காஸ்மிக் கதிர்கள் 
எப்படி ம்யுவான்களையும் , மெசான்களையும் உண்டாக்குகின்றன 
என் பதை சேர் தனைக் கூடத்தில் அறிந்துகொள்ள துகள் முடுக்கி 
கள் பெரிதும் துணை புரிகின்றன . 

கணக்கீட்டுப்படி , ஆன்ட்டி புரோட்டான்கள் , ஆன்ட்டி 
நியூடரான்கள் ஆகியவற்றை உண்டாக்க 5-6 பில்லியன் எலெக்ட் 
ரான் வோல்டுகள் ஆற்றல் கொண்ட புரோட்டான்கள் தேவை . 
இவ்வளவு ஆற்றல் கொண்ட புரோட்டான்களை துகள் முடுக்கிகளி 
லிருந்து தான் பெறமுடியும் . 

அணுக்கரு அமைப்பு , அணு ஆற்றல் பற்றியெல்லாம் விரி 
வாகத் தெரிந்து கொள்ளவும் துகள் முடுக்கிகள் பயன் படுத்தப் 
படுகின்றன . துகள்களை முடுக்கிவிட 

விரைவூக்கங் 
கொடுக்க பயன் படுத்தப்படும் சாதனங்கள் பல . அவற்றுள் ஒரு 
சில கீழே விவரிக்கப்பட்டுள்ளன . 
காக் க்ராப்ட் - வால்ட்டன் துகள் முடுக்கி 

ஈர்ப்புப் புலத்தில் ( graditional field ) , பொருள்களுக்கு 
விரைவூக்கங் கொடுப்பதைப் போன்று மின் புலத்தில் மின்னேற் 
கறத் துகள்களுக்கு விரைவூக்கங் கொடுக்கலாம் . எவ்வளவு உயரத் 
திலிருந்து ஒரு பொருள் கீழே விழுகிறது என்பதைப் பொறுத்து 
அப் பொருள் ஆற்றலைப் பெறுகிறது . அது போன்றே மின்னேற் 
றத் துகளும் மின் புலத்தில் அது விழும்போது , எவ்வளவு மின் 


அல்லது 


132 


கதிரியக்கம் 


துகளின் 


சமமான 


னழுத்த மாறுபாட்டிலிருந்து ( potential difference ) விழுகிறது . 
என்பதைப் பொறுத்து அத்துகள் முடுக்கப் படுகிறது . 

. 

ஒரு 
மின்னேற்றத் துகள் மின் புலத்தின் ஊடே வசல்லும்போது , 

மின்னேற்றம் மற்றும் மின்புலத்துக்கு காரணமான 
மின்னழுத்த வேறுபாடு ஆகிய இரண்டின் பெருக்குத் தொகைக்கு 

இயக்க ஆற்றலைப் பறுகிறது . எனவே எலெக்ட்ரான் 
களுக்கோ 

புரோட்டான்களுக்கோ பல நூறாயிரம் எலெக்ட்ரான் 
வோல்ட்டுகள் ஆற்றல் கொடுக்க வேண்டுமானால் 

இவ்வுளவு 
மின்னழுத்தங் கொண்ட மின்புலத்தை முதலில் உண்டாக்க 
வேண்டும் . பின்னர் இந்த மின்புலத்தில் 

நேர் மின்னேற்ற 
அயனிகளை உட் செலுத்த 

உட் செலுத்த வேண்டும் . அப்படி உட்செலுத்தப் 
பட்ட புரோட்டான்கள் எளிதாக , தன்னிச் சையாக ( freely ) மின் 
புலத்தில் விழுந்தால் தான் இயக்க ஆற்றலைப் பெறமுடியும் 


t : 


P 


G 


P. 


G2 


Ps 


G3 


p4 


64 


P5 


பம்புடன் 
இணைப்பு 


கண்டறியும் 
தீரை 


படம் 49 


a- துகள்கள் அல்லது புரோட்டான்கள் காற்றில் செல்கையில், 
காற்றிலிருக்கும் துகள்களோடு மோதல்கள் உற்று ஆற்றலை இழுக் 
கின்றன . மின்புலத்தில் காற்று இருந்தால் புரோட்டான்களுக்கு 
விரைவூக்கங் கொடுப்பது கடினம் . என வே புரோட்டான்களின் 
பாதையிலிருக்கிற மூலக் கூறுகள் நீக்கப்படல் வேண்டும் . அதா 
வது வெற்றிடத்தில் மின்புலத்தை உண்டாக்க வேண்டும் . நேர்த் 
திசை ( Direct ) மின்னழுத்தங் கொடுத்து மின்புலத்தை உண்டாக்க 
வேண்டும் . 


கின்றன . 


வாய்களுக்கிடையே 2,00,000 
துகள் முடுக்கிகள் 

133 
காக்க்ராப்ட் மற்றும் வால்ட்டன் ஆகியோர் மேலே விவரிக்கப் 
பட்ட விவரங்களை - அடிப்படையாகக் கொண்டு காக்கிராப்ட் 
வால்ட்டன் துகள் முடுக்கியை உருவாக்கினர் . 

இந்த சாதனத்தின் அமைப்பு மேலே முன் பக்கப் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . 

குழாயில் காற்றை நீக்கி , மின் வாய்களுக்கிடையே , 6,00,000 
லிருந்து 8,00,000 வோல்ட்டுகள் வரை மின்னழுத்தம் கொடுக்கப் 
படுகிறது . 

இரண்டு மின்வாய்களைப் பயன் படுத்து வதற்குப் 
பதிலாக 5 ஜோடிகள் ( pain ) மின் வாய்கள் பயன் படுத்தப் படு 

முதல் மின் வாய்க்கும் , இரண்டாம் மின் வாய்க்கும் இடையே 
200 கிலோ வோல்ட்டுகள் மின்னழுத்தங் கொடுக்கப்படுகிறது . 
அதே மின்ன முத்தம் 2-வது மின் வாய்க்கும் 3 - வது மின் வாய்க்கும் 
இடையேயும் , 3 -வது , நான்காவது இரண்டனுக்கிடையேயும் 
மற்றும் நான்காவது , ஐந்தாவது மின் வாய்களுக் கிடையேயும் 
கொடுக்கப் படுகிறது . இந்த எல்லா மின்புலங்களும் ஒரே திசை 
யைக் கொண்டவையாய் இருந்தால் , முதலாவது மற்றும் ஐந்தா 
வது மின்வாய்களுக்கிடையே 8,00,000 வோல்ட்டுகள் மின்னழுத்த 
வேறுபாடு நிலவுகிறது . 

விரைவூக்கங் கொடுக்கப்படும் அயனி ஒரு மின் புலத்திலி 
ருந்து இன்னொன்றுக்கு எளிதாகச் செல்லும் படியான அமைப்பு 
இருக்கவேண்டும் . இதற்காக மின் வாய்களின் நடுவே திறந்த 
( opening ) இருக்கவேண்டும் . கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 
P1 , P2 , P3 , p4 மற்றும் P ; ஆகியவை மின் வாய்களைக் குறிக் 

றன . ஒன்றுக்கொன்று அண்மையில் இருக்கும் இரண்டு மின் 
னழுத்தங் கொடுக்கப்படுகிறது . G , G , G , மற்றும் G + 
ஆகியவை குழாய்கள் . பிரத்தியேக 

முறையில் 
குழாயின் உள்ளே வெற்றிடம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . மின்னிறக்கச் 

சாதனத்தில் உண்டாக்கப்படும் 
புரோட்டான்கள் P1- மின் வாயிலுள்ள திறந்தவழியில் கீழே செல் 
கிறது . புரோட்டான்கள் மின் வாய்களின் வழியாகச் செல்லும் 
போது முதல் மின்வாய் , கடைசி , மின் வாய் இரண்டனுக்கும் 
டஇடையேயுள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கேற்ப எலெக்ட்ரான் 
வோல்ட்டுகளில் ஆற்றலைப் பெறுகின்றன . இவ்வாறு முடுக்கப் 
பெற்ற துகள்கள் சோதனைப் பொருளைக் கொண்ட இலக்சைத் 
( P ) தாக்குகின்றன , 


கின் றன . 


கண்ணாடி 


one 





E 


E2 


க 


8 


83 


B4 


தம் 


0 


1 . 


DS 


9 கியின் முதல் 
புள்ளியிட்ட கோடும் காட்டுகின்றன . 
134 

கதிரியக்கம் 
மாறாத மின்னழுத்தத்தை உண்டாக்க கீழே விவரிக்கப்பட்ட 
முறை கையாளப்படுகிறது . இங்கே படத்தில் பயன் படுத்தப் 
படும் சாதனத்தின் அமைப்பைக் காண்க . 

ci ci 

c s ca 

HH 

04 D5 
HH H 
C 

Cs 

படம் 50 
200 கிலோ வோல்ட்டுகள் கொடுக்கும் T- என்ற மின் மாற்றி 
( Transformer ) இருப்பதாகக் கொள்வோம் . 

K- என்ற திருத்தியைச் ( rectifiaer ) கொண்டு ( " , என்ற மின் 
தேக்கி ( condensers ) 200 கிலோவோல்ட்டுகளுக்கு மின்னேற்றப் 
படுகிறது . துனை மின்தேக்கிகளான C , 1, C ,, C1, ஆகியவை 
C.1-உடன் தொடர் இணைப்பில் வைக்கப்பட்டிருக்கினறன . இவை 
ஒவ்வொன்றுமே 200 kv-களுக்குகாக உருவாக்கப்பட்டவை . 
C.1 , C.1 , C , 1 , மற்றும் C1 , ஆகிய மின் தேக்கிகளை C.C , C , ஆகிய 
மின் தேக்கிகள் தொகுதியுடன் சுவிட்சு ( Switch ) யால் இணைக்க 
லாம் . சொடுக்கிக்கு இரண்டு நிலைகள் இருக்கின்றன .. 

முதல் நிலையில் B1- என்ற முற்று (vermind ) D.-உடன் இணைக் 
கப்படுகிறது . அதேபோல B. , D , - உடனும் B. , D , -உடனும் , 
B4, D.-உடனும் , B. , D.- உடனும் , இணைக்கப்படுகின்றன . இரண் 
டாம் நிலையில் B. , Do-உடனும்B , D ,- உடனும் , B. D-- உடனும் , 
உடனும் , B ,, D4 உடனும் ணைக்கப்படுகின்றன . 

நிலையில் இருக்கும் இணைப்பு நிலையை 
தடித்த கோட்டாலும் இரண்டாம் நிலையில் இணைப்பு நிலையை 


B. DS . 


ம்மாதிரியான அமைப்பால் E , மற்றும் E ,களுக்கு 800 கிலோ 
வோல்ட்டுகள் மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடிகிறது . 


துகள் முடுக்கிகள் 


135 


. 


மற்றும் இரண்டிரண்டு மின்வாய்களுக்கிடையே 200 வோல்ட்டு 
கள் என 

மின்னழுத்தங் கொடுக்கவும் ஏதுவாகிறது . 
வான் டெ கிராஃப் இயக்கி ( Van de graff generator ) 

ந்த அமைப்பு இரண்டு உண்மைகளை அடிப்படையாகக் 
கொண்டது . மின் கடத்தும் உள்ளீடில்லாத கோளம் (sphere ) 
மின்னழுத்தம் எப்படியிருந்தாலும் எவ்வளவு மின்னேற்றத்தை 
( Charges ) வேண்டுமானாலும் ஏற்கிறது . எனவே கோளத்திற்கு 
தொடர்ந்து மின்னேற்றங் கொடுத்து மின்னழுத்தத்தை பன் 
மடங்காக்கலாம் . பொருள்களின் கூர்முனைப் பகுதியில் மின்னி 
றக்கம் நிகழ்கிறது . 

இந்த சாதனத்தில் காகிதம் , பட்டு ரேயான் போன்ற மின் 
கடத்தாத பொருளாலான பட்டை ( Belt ) இருக்கிறது . இதன் 
அகலம் ஒரு அடி . இது இரண்டு கப்பிகள் மேல் வேகமாகச் சுற்றி 
வருகிறது . இதன் வேகம் மணிக்கு 60 மைல்கள் வரை இருக்கும் . 
B- ல் 5000 லிருந்து 20000 வோல்ட்டுகள் மின்னழுத்தம் கொடுக்கப் 
படுகிறது 

எதிர்மின் வாய் உருண்டையான பகுதியுடனும் , 
நேர்மின்வாய் சீப்பு போன்ற முனைகள் கொண்ட கடத்தியுடனும் 
இணைக்கப்படுகின்றன . இயங்கு பட்டை C- யைக் கடக்கும்போது 
சீப்பு முனைகளிலிருந்து நேர்மின்னேற்றங்கள் பட்டைக்குத் தாவு 

அங்கிருந்து பெரிய உலோகக் கோளத்திற்கு மின் 
னேற்றம் மாற்றப்படுகிறது . கரோனா தொப்பி ( Corona cap ) 
என்று சொல்லப்படுகின்ற இந்தக் கோளம் மின் கடத்தாப் 
பொருள்களால் தாங்கி வைக்கப்படுகிறது . E- என்ற பகுதியில் 
அமைக்கப்பட்டிருக்கும் , கோளத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் 
முனைத் தொகுதிகள் மின்னேற்றத்தை வாங்கி கோளத்திற்கு 
மாற்றுகின்றன . 

மேம்படுத்தப்பட்ட இக் கருவியில் முனைகளைக் கொண்ட 
கடத்திகள் ( F ) கோளத்துடன் 

இணைக்கப்பட்டிருக்கின்றன . 
இவை E- என்ற முனைத் தொகுதிகளின் உருண்டையாக்கப்பட்ட 
பகுதியின் நேர் எதிரே வைக்கப்பட்டிருக்கின்றன F- ல் மின்னி 
றக்கம் ( discharge ) 

நிகழ்ந்து 

எலெக்ட்ரான்கள் கீழ்நோக்கி 
படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் எடுத்துச் செல்லப்பட்டு 
C-பகுதியில் நீக்கப்படுகின்றன . 

இயக்கி செயல்படும் போது கரோனா தொப்பியின் மின் 
னழுத்தம் பெருகிக் கொண்டு போகிறது . ஒரு நிலையைக் கடந்த 
வுடன் மின்னேற்றக் கசிவு வேகமாக நிகழத் தொடங்குகிறது . 
இந்த அமைப்பு முழுவதையும் காற்றுப் புகாத எஃகு அறையில் 
அமைத்து மின் கசிவைத் தடுக்கலாம் . இந்த அமைப்பினுள் 
நைட்ரஜன் - கார்பன் டை யாக்ஸைடு * கலவையை சுமார் 15 


கின்றன . 


கிறது . 


+ 


மீண்டும் V- எலெக்ட்ரான் 
136 

கதிரியக்கம் 
மண்டல வளி அழுத்தத்தில் எடுத்துக் கொண்டு இயக்கி செயல் 
படுத்தப்படுகிறது . 

இந்த வகை இயக்கியின் அமைப்பு படத்தில் காட்டப் 
பட்டுள்ளது . கிடக்கையானப் பகுதியின் வலதோரம் கீழே 
வான் - டெ- கிராஃப் முடுக்கி இருக்கிறது . அதன் நேர்மின்னேற்ற 
முடிவு முனை ( terminal ) V + - ஆல் குறிக்கப்படுகிறது . இந்த 
அமைப்பின் இரண்டு கோடிகளும் நிலத் தொடர்புபடுத்தப்படு 
கின்றன . எனவே இவை பூஜ்யம் மின்னழுத்தத்தில் இருக்கின்றன . 
இந்த அமைப்பின் நடுவில் நெடுக விரைவூக்கக் குழாய் இருக் 
இடது கோடியிலிருந்து நடுப்பகுதி வரை மின்னழுத்தம் 

எலெக்ட்ரான்கள் பறிக் 
கப்படும் பகுதி 

விரைவூக்கி 
O-விலிருந்து + V வோல்ட்டுகளாக உயருகிறது . பின்னர் நடுப் 
பகுதியிலிருந்து வலது கோடி வரை 

வரை + V- லிருந்து 0 - வாகக் 
குறைகிறது . 
விரைவூக்கக் 

இடதோரத்தில் H- அயனிகளை 
உண்டாக்கும் அமைப்பு உள்ளது . FI- அயனிகள் முதலில் நடுப் 
பகுதி வரைச் செல்லுகையில் V- எலெக்ட்ரான் வோல்ட்டுகளுக்கு 
முடுக்கப்படுகின்றன , அடுத்து H- அயனிகள் பறித்தெடுத்து 
இழக்கச் செய்யும் பகுதியில் ( stripping canal ) செல்லும்போது 
அவை ஹைட்ரஜன் அயனிகளாக ( H + ) மாறுகின்றன . இவை 
நடுப்பகுதியிலிருந்து வலது கோடி வரைச் செல்லும்போது 

வோல்ட்டுகள் அதிக 

ஆற்றலை 
பெறுகின்றன . 


A 


T 


- 


- 


B 


படம் 51 


குழாயின் 


துகள் முடுக்கிகள் 


137 


வான் - டெ -கிராப்ஃ இயக்கியைக் கொண்டு விரைவூக்கங் 
கொடுக்கப்பட்ட புரோட்டான்களையும் எலெக்ட்ரான்களையும் 
பெறலாம் . இந்த சாதனத்தைக் கொண்டு 200 Mev அல்லது 30 
MCV ஆற்றல் கொண்ட புரோட்டான்களைப் பெறலாம் . 10 Mev 
அல்லது 20Mev ஆற்றல் கொண்ட எலெக்ட்ரான்களைப் பெறலாம் . 
நேர்கோட்டுப் போக்கு முடுக்கி ( Linear accelerator ) 
5 

இம்மாதிரியான முடுக்கியை முதன் முதலில் உருவாக்கிய 
வர்கள் லாரிட்சன் ( Luritsen ) மற்றும் ஸ்லோன் (Sloane ) ஆகி 
யோராவர் , மாறு திசை மின்னழுத்தங் கொண்டு துகள்களை 
முடுக்கவது எங்ஙனம் ? துகள்கள் நகரும் திசையும் மின்னோட் 
டத்தின் திசையும் ஒன்றாக இருக்கும்போது துகள்கள் முடுக்கப் 
படுகின்றன . மின் விசையின் திசை மாறும் அடுத்த கட்டத்தில் 
துகள்களின் இயக்கத்தை எதிர்க்கும் வண்ணம் மின்விசை செயல் 
படுகிறது . எனவே துகள்களின் 

வேகம் குறைக்கப்படுகிறது . 
எனவே முதலில் துகள்கள் முடுக்க பட்டு அதே கால அளவில் 
வேகக் குறைப்பும் செய்யப்பட்டால் முன்னோக்கிச் செல்லும் 
துகள்கள் எப்படி முடுக்கப்பட முடியும் ? 

மாறு திசை மின்னோட்டங் கொண்டு துகள்களை முடுக்க ஒரு 
வழி கண்டுபிடிக்கப்பட்டது . 

கீழே படத்தில் , நேர் போக்கில் துகள்களை மாறுதிசை மின் 
னோட்டங் கொண்டு முடுக்கும் அடிப்படைக் கருத்துகள் விளக்கப் 
படுகின் றன . 


A 


B 


E 


CI 


Cs 


64 


என்று 


படம் 52 
A , B , ஆகிய இரண்டு மின் வாய்களுக்கும் இடையே மாறு 
திசை மின் புலத்தை உண்டாக்குவதாக வைத்துக் கொள்வோம் . 
இந்த இரண்டு மின் வாய்களுக்கிடைய C ,, C ,, C ,, C4 
குறிக்கப்பட்ட பல குழாய்கள் வைக்கப்பட்டிருப்பதாகக் கொள் 
வோம் . இந்த குழாய்கள் மின் வாய்களாகச் செயல்படுகின்றன . 
இந்த குழாய்களின் உள்ளே மின் புலம் காணப்படுவதில்லை . 
இந்த குழாய்களுக்கிடையே மின்னழுத்தங் கொடுத்தால் மின் 


குழாய்கள் 


கின் றன . 


குழியினுள்ளே துக 
138 

கதிரியக்கம் 
புலம் குழாய்களுக்கு இடைப்பட்ட இடவெளியில் மட்டுமே நிலவு 
கிறது ? குழாய்களின் உள் பகுதியில் மின்புலமே இருப்பதில்லை ; 
எனவே இக்குழாயினுள் பயணஞ் செய்யும்போது துகள்கள் தம் 
மிச்சையாகவே பயணஞ் செய்கின்றன . 

A-யிலிருந்து B- யை நோக்கி செல்லும் துகள் குழாய்களுக்கு 
இடைப்பட்ட இடவெளியில் தான் மின்புலத்திற்கு உட்படுகின்றது . 
குழாயினுள் இருக்கும்போது தன்னிச்சையாகவே நகர்கிறது . 

குழாய்களின் நீளங்களை மாற்றி அமைத்து துகள் குழாய் 
களின் உள்ளே இருக்கும் கால அளவையும் , எனவே மின்புலத் 
திற்கு உட்படாதிருக்கும் கால அளவையும் மாற்றலாம் . படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது போல் மின் வாய்கள் A- யும் B- யும் மற்றும் 

CI , C ,, C , C , ஆகியவைகளும் இணைக்கப்பட்டிருக் 
ஆரம்பத்தில் B- யை விட A அதிக மின்னலத்தத்தில் இருப்ப 
தாக வைத்துக் கொள்வோம் . நேரமாறிலி - ( Time constant ) 
மின்னழுத்தம் கொடுக்கும் போது A- லிருந்து C-க்குச் செல்லும் 
நேர் மின்னேற்றத் துகள் மின் புலத்தால் முடுக்கப்படுகிறது . 
ஆனால் C.- லிருந்து C , - க்கு செல்லும்போது வேகம் குறைக்கப் 
படும் ; C - விலிருந்து C- க்கு போகும்போது முடுக்கப்படும் ; C , 
யிருந்து C- க்கு செல்கையில் வேகங் குறைக்கப்படும் . மின் வாய் 
களுக்கும் இடையே தகுந்த மாறுதிசை மின்னழுத்தங் கொடுப் 
பதன் மூலம் மேலே விவரித்த நிகழ்ச்சியையே மாற்றலாம் . 

A- லிருந்து B - க்கு மின்புலத்திசை இருக்கிற கட்டத்தில் 
நேர்மின்னேற்றத்துகள் மின் வாய் A- லிருந்து வெளிப்படுவதாகக் 
கொள்வோம் . ( A , B- யைவிட அதிக மின்னழுத்தத்தில் இருக் 
கிறது ) . மின் விசையால் துகள் A- லிருந்து B- யை நோக்கி 
முடுக்கப்பட்டு அதிகரித்த வேகத்துடன் செல்கிறது . C ) - ஐ 
அடையும் போது துகள் eVo- க்குச் சமமான ஆற்றலைப் பெற்றிருக் 
கும் ( e - துகளின் மின்னேற்றம் Vo - A க்கும் C -க்கும் இடையே 
யுள்ள அதிகபட்ச மின்னழுத்தம் ) C.- குழாயினுள் செல்லும்போது 
வேகத்துடன் செல்கிறது , C- குழாயினுள் துகள் இயங்கிக் 
கொண்டிருக்கும்போது மின்புலம் மாறுகிறது . A- க்கும் C-க்கும் 
இடையில் மின்புலம் பூஜ்யத்திற்கு குறைந்தபின் திசைமாறி 
A- யைவிட அதிக மின்னழுத்தத்தில் C. -இருக்கிறது . C. - க்கும் 
A- யுக்கும் இடையே மின்னழுத்த வேறுபாடு உச்ச வரம்பில் 
இருக்கும் கட்டத்தில் இயங்கும் துகள் குழா ( C1 ) யினுள்ளிருந்து 
வெளியில் வரும்படி C-குழாயின் நீளம் தேர்ந்தெடுக்கப்பட 


r 


துகள் முடுக்கிகள் 


139 


வேண்டும் . C.- ஐ அடுத்து C. -கு தாய் இருக்கிறது . C , - குழாய் 
A - வோடு இணைக்கப்பட்டிருக்கிறது . எனவே A மற்றும் C , ஆகிய 
வற்றின் மின்னழுத்தம் ஒன்றேயாம் . 

துகள் C , -க்கும் C.-க்கும் இடைப்பட்ட இடை வெளியை 
அடையும் போது மின்வாய் B- ன் மின்னழுத்தம் A- யைவிட 
அதிகம் . C.- லிருந்து C , வரை துகள் மேலும் முடுக்கப் படுகிறது . 
eVo- க்குச் சமமான அதிகப்படியான ஆற்றலை துகள் பெறுகிறது . 
அது மீண்டும் மின்புலத்திற்கு உட்படாமல் C , - குழாயினுள் 
பயணஞ் செய்கிறது . அத்துகள் இப்போது அதிகப்படியாக 2eVo 
ஆற்றலைக் கொண்டிருக்கிறது . 

குழாய் C , -வினுள்ளே துகள் இருக்கும் போது குழாய்களுக் 
கும் மின் வாய்களுக்கும் இடையேயுள்ள மின் புலம் மாறுகிறது , 
மின்னழுத்த மாறுபாட்டின் குறியீடு (sign ) மாறுகிறது . C , மற்றும் 
C , குழாய்களின் மின்னழுத்தம் மின் வாய்கள் மற்றும் C ஆகிய 
வைகளை விட அதிகம் . 

A- யுக்கும் B- க்கும் உள்ள மின்னழுத்த வேறுபாடு உச்ச 
கட்டத்தை அடையும் போது C , குழாயிலிருந்து துகள் வெளியில் 
வரும்படியாக அதன் நீளத்தை எற்றவாறு அமைக்க வேண்டும் . 
C , - வை அடுத்து C , இருக்கிறது . Cy , B- யைப் போன்ற மின்னழுத் 
தங் கொண்டிருக்கிறது . துகள் மீண்டும் C. - க்கும் C. க்கும் இடை 
யில் செல்சையில் வேகங்கூட்டப்படுகிறது , [ C , - மின் வாயை விட C , 
மின் வாயின் மின்னழுத்தம் அதிகம் ] இதே மாதிரி C.- லிருந்து 
C-க்கும் C-- லிருந்து B- க்கும் செல்கையில் அடுத்தடுத்து துகள் 
முடுக்கப்படுகிறது . B- யை நெருங்கும்போது துகளின் ஆற்றல் 
5eV0க்குச் சமம் . A- லிருந்து B- வரை துகள் ஐந்து முறைகள் 
முடுக்கப்படுகிறது . 

வ்வொரு குழாயையுங் கடக்க துகள் எடுத்துக்கொள்ளும் 
நேரம் சமமானது இந்த கால அளவு மின்னழுத்தம் மாறுபடும் 
கால அளவில் பாதியாகும் . எனவே துகளின் வேகம் அதிகரிக்க 
அதிகரிக்க குழாயின் நீளமும் ஒரு நியதிக்கு உட்பட்டு அதிகரிக்கப் 
படவேண்டும் . துகளின் ஆற்றலின் இருமடி மூலத்திற்கு (Square 
root ) ) நேர் விகிதச் சமமாக அதன் வேகம் இருக்கிறது மற்றும் 
ஒவ்வொரு கட்டத்திலும் ஆற்றல் ஒரே அளவாக அதிகரிக்கிறது . 

........ என்பன , 1 , 2 , .......3 , 4 -வது குழாய்களின் நீளங்கள் 
என்றால் ........ = 1:02 : N3 : // 4 என்ற நியதிப்படி குழாய் 
களின் நீளங்கள் அமைய வேண்டும் . 
மாதிரியான குழாய்களின் 

குழாய்களின் எண்ணிக்கை என்றால் 
A- லிருந்து B- வரை பயணஞ் செய்கையில் துகள் ஏற்கும் ஆற்றல் 
( n + 1 ) eVo ஆகும் , 


ܐ, 
ܢܐ 


. 


* 


n 


140 


கதிரியக்கம் 


இம் மாதிரி முறையில் 1,26,000 cV ஆற்றல் கொண்ட 
மெர்க்குரி அயனிகள் பெறப்பட்டன . மேம்படுத்தப்பட்ட நேர் 
போக்கு முடுக்கிகளைக் கொண்டு) 100 Mev புரோட்டான்கள் 
பெறப்படு கின்றன , 


சைக்லோட்ரான் ( Cyclotron ) 

1932 - ஆம் ஆண்டு லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் ( Livings 
ton )) ஆகியோர் சைக்லோ ரானை 

உருவாக்கினர் . சைக் 
லோட்ரானின் அமைப்பு கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 


DI 


காந்த 


311011 


F 


காந்தடி 


படம் 53 A 


படம் 53 B 


சைக்லோட்ரான் இரண்டு அரை வட்ட பெட்டிகளைக் 
கொண்டது . 

இவை 

D- யைப்போல உருவ அமைப்பைப் 
பெற்றிருப்பதால் D- கள் என்று அழைக்கப்படுகின்றன . படத்தில் 
இவை D , மற்றும் D , என்று குறிக்கப்பட்டுள்ளன . இவைகள் 
ஒரு மூடிய அறையினுள் வைக்கப்பட்டி ருக்கின்றன . இவ்வறையில் 
குறைந்த அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட வாயு இருக்கிறது . இந்த 
அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று ஆற்றல் மிக்க 
காந்தத் துருவங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ளது . D- களுக் 
கிடை வினாடிக்கு 10 லிருந்து 20 மில்லியன் சைக்கிள்களுடைய 
ரேடியோ அலைவு எண் மாறுதிசை மின்னழுத்தம் கொடுக்கப்படு 
கிறது . D- கள் மின் வாய்களைப்போல் செயல்படுகின்றன . S- என்ற 
இடத்திலிருந்து மின்சாரத்தால் சூடாக்கப்பட்ட கம்பியிழையிலி 
ருந்து எலெக்ட்ரான்கள் வெளிப்படுகின்றன . இவை அங்கே 
இருக்கிற ஹைட்ரஜன் ( டியூட்டீரியம் அல்லது ஹீலியம் வாயுவை 


துகள் முடுக்கிகள் 


141 


யும் எடுத்துக்கொள்ளலாம் ) வாயுவை அயனிகளாக்குகின்றன . 
S- என்ற புள்ளியிலிருந்து இந்த நேர் மின்னேற்றத் துகள்கள் 
உண்டாவதாகக் கொள்ளலாம் . 

ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் D , நேர்மின்வாயாகவும் D , எதிர் 
மின் வாயாகவும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் . S- லிருந்து 
வரும் நேர் மின்னே றிய அயனி D , -வை நோக்கி ஈர்க்கப்படும் 
மின்புலத்திற்கு செங்குத்துத் திசையில் காந்தப்புலம் இருப்பதால் 
அந்தத் துகள் D -வின் உள் ள வட்டப்பாதையில் செல்லும் ஒரு 
D-யின் உள்ளே இருக்கும் வரைக்கும் துகளின் வேகம் மாறாத 
தாகும் . D.-வில் அரைவட்ட பாதையை முடித்து D-களுக்கிடை 
யிலுள்ள இடைவெளியைச் சென்றடையும் போது துகள் , கொடுக் 
கப்படும் மின்னழுத்த விசைக்கு உட்படுகிறது . இந்த கட்டத்தில் 
மின்னழுத்தத்தின் குறியீடு ( Sign ) மாறினால் D.- எதிர் மின்வாயா 
கிறது ; D , - நேர்மின் வாயாகிறது ; D1 ஐ நோக்கி அயனி முடுக்கப் 
படுகிறது . அயனி வேகமாக செல்கிறது . அதன் பாதை அதிக 
ஆரம் ( radius ) உடையதாக இருக்கிறது . 
இப்படி மின்ன்ழுத்த திசை குறிப்பிட்ட கால 

இடை வெளி 
களுக்குப்பின் மாறி கொண்டே இருப்பதால் துகள் ( புரோட்டான் ) 
மேன் மேலும் வேகம் அடைந்து செல்கிறது . கடைசியாக W- வின் 
வழியாகச் செல்கின்றன , W- வைக் கடக்கும்போது எல்லா 
புரோட்டான் களும் P- என்ற தகட்டால் ஈர்க்கப்பட்டு பின்னர் 
நேரான பாதையில் செல்கின்றன . இம்மாதிரியாக புரோட்டான் 
கற்றை பெறப்படுகிறது . எந்தப் பொருளை புரோட்டான்களின் 
தாக்குதலுக்கு உள்ளாக்கப் படவேண்டுமோ அது இந்தக் கற்றை 
யின் பாதையில் வைக்கப்பட்டு ஆராயப்படுகிறது . 

துகள்களின் வேகங்கள் வெவ்வேறாக இருப்பினும் ஒரு துகள் 
D- களுள் ஒரு சுற்று சுற்றி வர ஆகும் நேரம் மாறாததாகிறது . 
இந்த அடிப்படையில் தான் சைக்லோட்ரான் செயல்படுகிறது . 
அயனியின் இயல்பைப் பொறுத்தும் காந்தப் புலத்தின் ஆற்றலைப் 
பொறுத்தும் ஒவ்வொரு முறையும் துகள்கள் D-களுக்கிடைய 
வரும்போது அவைகள் முடுக்கப்படும்படி மாறுதிசை மின்னோட் 
டத்தின் அதிர்வெண் 

சரியானதாக தேர்ந்தெடுக்கப்படல் 
வேண்டும் . 

இரண்டு D- களுக்குமிடையே கொடுக்கப்படும் மாறு திசை 
மின்னோட்ட 

அழுத்தம் 200,000 வோல்ட்டுகள் என்றால் ஒவ் 
வொரு அரைத் திருப்பத்திலும் துகள் 200,000 வோல்ட்களுக்கு 
சமமான ஆற்றலைப் பெறுகிறது . ஒரு புரோட்டான் W- என்ற 
இடத்திலிருந்து வெளிப்படு முன்னர் 25 சுற்றுகளைப் பூர்த்தி செய் 


142 


கதிரியக்கம் 


- 


திருந்தால் 2582 = 50 கட்டங்களில் அதன் விசை அதிகரிக்கப் 
படுகிறது . எனவே W- என்ற இடத்திலிருந்து வெளிப்படும் முன் 
200,000x 25X 2 10,000,000 வோல்ட்டுகளுக்கு சமமான வேகத் 
துடன் வெளிப்படும் . - பகுதி மின்னழுத்தத்தில் ஆரம்பித்து 
படிப்படியாக முடுக்கி முடிவில் 10 Mev ஆற்றலைக் கொண்ட 
புரோட்டான் கற்றையைப் பெறமுடிகிறது . 


அறையினுள் ஹைட்ரஜனுக்குப்பதில் டியூட்டீரியத்தை 
எடுத்துக் கொண்டு காந்தப் புலத்தின் ஆற்றலை இரு மடங்கு 
களாக்கி அதி ஆற்றல் டியூட்டிரான்களைப் பெறலாம் . 

அவை 0 
Mev- ஆற்றலைக் கொண்டிருக்கின்றன . இம்மாதிரியே 40 Mev 
ஆற்றல் - துகள்களைப் பெறலாம் . 


சைக்லோட்ரான்களை 60 அங்குல 37 - அங்குல, சைக்லோட் 
ரான்கள் என்று சொல்லுகிறோம் . 60 அங்குலம் அல்லது 37 
அங்குலம் என்பது காந்தத் துருவத்தின் விட்டத்தைக் குறிப்ப 


தாகும் . 


பீட்டாட்ரான் ( Betatron ) : பீட்டாட்ரானைக் கொண்டு மிகை 
ஆற்றல் எலெக்ட்ரான்களையும் , மிக ஊடுருவும் தன்மை வாய்ந்த 
X- கதிர்களையும் பெறலாம் . 


பீட்டாட்ரான்கள் மின் மாற்றியின் ( Transformer ) அடிப்படை 
யில் செயல்படுகிறது . முதன்மைச் சுருளில் ( primary coil ) பாயும் 
மாறுதிசை மின்னோட்டம் துணைச் சிருளில் ( secondary coil ) அதிக 
மான அல்லது குறைவான மின்னழுத்தங்கொண்ட மின்சாரத்தைக் 
கொடுக்கிறது . ஆரம்பத்தில் முதல் நிலை மாறுதிசை மின்னோட்டம் 
கால வரையில் மாற்றம் உறு ( Time variable ) காந்தப் புலத்தை 
உண்டாக்குகிறது . இதன் காரணமாக இரண்டாம் நிலைச் சுருளில் 
அலைவு கொண்ட மின்சாரம் அதாவது அலைவு கொண்ட ( oscillat 
ory ) எலெக்ட்ரான்கள் உண்டாகின் றன . 


கண்ணாடி 


பீட்டாட்ரானில் ( secondary coil ) இரண்டாம் நிலைச்சுற்றாக , 
வளையவடிவங் 

கொண்ட , வெற்றிடமாக்கப்பட்ட 
அல்லது பிங்கான் குழாய் இருக்கிறது . இதனை 

அதனுடைய 
தோற்றங் காரணமாக டவ்நட் ( Doughnut ) என் கிறோம் . பிரத்தி 
யேக அமைபைக் கொண்ட காந்தத் துருவங்களுக்கிடையில் இது 
வைக்கப்பட்டிருக்கிறது . மாறுதிசை மின் துடிப்பைக் கம்பிச்சுருள் 
களில் செலுத்தி இந்த காந்தங்களுக்கு ஆற்றல் கொடுக்கப்படு 
கிறது . ஆற்றல் மிக்க காந்தப்புலம் டஃப்நட்டின் நடுவில் உண்டாக் 
கப்படுகிறது . 


--- 


- 


1 


-- 


துகள் முடுக்கிகள் 


143 


சூடாக்கப்பட்ட கம்பி இழையிலிருந்து எலெக்ட்ரான்கள் 
உண்டாக்கப்படுகின்றன . அவை மின்புலத்தில் விரைவூக்கங் 
கொடுக்கப்படுகின்றன , 

காந்தத்திற்கு ஆற்றல் நல்கும் மாறு திசை மின்னோட்டத்தின் 
ஒரு சுற்றை எடுத்துக் கொண்டால் , நேரம் ஆக ஆக காந்தப் 
புலத்தின் ஆற்றல் மாறுவதைக் கீழே காட்டியவாறு குறிக்கலாம் . 


- 


3 


காலம் 


- 


படம் 54 


புள்ளி O - விலிருந்து காந்தப்புல ஆற்றல் அதிகரிக்கும் போது 
டஃப்நட்டில் எலெக்ட்ரான்களை உள்ளே விடவேண்டும் . இயங்கிக் 
கொண்டிருக்கும் 

எலெக்ட்ரான்களின் ஆற்றல் அதிகரிக்கத் 
தொடங்கும்போது காந்தப் புலத்தின் ஆற்றல் மாறிக்கொண்டே 
போவதால் , அதிகரிக்கும் காந்தப்புலம் மாறாத ஆரங்கொண்ட 
வட்டப் பாதையில் எலெக்ட்ரான்கள் செல்ல காரணமாய் இருக் 
கிறது . P- என்ற புள்ளியால் குறிக்கப்பட்ட அளவை காந்தப்புலம் 
எட்டியவுடன் அதன் பின்னர் அதிகரிப்பதில்லை . பின்னர் குறைந்து 
கொண்டே போகிறது . 

இந்தக் கட்டத்தில் துணைச் சுருளில் மின்பாய்ச்சி திடீரென 
காந்தப்புலம் மாற்றப்படுகிறது . இதன் விளைவாக அதி ஆற்றல் 
எலெக்ட்ரான்கள் அவற்றின் பாதையிலிருந்து தள்ளப்பட்டு 
இலக்கின் மீது படும்படி செய்யப்படுகின்றன . அங்கிருந்து X 
கதிர்கள் டண்டாக்கப்படுகின்றன . 

இந்த பா தனத்தைக் கொண்டு 100 Mev ஆற்றல் எலெக்ட் 
ரான்களை பெறலாம் . பல அடிகள் கனமுள்ள இரும்பைப் கூட 
ஊடுருவக் கூடிய X- கதிர்களைப் பெறலாம் . 300 Mev-ஆற்றல் 
எலெக்ட்ான்களை கொடுக்கக் கூடிய பீட்டா ட்ரான்கள் கூட 
உருவங்கப்பட்டுள்ளன . 

சிங்ரோ - சைக்லோட்ரானைக் கொண்டு 300 Mev- ஆற்றலைக் 
கொண்டு டியூட்ரான்களைப் பெறலாம் , சிங்ரோ ட்ரான்களை 


கதிரியக்கம் 


Synchrotron ) 300 Mev- எலெக்ட்ரான்களையும் 300 Mév- ஆற்றல் 
கொண்ட X- கதிர்களையும் பெறலாம் . 


2 . 


வினாக்கள் 
1. துகள் முடுக்கிகளின் முக்கியத்துவங்களை எழுதுக . 

காக் -க்ராப்ட் - வால்ட்டன் துகள் முடுக்கியை விவரித்து 
எழுதுக . 

3 . வான் டெ கிராஃப் இயக்கியைக் கொண்டு துகள்களை 
முடுக்குவது எவ்வாறு ? 
4. நேர்போக்கு முடுக்கியைப்பற்றி சிறு குறிப்பு வரைக . 

சைக்லோட்ரானைக் கொண்டு மிகை ஆற்றல் a- துகள்களை 
எவ்வாறு பெறுவது ? 

6 . சைக்லோட்ரான் எந்த அடிப்படையில் செயல் படுகிறது ? 

7. பீட்டாட்ரானைக் கொண்டு எவ்வாறு அதி ஆற்றல் X 
கதிர்களை உண்டாக்குவது ? 


. 


14. செயற்கை முறையில் தனிம மாற்றம் 


துகள் , 


சமமான 


ஆகிய 


செயற்கை முறையில் ஒரு தனிமம் இன்னொரு தனிமமாக 
மாற்றப்படுவது பற்றி முன்னரே பார்த்தோம் . இந்த அத்தியாத் 
தில் தனிம மாற்று வினைகள் வகைப்படுத்திக் காட்டப்பட்டுள்ளன . 
50Mev- க்குக் 

குறைவாக ஆற்றல் கொண்ட துகள்களைக் 
கொண்டு அணுக்கருக்களைத் தாக்கும்போது , அத் துகள்கள் 
அணுக்கருவுடன் இணைந்து கூட்டு அணுக்கரு ( Compound 
Nucleus ) இடைநிலையாக வருகிறது . அந்தக் கூட்டணுக் கருதான் 
பின்னர்ச் சிதைவுறுகிறது . 
அணுக்கருவுடன் இணைவதற்குமுன் 

எதிர்த்துத் 
தள்ளும் விசையைக் கடந்து அதனை நெருங்கவேண்டும் . 
அளவு ஆற்றலைக் கொண்ட a- துகள் , புரோட்டான் 
இரண்டில் அணுக்கருவை நெருங்கப் புரோட்டான் தான் அதிக 
வாய்ப்பைக் கொண்டுள்ளது . கணிசமான அளவு ஆற்றலைக் 
கொண்டிருந்தால் மட்டுமே a- துகள் அணுக்கரு மாற்றத்தை 
உண்டாக்கக்கூடும் . டாயிட்ரான்களைப் ( Deutrons ) பயன் 
படுத்தியும் நல்ல விளைவுகளை உண்டாக்கலாம் . காரணம் இவை 
புரோட்டான்களுக்கும் a- துகள்களுக்கும் இடைப்பட்ட நிறையைக் 
கொண்டிருப்பதும் மற்றும் ஓர் அலகு அணுக்கரு மின்னேற்றங் 
மாகாண்டிருப்பதுந்தான் . 

a-துகள் அணுக்கருவுடன் இணைவுறும்போது உண்டாகும் 
கூட்டணுக் கருவிலுள்ள நியூக்ளியான்கள் அதிவேகமாக , அதிகப் 
படியான ஆற்றலைப் பகிர்ந்து கொள்கின்றன . இம் 

மாதிரி 
பகிர்ந்து கொள்ளல் தொடர்ந்து நிகழ்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு 
குறிப்பிட்ட நியூக்ளியான் , போதுமான அளவு ஆற்றலைப் பெற்ற 
நிலையில் வெளிப்படுகிறது . கூட்டு அணுக்கருவின் ஆயுள் காலம் 
10-14 வினாடிக்கும் குறைவே . 

( அ ) புரோட்டான் ஏற்படுத்தும் தனிம மாற்று வினைகள் : 
இவ் வினைகளிலெல்லாம் எறிபொருள் ( Projectile ) 5.0Mev- க்குக் 
குறைவான ஆற்றலைப் பெற்றிருக்கிறது . இடைநிலைப் பொருளாகக் 
கூட்டு அணுக்கரு உண்டாகிறது . புரோட்டானை எறிபொருளாகக் 
கொண்டு தாக்கும்போது பல இலேசான தனிமங்கள் காமாக் 

க-10 


லேசான தனிமங்கம் 
146 

கதிரியக்கம் 
கதிரை வெளிவிடுகின்றன , இம் மாதிரி வினைகளை ( p , 7 ) வகை 
என்கிறோம் . இவ் வினைக்கு எடுத்துக்காட்டு 

19A127 + H1 > | Si28 + 7 
என்ற வினையாகும் . இவ்வினையை A12 " ( p , 7 ) Si28 என்றும் எழுதுவ 
துண்டு . விளை பொருள் தனிமம் இலக்குத்( Target )தனிமத்தைவிட 
ஓர் அலகு அதிக நிறையையும் ஓர் அலகு அதிக அணு எண்ணை 
யும் கொண்டிருப்பதைக் காணலாம் . இம்மாதிரியான வேறு 
வினைகள் 

Li " ( p , 1) Be 
N14 ( p , 7 ) 015 
F1 " ( p , 7 ) Ne 

Cr5 ° ( p , 7 ) Mn1 
லித்தியத்தைப் புரோட்டான் கொண்டு தாக்கும்போது உண் 
டாகும் காமாக் கதிர்கள் அதிக ஆற்றலைக் ( 17Mcv ) கொண்டிருக் 
கின்றன . இந்தக் காமாக் கதிர்கள் சோதனைகளுக்காகப் பயன் 
படுத்தப்படுகின்றன . 

புரோட்டான்கள் போதுமான அளவு ஆற்றலைப் பெற்றிருந் 
தால் ( p , m ) வகை வினை - நிகழும் . பொதுவாக இலேசான 
தனிமங்களே இவ் வினைக்கு உட்படுகின்றன . கீழே கொடுக்கப்பட் 
டுள்ள வினை இவ்வகையானது . 

| Na23 + H1 — 1 , Mg 3 + onl 
இம்மாதிரி வினையில் வரும் அணுக்கரு ஓர் அலகு அதிக 
அணு எண்ணைப் பெற்றிருக்கிறது . 

எறிபொருளான புரோட்டான் 20 Mev- க்கு அதிகமாக ஆற் 
றலைப் பெற்றிருந்தால் உண்டாகும் கூட்டணுக்கரு மிகக் கிளர் 
வுற்ற நிலையைப் பெறுகிறது . அப்போது இரண்டு அல்லது அதற் 
கும் அதிகமாக நியூட்ரான்கள் 

வெளிவிடப்படுகின்றன . 
மாதிரியான வினைகளுக்கு எடுத்துக் காட்டுகள் , 

Cu®30p , 2x ) Zn82 மற்றும் 

Srss ( p , 3n ) Y86 ஆகியவையாம் . 
எறி பொருள் 50 Mev- க்கு அதிகமான ஆற்றலைப் பெற்றிருந் 
தால் மூன்றுக்கும் அதிகமான நியூட்ரான்கள் கூட வெளிப்படலாம் . 

+ ( p , a ) மற்றும் ( p , d ) வகை அணுக்கரு மாற்றல் வினை கள் , 
சாத்தியமாக மிகை ஆற்றல் கொண்ட புரோட்டான்களைப் பயன் 
இம்மாதிரி வினைகளுக்கு உட்படுகின்றன . அம்மாதிரியான வினை 
களுள் சில பின் கொடுக்கப்பட்டுள்ளன 


வுடன் இணைந்து அதைத் தொடர்ந்து புரோட்டான் தள்ளப்படு 
செயற்கை முறையில் தனிம மாற்றம் 

147 
, N1 + + H – C11 + , He + 
3Li + THI > , He + + , He+ 

Be : + H1 — 4Bes + TH ? 
( ஆ ) டாயிட்ரான்கள் உண்டாக்கும் தனிம மாற்றங்கள் : 
டாயிட்ரானை நியூட்ரானாகவும் புரோட்டானாகவும் சிதைவுறச் 
செய்ய 2 Mev-களே போதும் . இக் காரணத்தாலேயே இவை 
சிறந்த எறிபொருள்களாகச் செயல்படுகின்றன . சைக்லோட்ரான் 
கொண்டு முடுக்கப்பட்ட டாயிட்ரான்களைப் பயன்படுத்தி ( d , p ) 
வினைகளை நிகழ்த்தலாம் . டாயிட்ரான் ஆற்றல் அதிகரிக்க அதி 
கரிக்க அதன் செயல் திறனும் அதிகரிக்கிறது . காரணம் , நியூட் 
ரானும் புரோட்டானும் டாயிட்ரானில் கட்டிறுக்க மில்லாதது 
போல் செயல்படுவது தான் . ஓர் அணுக்கருவை டாயிட்ரான் 
நெருங்கும்போது எதிர்த்துத் தள்ளும் விசை 

காரணமாக , 
புரோட்டான் தள்ளப்படுகிறது . ஆனால் , நியூட்ரான் எந்த விதத் 
திலும் பாதிக்கப்படுவதில்லை . டாயிட்ரான் 2 Mev- க்கு அதிக 
மான ஆற்றலைக் கொண்டிருந்தால் புரோட்டான் பகுதி பிரிந்து 
தள்ளப்படுகிறது . நியூட்ரான் இலக்கு ( Target ) அணுக்கருவுடன் 
இணைகிறது . 

( d , p ) வகை அணுக்கரு வினைகள் சாதாரணமாக நிகழக் 
கூடியவை . டாயிட்ரான் குறைவான ஆற்றலைக் கொண்டிருந் 
தால் மேலே விவரித்தபடி வினை நிகழ்கிறது . டாயிட்ரான் அதிக 
ஆற்றலைக் கொண்டிருந்தால் முதலில் அது இலக்கு அணுக்கரு 


48 


கிறது . அணு எண் சிறியதாகவோ பெரியதாகவோ , அல்லது 
இடைப்பட்டதாகவோ கொண்ட எல்லாத் தனிமங்களுமே இம் 
மாதிரியான வினைக்கு உட்படுகின்றன . வரு பொருளான தனிமம் 
இலக்குத் தனிமத்தின் ஐசோடோப்பாக இருக்கக் காண்கிறோம் . 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைகளில் டாயிட் ரானை .D என்று 
குறிக்கிறோம் . 

Li + D > , Li8 + H1 
+ 9Cd114 + 4D2 > Cd115 + ( H 

S.Bi209 + _D > 83B1210 + TH1 

ஐசோடோப்பைத்தான் ரேடியம் -E என்று சொல் 
கிறோம் . 

திண் மச் சேர்ம வடிவில் இருக்கும் டாயிட்ரானை , முடுக்கப் 
பட்ட டாயிட்ரானைக் கொண்டு தாக்கும்போது , புரோட்டான் 
விடப்படுகிறது . ஹைட்ரஜனின் இன்னொரு ஐசோடோப்பான 
ட்ரைட்டியம் உண்டாகிறது . 

ID + ID – 1T3 + H ! 


Bi210 


1 


கிறோம் . | 
148 

கதிரியக்கம் 
ட்ரைட்டியம் நிலைத்த தன்மையற்றது ; கதிரியக்கம் கொண் 
டது ; இயற்கையில் நுண்ணளவிலேயே காணப்படுகிறது . 

சிறிய அணு எடை கொண்ட தனிமங்களை இலக்காகக் கொண் 
டால் ( d , n )வகை வினைகள் நிகழ்கின்றன . டாயிட்ரான் அணுக் 
கருவில் பாய்ந்தபின் நியூட்ரான் வெளித் தள்ளப்படுகிறது . 
டாயிட்ரான் - டாயிட்ரான் வினையின் போது ( d , n ) வகை 

( வினை 
யும் நிகழலாம் . 

D ? + D ? > He + onl 
இவ் வினையில் விளைபொருள் ஹீலியத்தின் ஐசோடோப் . 

முடுக்கப்பட்ட டாயிட்ரான் , ட்ரைட்டியத்துடன் வினையுறும் 
போது நிகழ்வதும் ( d.n ) வகை வினை தான் . 

1D ? + 1T3 > , He ++ onl 
14Mey ஆற்றல் கொண்ட நியூட்ரான் வெளிப்படுவதே 
இவ் வினை யின சிறப்பு . 

மிதமான ஆற்றல் கொண்ட டாயிட்ரான்களின் வேறு சில 
( d , n ) வினைகளாவன : 

Li + D2 * 4Be + . nl 
5.Te130 + 1D > 531331 + 

8 Bi209 + ID – 84Po210 + nl 
கடைசி வினையில் உண்டாகும் தனிமம் இயற்கையில் காணப் 
படும் பொலோனியமே . இதனை ரேடியம் -F என்று குறிப்பிடு 


| 


on 


ஓரளவு அதிக ஆற்றல் கொண்ட டாயிட்ரான்களுக்கும் , குறை 
வான அணு எடை கொண்ட தனிமங்களுக்கு மிடையே நிகழ்வது 
( d , a ) வகை வினைகளாம் . இவ்வகை வினைகளைக் கீழே காண்க : 

2.Cd4 ° + ID2 + 1 , K38 + , He4 
1 , Mg + + D > | Na22 + , He + 

28Ni6° + D > 2.Coss + , He + 
(( d , t ) வகை வினைகள் எளிதாக நடைபெறுவதில்லை . இவ் 
வகை வினைக்கு எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

Li" + _D ? > Lis + T3 
எறிபொருளான டாயிட்ரான்களின் ஆற்றல் 20 Mev- க்கு 
அதிகமாக இருந்தால் இரண்டு அல்லது அதற்கு மேலும் துகள் 
கள் வெளியேற்றப்படுகின்றன அப்போது ( d , 2n ) , ( d , sn ) , 
( d , 2p ) மற்றும் ( d , pa ) வகை வினைகள் நிகழ்கின்றன . 


- 


பன்று தள்ளப் 
செயற்கை முறையில் தனிம மாற்றம் 

149 
( இ ) நிறை -3 கொண்ட துகள்கள் உண்டாக்கும் வினைகள் : 
சில அணுக்கரு வினைகளில் ட்ரைட்டியம் மற்றும் ஹீலியத்தின் 
ஐசோடோப் He ஆகியவையும் எறிபொருளாகப் பயன் படுத்தப் 
படுகின்றன . ( t , p ) வகைக்கு எடுத்துக்காட்டு 

27 Co39 + T3 + 2 , Co61 + , H என்ற வினையாம் . 
மிதமான ஆற்றல் கொண்ட ட்ரைட்டான்களை எறிபொருளாக் 
கும்போது இலக்கு அணுக்கரு ட்ரைட்டானிலிருக்கும் புரோட் 
டான்களை எதிர்த்துத் தள்ளுகிறது . அப்போது நியூட்ரான்கள் 
அணுக்கருவுடன் இணைகின்றன . இதைத்தான் ஓப்பன் ஹீமர் - 
ஃபிலிப்ஸ் ( Oppen heimer - Philips mechanism )) கொள்கை 
( வினைவழி ) என்கிறோம் . இந்த அடிப்படையில் நிகழும் இன்னும் 
சில வினைகள் வருமாறு : 
( t , d ) வகை 

Li6 + 1T3 > , Lil + D2 
இங்கு ட்ரைட்டானின் ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் இலக்கு 
படும் புரோட்டானுடன் டாயிட்ரானாக வெளிப்படுகிறது , 

29Cue3 + 1T3 * 29Cu ° 4 + ID2 என்ற வினையும் ( t , d ) 
வகையைச் சேர்ந்ததே . 

He - அயனிகளை எறிபொருள் துகளாகப் பயன்படுத்தி 
இலக்குத் தனிமங்களைத் தாக்கி அணுக்கரு மாற்றங்களை நிகழ்த்த 
லாம் . இம்மாதிரியான வினைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

( He , p ) வகை . 
1D + , He + , He4 + H1 

He + , He > Li + H ! 
( ஈ ) a-துகள்கள் உண்டாக்கும் அணுக்கரு வினைகள் : ருதர் 
ஃபோர்டு , முதன் முதலில் கதிரியக்கப் பொருள்களிலிருந்து 
வரும் a- துகள்களைக் கொண்டு நைட்ரஜனைத் தாக்கித் தனிம 
மாற்றம் உண்டாக்கியதைப்பற்றி முன்னரே பார்த்தோம் . இந்த 
வினை ( a , p ) வகை வினையாம் . இவ் வினையைக் குறிக்கும் சமன் 
பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

N14 + He + 017 + H1 
நியூட்ரான் கண்டுபிடிப்பில் , சாட்விக் நிகழ்த்தியதும் ஒரு 
( a , n ) வினையேயாம் . அதனை 

4Be + , He > sC1 ? + ou 
எழுதுகிறோம் . சோதனைச் சாலையில் நியூட்ரான்களைப் 
பெறுவதற்கு இந்த வினை உதவுகிறது . a- துகளின் அணுக்கரு +2 


என்று 


150 


கதிரியக்கம் 


94 


மின்னேற்றங் கொண்டிருப்பதால் இலக்கு அணுக்கருவை 
நெருங்குவது எளிதல்ல . எனவே , அணுக்கரு வினைக்குப் பயன் 
படுத்தப்படும் a- துகள்கள் அதிக ஆற்றலைக் கொண்டிருத்தல் 
வேண்டும் . இயற்கையான கதிரியக்கத் தனிமங்களிலிருந்து 
வரும் d- துகள்கள் பொதுவாக ( a , p ) , ( a , n ) வகை வினைகளையே 
கொடுக்கின்றன . இவ்வகை வினை களுக்கு இன்னும் சில எடுத்துக் 
காட்டுகள் வருமாறு : 

F19 + , He + + HoNe22 + H 

8C 2 + , He4 – 8016 + n " 
ஆற்றல் மிக்க a- துகள்களைக் கொண்டு யுரேனியம் போன்ற 
கனமான - தனிமங்களைத் தாக்கும்போது ( a , n ) 

வினையே 
நிகழ்கிறது . 

92U238 + , He + + 94Pu241 + .nl 
Pu239 + 

+ , He + > 98Cm242 + 
( உ ) காமாக்கதிர் தூண்டும் அணுக்கரு வினைகள் : தோரியம் 
C- லிருந்து வரும் காமாக் கதிர் 2.62 Mev ஆற்றல் கொண்டது . 
இதனைப் பயன்படுத்தி டாயிட்ரியம் அணுக்கரு புரோட்டானாகவும் 
நியூட்ரானாகவும் சிதைக்கப்பட்டது . 

ID +1 + , HI.F.nl 
டாயிட்ரியத்தின் பிணைப்பாற்றல் 2 Mev- க்குச் சற்று அதிகம் . 
எனவேதான் , இந்த 7 - கதிர் டாயிட்ரியத்தைச் சிதைக்கும் 
ஆற்றலைக் கொண்டிருக்கிறது . இதே 7 - கதிர் பெரிலியத்திலும் 
இதே மாதிரியான விளைவை உண்டுபண்ணுகிறது . 
Be + 7 + Bes + on 


ஆற்றல் மிக்க கதிர் வீச்சால் நிகழும் இம்மாதிரியான வினை 
களை ஒளிச் சிதைவு ( Photo - disintegration ) அல்லது ஒளி அணுக் 
கரு வினைகள் ( Photo - nuclear reaction ) என்கிறோம் . 

8Mev- க்கு அதிகமான ஆற்றலைக் கொண்ட 7 - கதிரைக் 
கொண்டு பொதுவாக எல்லாத் தனிமங்களிலிருந்தும் நியூட்ரானை 
வெளித்தள்ள முடியும் . 17Mev- ஆற்றல் கொண்ட -கதிர் ( 7 , n ) 
வகை வினையைக் கொடுக்கிறது . --கதிரின் ஆற்றல் நியூட்ரானை 
வெளியேற்றப் போதுமானதாக இல்லாவிட்டால் அணுக்கரு 
கிளர்வுற்ற நிலையை எய்துகிறது . பின்னர் அதிகப்படியான 
ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது . X- கதிர் கொண்டும் 
( x.n ) , ( y , p ) வகை வினைகளை நிகழ்த்தலாம் . 

((ஊ ) நியூட்ரான் , தூண்டும் அணுக்கரு வினைகள் : நியூட்ரான் 
மின்னேற்றம் அற்றது . எனவே , அது அணுக்கருவை நெருங்கும் 


151 


செயற்கை முறையில் தனிம மாற்றம் 


போது 


எதிர்த்துத் தள்ளப்படுவதில்லை . நியூட்ரான் அணுக் 
கருவை நெருங்கும்போது கவர்ச்சி விசை செயல்படத் தொடங்கி 
அது அணுக்கருவால் பிடிக்கப்படுகிறது . சில இலேசான தனிமங் 
களைத் தவிர மற்றெல்லாத் தனிமங்களுமே ஒரு நியூட்ரானை ஏற்கும் 
போது அவற்றின் அணுக்கள் அதிகப்படியாக 8 Mev ஆற்றலைக் 
கொண்டிருக்கின்றன . எனவே , அவை கிளர்வுற்ற நிலையில் இருக் 
கின்றன . எனவே மின்னேற்றங்கொண்ட துகள்களையோ அல்லது 
7 - கதிர்களையோ விட்டு அவை நிலைத்த தன்மை பெறுகின்றன . 
ஹைட்ரஜனை 

நியூட்ரான் கொண்டு தாக்கும்போது ( n , 7 ) 
வினை நிகழ்கிறது . 

H1 + 1 > ID + 7 
மெதுவாக இயங்கும் நியூட்ரான்கள் நீர் அல்லது பாரஃபின் 
ழிச் செல்கையில் இந்த வினை தான் நிகழ்கிறது . 

நியூட்ரான் பிடிக்கப்படு தலைத் தொடர்ந்து --கதிர் வெளிப் 
பட்ட பின்னர் அணுக்கருவில் நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் 
உள்ள விகிதம் அதிகரிக்கிறது . 

. எனவே ( n , 7 ) வினையில் வரும் 
விளை பொருள் தனிமம் கதிரியக்கத் தன்மை கொண்டதாக இருக் 
கும் . இம்மாதிரியான வினையின் அடிப்படையில்தான் கதிரியக்க 
ஐசோடோப்புகளைத் தயாரிக்கிறோம் . இப்படிப் பெறப்படும் 
கதிரியக்க அணுக்கரு B- துகளை வெளிவிட வல்லது . நூற்றுக்கு 
மேற்பட்ட இம்மாதிரியான வினைகளில் சில கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

18A40 + onl – 18A11 + 7 அடுத்து 18A41 – 1 , K41 + B 
47Ag107 + nl - 4TAglos + ? அடுத்து 47Ag108 – 48Cd108 + B 

நியூட்ரான் பிடித்தல் வினையில் அதிக ஆயுள் கொண்ட புளுட் 
டோனியம் தயாரிப்புக் குறிப்பிடத்தக்கது . U238 ( Thermal ) நியூட் 
ரான்களைப் பிடித்து ( 1,7 ) வினைக்கு உட்படுகிறது . 

92U238 + n + 12U239 + ? 
U239- ன் பாதிச் சிதைவு காலம் 23.5 நிமிடங்கள் . இது B- துகளை 


விடுகிறது . 


92U239 – 93Np : 39 + -1e 
இவ் வினையில் விளைபொருள் தனிமம் நெப்டூனியம் . இதன் 
பாதிச் சிதைவு காலம் 2-35 நாள்கள் . அது சிதையும்போது புளுட் 
டோனியம் கிடைக்கிறது . 

ssNp : 39 + : 4Pu239 + -1B 
புளுட்டோனியத்தின் பாதிச் சிதைவு காலம் 24,000 ஆண்டு 
களாம் . 


152 


கதிரியக்கம் 


11 Na24 


நியூட்ரான் தூண்டு 

தூண்டு வினைகளில் மின்னேற்றங் கொண்ட 
துகள்கள் வெளிவிடப்படுவதும் உண்டு . அம்மா திரியான வினை 
களில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

110133 -- nt > 18S35 + H1 
13A127 + on 

+ He + 
S35 மற்றும் Na 4 ஆகியவை கதிரியக்கத் தன்மை கொண்டவை . 

நியூட்ரான் தூண்டு வினைகளில் நியூட்ரான்கள் வெளிப்படும் 
வினை களுக்கும் - சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

SRb85 + ml > 3 , Rb84 .-- 2.nl 

19K39 + u > 19K33 + 2.nl 
Rb84 மற்றும் K38 

ஆகியவை கதிரியக்கத் தன்மை 
கொண்டுள்ளன . 

வினாக்கள் 
1 அணுக்கரு வினை என்றால் என்ன ? புரோட்டான் உண் 
டாக்கும் அணுக்கரு வினைகளை விவரிக்க . 

2 . டாயிட்ரான் தூண்டும் அணுக்கரு வினைகள் யாவை ? 

3 . a- துகளை எறி பொருளாகப் பயன் படுத்துவதில் உள்ள 
தொல்லைகள் யாவை ? 

5 . அணுக்கரு வினைகளுக்கு ஏற்ற எறிபொருள் நியூட்ரான் 
தான் - ஏன் ? 

5. நியூட்ரான் பிடித்தல் வினைகளை எழுதுக . 
6. கூட்டணுக்கரு பற்றி எழுதுக . 

7. - ஒளி அணுக்கரு வினை என்றால் என்ன ? அம்மா திரியான 
வினைகள் யாவை ? 

8. ஓப்பன் ஹீமர் - ஃபிலிப்ஸ் கொள்கை யாது ? 
9. யுரேனியம் -239 ஐப் புளுட்டோனியமாக 

மாற்றுவது 
எப்படி ? 


15. செயற்கையான கதிரியக்கம் அல்லது 

தூண்டப்பட்ட கதிரியக்கம் 


1934 - ல் ஜோலியட் க்யூரியும் அவர் தம் கணவர் ஜோலியட் 
டும் செயற்கைக் கதிரியக்கத்தைக் கண்டுபிடித்தனர் . பொலோனி 
யத்திலிருந்து பெற்ற a- துகள்களைக் கொண்டு அலுமினியத்தைத் 
தாக்கினர் . வெளிப்படும் நியூட்ரான்களை பாரஃபின் கட்டிலின் மேல் 
விழச்செய்து அங்கிருந்து வெளிப்படும் புரோட்டான்களின் ஆற் 
றலை அளந்து அதிலிருந்து நியூட்ரான்களின் ஆற்றலைக் கணக்கிட்ட 
னர் . a- துகளின் ஆதாரத்தை ( மூலத்தை- source ) நீக்கிவிட்ட 
பின்னர்க்கூட ஊடுருவும் கதிர் வீச்சு தொடர்ந்து விடப்படுவதை 
அவர்கள் 

கண்டனர் . மேலும் ஆராய்ந்து , அக் கதிர் வீச்சு 
நேர் மின்னேற்றங் கொண்ட எலெக்ட்ரான்கள் என்பதும் அவை 
அலுமினியத்திலிருந்து வெளிப்படுகின்றன என்பதும் நிரூபிக்கப் 


பட்டது . 


போரான் ( Boron ) , மக்னீசியம் ஆகிய தனிமங்களை a- துகள் 
கள் கொண்டு தாக்கினாலும் மேலே விவரித்தது போன்ற விளைவே 
ஏற்பட்டது . அலுமினியம் , போரான் , மக்னீசியம் ஆகிய தனிமங் 
களை - துகள்களால் தாக்கும் போது புதுக் கதிரியக்கத் தனிமங் 
கள் உண்டாகின்றன . இவை பாசிட்ரான்களை வெளிவிடுகின்றன . 


அலுமினியத்தை a- துகளால் தாக்கும்போது a- துகள் பிடிக் 
கப்படுகிறது . அப்போது உண்டாகும் கூட்டு அணுக்கரு நியூட் 
ரானை விட்டுச் சிதைவுறுகிறது . 


13A127 + He + + 


15P30 + .nl 


புதிதாக இப்படி உண்டாக்கப்படும் P3 ° ஐசோடோப்பு 
கையில் காணப்படுவதில்லை . இது நிலைத்த தன்மை உடையதன்று ; 
கதிரியக்கத் தன்மை கொண்டது . எனவே , அது தன்னிச்சையாகச் 
சிதைவுறுகையில் பாசிட்ரானை விட்டு நிலைத்த சிலிக்கானாக மாற் 
றம் உறுகிறது . பின் படத்தில் இந்த வினை விளக்கப்படுகிறது . 


P30 


Si 30 


14 


+ 


* le ) 


154 


கதிரியக்கம் 


P3 ° - ன் பாதிச் சில தவு காலம் 25 நிமிடங்கள் . ந - துகள் 
வெளிப்படும்போது நிகழ்வது போலவே பாசிட்ரான் விடப்படும் 


அலுமினியம் 


நியூட்ரான் 

கள் 


புரோட்டான் 


ANY 


* / 


பாரஃபின் 


பாசிட்ரான் 


படம் 55 


போதும் நியூட்ரினோ விடப்படுகிறது . சமன்பாட்டில் பொதுவாக 
இந்த நிகழ்ச்சியைக் காட்டுவதில்லை. 


மேலே விவரிக்கப்பட்ட வழிமுறையில் ( Mechanism ) வினை 
நடைபெறுகிறது என்பதைச் சோதனை மூலம் நிரூபிக்கலாம் . 
அலுமினியத் தகட்டை a- துகள் தாக்குதலுக்கு உட்படுத்திய 
பின்னர் அது . ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைக்கப் படு 
கிறது . வெளிப்படும் ஹைட்ரஜன் பாசிட்ரானை வெளிவிடும் 
தன்மையைக் கொண்டுள்ளது . வினையில் உண்டான 

உண்டான கதிரியக்க 
பாஸ்ஃபரஸ் PH , - யாக ஹைட்ரஜனில் இருக்கிறது எனலாம் . 


இன்னொரு முறையில் a- கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்பட்ட அலு 
மினியம் , ஹைட்ரோகுளோரிக் மற்றும் நைட்ரிக் அமிலம் ஆகிய 
திரவக் கலவையில் கரைக்கப்படுகிறது . இதனுடன் சிறிது சோடி 
யம் பாஸ்ஃபேட்டு ஊர்திச்சேர்மமாகச் (carrier ) சேர்க்கப்படுகிறது . 
அக் கலவையுடன் ஸிர்க்கோனியம் உப்பைச் சேர்த்தால் வீழ் 
படிவாக வரும் ஸிர்க்கோனியம் பாஸ்ஃபேட்டு பாசிட்ரான் விடும் 
கதிரியக்கம் பெற்றிருப்பதைக் காண்கிறோம் . எனவே , d- துக 
ளுக்கும் அலுமினியத்திற்கும் நிகழ்வது ஒரு ( a , n ) வினையாகும் . 
விளை பொருள் தனிமமான பாஸ்ஃபரஸ் பாசிட்ரானை விட்டுச் சிதை 
வுறுகிறது . 


செயற்கை முறையில் கதிரியக்கம் தூண்டப்படும் தனிமங்களைக் 
கதிரியக்கம் என்ற அடைமொழியுடன் அழைக்கிறோம் . கதிரியக்க 


செயற்கையான 


... கதிரியக்கம் 


155 


பாஸ்ஃபரஸ் , கதிரியக்கச் சோடியம் , கதிரியக்க நைட்ரஜன் ஆகிய 
பெயர்கள் இப்படி வந்தவை தாம் . 


சைக்லோட்ரானில் 

முடுக்கப்பட்ட 

2Mey- டாயிட்ரானைக் 
கொண்டு லாரன்ஸ் சோடியம் இலக்கைத் தாக்கினார் . அப்போது 
சோடியம் கதிரியக்கத் தன்மையைப் பெற்றது . தாக்குதல் 
தொடர்ந்து நடக்கும்போது புரோட்டான்கள் விடப்பட்டன . 
பின்னர் சோடியத்தை டாயிட்டிரான் தாக்குதலிலிருந்து நீக்கிப் 
பார்த்தபோது கூட எலெக்ட்ரான்களும் -கதிர்களும் வெளிப் 
படுவது தெரியவந்தது . இந்த நிகழ்ச்சியைக் கீழேகொடுக்கப்பட்ட 
படம் விளக்குகிறது . 
டிகட்டிரான்கள் 

புரோட்டான் 

எலெக்ட்ரார் 
மற்றும் 


காமாக் 

கதிர் 


படம் 56 


முதலில் நிகழும் வினை 

1 ] Na23 + H ? > 11Na 4 + H- ஆகும் . 
அடுத்து , சோடியம் கதிரியக்கச் சிதைவுறுகிறது . 

11Na : 4 * 19Mg 4 + -1e . + 7 

Na - ஐக் கதிரியக்கச் சோடியம் என்கிறோம் . இதன் பாதிச் 
சிதைவுகாலம் 15 மணிகள் . இது இயற்கையில் காணப்படுவதில்லை . 

அணுக்கருச் சிதைவின் முதல்படி அடுத்த பக்கப் படத்தில் 
மேல்பகுதியிலும் அடுத்து நிகழும் கதிரியக்கச் சிதைவு கீழ்ப் 
பகுதியிலும் காட்டப்பட்டுள்ளன . 

கதிரியக்கச்சோடியத்தின் ஆற்றல் மட்டப் படம் அடுத்த பக்கத் 
தில் கொடுக்கப்பட்டுள்ளது . Na24- எலெக்ட்ரானை விடும்போது 
அணுக்கரு மின்னேற்றம் ஓர் அலகு அதிகரிக்கிறது . அப்போது 
கிளர்வுநிலை கொண்ட மக்னீசியம் உண்டாகிறது . அடுத்தடுத்து 
இரண்டு அணுக்கரு நிலைமாற்றங்கள் ( Nuclear Transition ) 
நிகழ்ந்து 2.75 Mev மற்றும் 1-37 Mev காமாக் கதிர்கள் விடப் 
பட்டு நிலைத்த மக்னீசிய அணுக்கரு வருகிறது . இதனையே இந்தப் 
படம் விளக்குகிறது . 


156 


கதிரியக்கம் 


குளோரின் , அலுமினியம் போன்ற தனிமங்களை நியூட்ரானை 
எறிபொருளாகக் கொண்டு தாக்கும்போது வரும் தனிமங்கள் 


H 


23 


|| Na 


1H2 


OO 


120 


130 


18 


” - கதர் 


Na 


130 


12 . 


12 MAI 


120 


படம் 57 


நிகழும் 


செயற்கையான கதிரியக்கங் 

கொண்டிருக்கின் றன . 
அணுக்கரு மாற்று வினை கள் கீழே காட்டப்பட்டுள்ளன . 


2.4 
| foe 


+ 


55 / 
Mev 


Y 


1.37 


12 M3 24 


171 


படம் 58 
CI35 + n + 18Ses + HI 
S3 * , அடுத்து எலெக்ட்ரானை விட்டுச் சிதைவுறுகிறது . 
1.S3 > 

C135 + -te 
இதேபோல் 

18A127 + m > | Na24 + , He4 
Na24-கதிரியக்கம் கொண்டது . இது B-கதிரைவிட்டுச் சிதை 
வுறுகிறது . 

INa24 > | Mg + + -1e 


செயற்கையான 


கதிரியக்கம் 


157 


Rb 8+ 


Sr $ 4 + 


el 


37 


38 


ருபீடியம் , பொட்டாசியம் ஆகிய தனிமங்களை நியூட்ரான் 
களைக் கொண்டு தாக்கினால் ( n , 2n ) வினை நிகழ்கிறது . உண்டாக் 
கும் ஐசோடோப்புகள் கீழே காட்டியது போன்று 

காட்டியது போன்று கதிரியக்கச் 
சிதைவுறுகின்றன . 

37Rb85 + on > 37Rbs4 + 2.n 
பின் 
அதேபோல் முதலில் , 

1K33 + n + 1 , K3s + 2.nl 
அடுத்து , 

K3s > 18A3 % + + 1e 
செயற்கையான கதிரியக்க ஐசோடோப்புகள் பாசிட்ரான்களை 
வெளிவிட்டுச் சிதைவது தான் முதலில் கண்டறியப்பட்டது . அணு 
எண் 83 - க்குக் குறைவாகக்கொண்ட சில தனிமங்கள் a- துகள்களை 
விடுவது கூட நிரூபிக்கப்பட்டுள்ளது . 

செயற்கையான 
கதிரியக்கத் தனிமங்கள் , B- துகள்களை விட்டும் 


பல 


சிதைவுறு 


கின் றன . 


270 - க்கு மேற்பட்ட நிலைத்த தன்மையுடைய ஐசோடோப்பு 
கள் இருக்கின்றன . இவற்றில் நியூட்ரானுக்கும் புரோட்டானுக் 
கும் உள்ள விகிதம் ஒரு திட்டமான அளவாக இருக்கிறது . ஒரு 
குறிப்பிட்ட ஐசோடோப்பில் நியூட்ரான் - புரோட்டான் விகிதம் 
அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த அணுக்கரு நிலைத்த 
தன்மை உடைய தன்று . அதில் இருக்கும் ஒரு நியூட்ரான் புரோட் 
டானாக மாற்றப்பட்டால் அது நிலைத்த தன்மையைப் பெறும் . ஒரு 
B- துகளை வெளிவிடும்போது , நியூட்ரான் - புரோட்டான் விகிதம் 
குறைகிறது . எனவே தான் , அதிகப்படியான நியூட்ரான்களைக் 
கொண்ட அணுக்கரு B- துகளை விட்டுச் சிதைகிறது . சாதாரண 
ஐசோடோப்புகளை விட அதிக நிறை எண்ணைக் கொண்ட அணுக் 
கருக்களே B- துகள்களை விடுகின்றன . C14 , N15 , 019 , A128 , C136 
மற்றும் Fe59 ஆகிய அணுக்கருக்கள் இம்மாதிரி P- துகள்களை விடு 


கின் றன . 


நிலைத்த தன்மைக்கு தேவைப்பட்டதைவிட நியூட்ரான் - 
புரோட்டான் விகிதம் குறைவாக இருந்தால் அணுக்கருவில் 
புரோட்டான் நியூட்ரானாக மாற்றப்படுகிறது . இது மூன்று வித 
மாக நிகழலாம் . ஒன்று பாசிட்ரான் வெளிப்படல் , இரண்டு 
a- துகள் வெளிப்படல் , மூன்று எலெக்ட்ரானைப்பிடித்தல் . நிலைத்த 
ஐசோடோப்புகளை விடக் குறைவான நிறை எண்களைக் கொண்ட 
அணுக்கருக்கள் பாசிட்ரானை விடுகின்றன . இவ்வகைத் தனிம 
ஐசோடோப்புகள் C11 , N13 , 015 , A126 C133 , Fes3 ஆகியவை 
களாம் . 


158 


கதிரியக்கம் 


a- துகளை 


தூண்டப்பட்ட கதிரியக்ம் 

கொண்ட 5.Sm14 , 
விடுகிறது . 1949 - ல் Au மற்றும் Hge ஆகியவை செயற்கை 
முறையில் தயாரிக்கப்பட்ட ஐசோடோப்புகள் - துகள்விட்டுச் 
சிதைவுறுகின்றன . செயற்கை முறையில் கதிரியக்கம் தூண்டப் 
பட்ட அருமண் ( rare earth ) உலோகங்களின் கிட்டத் தட்ட 20 
அணுக்கருக்கள் -கதிரை விட்டுக் கதிரியக்கச் சிதைவுறுகின்றன . 

செயற்கையான அணுக்கருக்கள் எலெக்ட்ரான் ஆர்பிட்டல் 
களில் ( orbitals ) இருக்கிற எலெக்ட்ரான்களைப் பிடித்து அதன் 
விளை வாக நியூட்ரான் - புரோட்டான் விகிதத்தை அதிகரிக்கச் 
செய்து நிலைத்த தன்மைக்கு வருகின்றன . அப்படி பிடிக்கப்பட்ட 
எலெக்ட்ரான் புரோட்டானுடன் சேர்ந்து அதனை நியூட்ரானாக 
மாற்றுகிறது . 
அணுக்கரு K- அடுக்கிலிருக்கும் 

எலெக்ட்ரானைப் 
பிடித்துக்கொள்கிறது . இதனால் அணுக்கருவினுள்ளே ஒரு நேர் 
மின்னேற்றம் நடுநிலையாக்கப் படுகிறது . அணுக்கருவுக்கு வெளி 
யே அல்லது M அடுக்கிலிருந்து எலெக்ட்ரான் K- குவான்டம் 
மட்டத்திற்குத் தாவுகிறது . இதைத் தொடர்ந்து தனிச் சிறப்பு 
( Characteristic ) X- கதிர்கள் வெளிப்படுகின்றன . இதனைக் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள படம் விளக்குகிறது . 


ஓர் 


* கதிர் 


படம் 59 


Be " , Ga ஆகியவை நிலைத்த தன்மையற்ற அணுக்கருக்கள் . 
இவை K. எலெக்ட்ரானைப் பிடித்து நிலைத்த இயல்பைப் பெறு 


கின்றன . 


Lir 


Zn 65 


* Be + -ye ° – 3 

3Gas + -- 1e – 30 
மேலே விவரித்த இயற்பாட்டை மண்டல எலெக்ட்ரானைப் 
பிடித்துச் சிதைவுறல் என்கிறோம் . பொதுவாக K- குவான்டம் 


வ 


வடியத்திற்கு 
முன்னால் 
செயற்கையான ... கதிரியக்கம் 

159 
மட்டத்தில் இருக்கிற எலெக்ட்ரான் தான் பிடிக்கப்படுகிறது . 
எனவே , இந்த நிகழ்ச்சியை K- எலெக்ட்ரான் பிடித்தல் அல்லது 
K- பிடித்தல் ( capture ) என்கிறோம் . 

K- எலெக்ட்ரான் பிடிக்கப்படுவதைத் தொடர்ந்து உயர்ந்த 
ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் எலெக்ட்ரான் K-குவான்டம் மட் 
டத்திற்குச்செல்வதால் X- கதிர்கள் வெளிப்படுகின்றன . அம்மாதிரி 
வெளிப்படும் X-கதிர்களைக் கண்டறிவதன் மூலம் K- எலெக்ட்ரான் 
பிடித்தலைக் கண்டறியலாம் . அந்த X- கதிர் 

விளை பொருள் 
தனிமத்தின் சிறப்பு X- கதிராக இருப்பது குறிப்பிடத்தக்கது . 
எடுத்துக்காட்டாக V49- ஐசோடோப்பின் பாதிச் சிதைவு காலம் 
* 330 நாள்கள் . இது K- எலெக்ட்ரானைப் பிடித்துச்சிதைவுறுவதைத் 
இருக்கும் தனிமமான டைட்டேனியத்திற்கு உரியது . இம்மாதிரி 
யாக , கதிரியக்கத் தனிமம் சிதைந்து கொண்டு போகப்போக 
X- கதிரின் செறிவு ( Intensity ) குறைந்து கொண்டே போகிறது . 

செயற்கையான கதிரியக்கம் கொண்ட தனிமங்கள் ஐசோ 
மெரிக் நிலைத்திரிவு ( Isomeric transition ) உ.ற்றுச் சிதைகின்றன . 
ஒரே அணு எண்ணையும் அணு நிறைஎண்ணையும் கொண்ட அணுக் 
கருக்கள் இருக்கின்றன . இவற்றை ஐசோபாரிக் ஐசோடோப்புகள் 
( Isobaric Isotopes ) என்கிறோம் . இவை தற்போது அணுக்கரு 
ஐசோமெர்கள் ( Nuclear Isomers ) என்று அழைக்கப்படுகின்றன . 

1921 - ல் ஜெர்மானியக் கதிரியக்க வேதியியலாரான ஓ . ஹான் 
( 0. Hahn ) என்பார் தாம் இந்த இயற்பாட்டை முதன் முதலில் 
கண்டுபிடித்தார் . யுரேனியம்- Z , யுரேனியம்- X , ஆகிய இரண்டும் 
ஐசோடோப்புகளாகவும் அதோடு இரண்டுமே ஒரே நிறை 
எண்ணைக் கொண்டிருப்பதையும் சுட்டிக் காட்டினார் . 

1935 - ல் செயற்கையான கதிரியக்கங் கொண்ட புரோமின் 
ஐசோடோப்பு இரண்டு ஐசோமெரிச நிலைகளில் இருப்பது தெரிய 
வந்தது . இவை ஐசோமெரிச நிலைத்திரிவு ( transition ) உற்றுக் 
கதிரியக்கச் சிதைவு நிகழ்வதும் அறியப்பட்டது . பொதுவாக 
ஐசோமெரிச இணைகள் ( pairs ) மட்டும் தான் காணப்படுகின்றன . 
ஆனால் ,சிலபோது தனிமங்களில் மும்மை ஐசோமெரிசமும் ( Triple 
Isomerism ) காணப்படுவதுண்டு. 

புரோமின் கொண்ட இலக்கை மெதுவாக இயங்கும் நியூட் 
ரான்களைக் கொண்டு தாக்கும்போது வரும் விளை பொருள் மூன்று 
வெவ்வேறு பாதிச் சிதைவு காலங்களை க்கொண்டிருப்பது அறியப் 
பட்டது . மூன்று சிதைவிலுமே B- துகள் வெளிப்படுவதும் அறியப் 
பட்டது . புரோமினின் அந்த மூன்று பாதிச் சிதைவுகாலங்கள் 


Br32 + ? 


35 


78 


ohl 


35 


02 


ஐசோடோப்பு 
ஆற்றல் நிலையிலிருந்து குறைந்த ஆற்றல் நிலைக்கு 
160 

கதிரியக்கம் 
17.6 நிமிடங்கள் , 4-5 மணிகள் மற்றும் 35-3 மணிகள் என்றிருக் 
கின்றன . இது எதிர்பாராத முடிவாய் இருக்கிறது . புரோமினில் 
புரோமின் -79 மற்றும் புரோமின் -5.1 ஆகிய ஐசோடோப்புகள் 
இருக்கின்றன . எனவே , நியூட்ரானைக் கொண்டு தாக்கும்போது 
Br80 மற்றும் Brs2 ஐசோடோப்புகள் உண்டாகின்றன . 

SBr79 + n + % Br30 + ? 

%% Br81 + n > 
எனவே புரோமின் -80 மற்றும் புரோமின் -82 ஐசோடோப்பு 
கள் மூன்று வகையாகச் சிதைகின் றன . எனவே , இவற்றில் ஓர் 
ஐசோடோப் இரண்டு வகையாகச் சிதைவுறுகிறது என்றாகிறது . 
இந்த இரண்டில் எந்த ஐசோடோப்பு இம்மாதிரி சிதைவுறுகிற 
தென் பதைப்பின் வருமாறு உறுதிப்படுத்தலாம் . காமாக் கதிர்கள் 
புரோமினோடு வினை படும்போது ( 7 : n ) வினை கீழே காட்டியபடி 
நிகழ்கிறது . 
Br79 + 1 > s5Br 

+ 
3 ,Br81 + ] > Br30 + 
இப்படி உண்டாகும் Br s மற்றும் Brso இரண்டும் 6.4 நிமிடங் 
கள் , 17 • 6 நிமிடங்கள் மற்றும் 4-5 மணிகள் என மூன்று பாதிச் 
சிதைவு காலங்களைக் கொண்டிருக்கின்றன . ( 17 , 7 ) மற்றும் ( 7 , n ) 
ஆகிய இரண்டு வகையான வினை களிலும் Bro உண்டாகிறது . 
பாதிச் சிதைவு காலங்கள் 17.6 நிமிடங்கள் மற்றும் 4-5 மணிகள் 
கொண்ட ஐசோடோப்பு இரு வகைகளிலும் உண்டாகிறது 
என்பது தெரிகிறது . எனவே , அம்மாதிரியான 
புரோமின் -80 என்பதும் உறுதியாகிறது . 

புரோமின் -80 அணுக்கரு ஐசோமெரிச இயற்பாட்டைக் 
கொண்டிருக்கிறது - இரண்டு ஐசோமெர்களும் 

வெவ்வேறு 
காலங்களைக் 

கொண்டிருக்கின்றன . இந்த 
இரண்டு அணுக்கரு ஐசோமெர்களையும் தனிப்படுத்துதல் 
சாத்தியமே . ஒன்றன் பாதிச் சிதைவு காலம் 17.6 நிமிடங்கள் . 
மற்றது 4-5 மணிகள் , பாதிச் சிதைவு காலங் கொண்டிருக்கிறது . 
அணுக்கரு , ஆற்றல் நிலைகளில் 

மாறுபட்டிருப்பதாலேயே 
இரண்டு அணுக்கரு ஐசோமெர்கள் சாத்தியமாகிறது . 
ஐசோமெர் அடிமட்ட ஆற்றல் நிலையில் ( ground state ) இருக்கும் 
அணுக்கருவைக் குறிக்கிறது . இன்னொன்று கிளர்வுற்ற ( excited ) 
நிலையில் இருக்கிற அதே அணுக்கருவைக் குறிக்கிறது . அதிக 
s 

10-13 வினாடிக் 
கும் குறைவான நேரத்தில் நிலைத் திரிவு ( Transition ) நிகழ்கிறது . 
கிளர்வுற்ற நிலை மிகக் குறுகிய கால அளவில் மட்டுமே இருக்க 
முடியும் . நிலைத்திரிவு நிகழக்கூடாத ஒன்றாக இருப்பின் அதி 


பாதிச் 


சிதைவு 


ஓர் 


....... கதிரியக்கம் 


செயற்கையான ... 

161 
ஆற்றல் நிலையை சிற்றுறு தியான ( Metastable ) நிலை என்கிறோம் . 
இப்படி இருக்கிற அணுக்கரு ஐசோமெர் கணிசமான 

அளவு 
பாதிச் சிதைவு காலங் கொண்டிருக்கும் . சிற்றுறுதியான நிலையில் 
இருக்கிற ஐசோமெரை , அடிமட்ட ஆற்றல் நிலையில் இருக்கிற 
ஐசோமெரிலிருந்து வேறுபடுத்திக்காட்ட , சிற்றுறுதிநிலை கொண்ட 
நியூக்லைடை அதன் குறியீட்டுக்கு மேல் m- என்ற 

எழுத்தைக் 
காட்டிக் குறிக்கிறோம் . Br3om என்பது புரோமின் 

அணுக்கரு 
* ஐசோமெரின் சிற்றுறுதி நிலையைக் குறிக்கும் . 

தற்போது 150 - க்கு மேற்பட்ட அணுக்கரு ஐசோமெரிசங் 
களும் , ஐசோமெரிச நிலைத்திரிவுகளும் தெரியவந்துள்ளன . இந்த 
இயற்பாடு நடுத்தர அல்லது ஓரளவு அதிக அணு எடை கொண்ட 
அணுக்களிலே தான் காணப்படுகிறது . அணுக்கரு ஐசோமெர்களை 
புரோமினின் ஐசோமெர்களை தயாரித்தது போன்ற முறையில் 
தயாரிக்க முடியும் . 

மூன்று வகையான அணுக்கரு ஐசோமெர்கள் இருக்கின்றன . 
அவற்றில் முக்கியமான ஒரு வகை கீழே விவரிக்கப்பட்டுள்ளது 
இந்த வகை சார்பில்லாத சிதைவு கொண்ட ஐசோமெர்கள் 
( Isomers with independent decay ) இவ்வகையில் 
ஐசோமெரும் சார்பில்லாது சிதைவுறுகின்றது . ஒவ்வொன் 

சிற்றுறுதியான நிலை 


ஒவ்வொரு 


படியாயது 


அடிமட்ட 

நிலை 


2 


TI 


சிதைவு விளை பொருள்கள் 


படம் 60 
றுக்கும் ஒரு சிறப்பான பாதிச் சிதைவு காலம் உண்டு. ஐசோ 
மெரிச நிலையிலிலிருந்து அதாவது சிற்றுறு தியான நிலையிலிலி 
( ருந்து இன்னொரு ஐசோமெரிச அல்லது அடிமட்ட நிலைக்குச் 

வது நிகழக்கூடாத ஒன்றாகும் . அப்படியான நிலைத்திரிவு மிக 
நுண்ணளவில்தான் சாத்தியம் . மேலே படத்தில் இந்த நிலைத் 
திரிவுகள் காட்டப்பட்டுள்ளன 

க -11 


. 


சிதைவு 


* 4. செயற்கையான கதிரியக்கக் 
162 

கதிரியக்கம் 
T ) மற்றும் 1 , என்பன அணுக்கரு ஐசோமெர்களின் பாதிச் 

காலங்களைக் குறிக்கின்றன . இங்கு இரண்டு ஐசோ 
மெர்கள் சிதைவுறுவதன் முடிவாக ஒரே ஆற்றல் மட்ட விளை 
பொருள் அணுக்கரு வருகிறது . இவற்றில் ஏதாவதொரு சிதை 
விலோ அல்லது இரண்டிலுமோ சிதைவு விளை பொருள் கிளர்வுற்ற 
நிலையிலும் வரலாம் . தற்சார்பாக சிதைவுறும் அணுக்கரு ஐசோ 
மெரிச இயற்பாட்டின் எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

Zn" ( B- 41 -மணிகள் , 3-2.4 நிமிடங்கள் ) 
Mo 1 ( B - 65 வினாடிகள் , B- 155 நிமிடங்கள் ) 
Ag106 ( EC 8-3 நாட்கள் , B + 24 நிமிடங்கள் ) 

வினாக்கள் 
1 . தூண்டப்பட்ட கதிரியக்கம் என்றால் என்ன ? எடுத்துக் 
காட்டுடன் விளக்குக . 

2. a- துகள் கொண்டு அலுமினியத்தைத் தாக்கும்போது 
கதிரியக்க பாஸ் ஃபரஸ் உண்டாவதை எவ்வாறு நிரூபிப்பாய் ? 
3. கதிரியக்க சோடியம் தயாரிக்கும் முறையாது ? 

தனிமங்கள் 

எப்போது 
பாசிட்ரானை வெளி விடுன்கிறன ? 

5. K- எலெக்ட்ரானைப் பிடித்தல் - இந்த இயற்பாட்டை 
விளக்குக . 

6. அணுக்கரு ஐசோமெரிசம் என்றால் என்ன ? 

7. புரோமின் -80 - ன் அணுக்கரு ஐசோமெர்களை எவ்வாறு 
தயாரிக்கலாம் ? 

8. சார்பில்லாத சிதைவுறும் அணுக்கரு ஐசோமெர்களை 
விவரிக்க . 


16. செயற்கைத் தனிமங்கள் 


யுரேனியத்திற்கு அப்பாலுள்ள தனிமங்கள் : 92 - க்கு அதிக 
மான அணு எண் கொண்ட தனிமங்களை யுனிேயத்திற்கு அப்பா 
லுள்ள ( Trans uranic ) தனிமங்கள் என்கிறோம் . இவ்வகையில் 
முதல் தனிமம் நெப்ட்யூனியம் 1939 - ல் மக்மில்லன் ( McMillen ) 
மற்றும் ஆபெல்சன் ஆகியோர் இதனைக் கண்டுபிடித்தனர் . யுரே 
னியத்தை நியூட்ரான்களால் தாக்கும் போது யுரேனியம் -238 
நியூட்ரானைப் பிடித்து யுரேனியம் - 239 ஆக மாறுகிறது . அப் 
போது காமாக் கதிர் வெளிப்படுகிறது . அடுத்து u239 , B- துகளை 
வெளிவிட்டு நெப்ட்யூனியமாக மாறுகிறது . 

U238 + on – 

U230 93Np : 30 + -1e 
நெப்ட்யூனியம் அருமண் உலோகங்களை ஒத்த பண்புகளைக் 
கொண்டிருக்கிறது . யுரேனியத்தைப் போலவே , ( III ) , ( IV ) , ( V ) 
மற்றும் ( VI ) ஆக நான்கு ஆக்ஸிஜனேற்ற ( oxidised ) நிலைகளில் 
காணப்படுகிறது . 

1940 - ல் நெப்ட்யூனியத்தின் இன்னொரு 
ஐசடோப்பான Np 39 ஐ சீபோர் ( Sea borg) மற்றும் அவருடைய 
துனையாளர்கள் கண்டு பிடித்தார்கள் . யுரேனியம் ஆக்ஸைடை , 
டாயிட்டிரான் கொண்டு தாக்கி இது பெறப்பட்டது . 


U239 + 7 


92 


92 


92U238 + D ? > Np : 38 + 2 .nl 
நெப்ட்யூனியத்தின் பத்துக்கு மேற்பட்ட ஐசோடோப்புகள் 
கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன , நெப்ட்யூனியம் - 237 மட்டும் a- துகளை 
விடக் கூடியது . மற்ற எல்லா ஐசோடோப்புகளுமே B- துகள்களை 
விடுபவை . 


புளுட்டோனியம் 

1940 - ம் ஆண்டு கென்னடி , மில்லன் , சீபோர் , சாகர் ( Segre) 
மற்றும் வால் ( Wahl ) ஆகிய விஞ்ஞானிகள் புளுட்டோனியம் தனி 
1. மத்தைக் கண்டறிந்தனர் . நெப்ட்யூனியம் -239 , B- துகள் விட்டு 
புளுட்டோனியமாக மாறுகிறது . 


93 


Np: 39 – 94Pu239 + -1e + ? 


164 


கதிரியக்கம் 


Pu239 , ஆல்ஃபாத் துகளை விடக் கூடியது . இதன் பாதிச் 
சிதைவு காலங் 24 , 360 ஆண்டுகள் . Pu239 , இயற்கையில் காணப் 
படுகிறது . பிச்சு பிளெண்டு மற்றும் கார்னோடைட் ( carnotite ) 
தாதுக்களில் புளுட்டோனியம் மிக நுண்ணிய அளவில் காணப்படு 
கிறது . தன்னிச்சையாக நிகழும் அணுக்கரு பிளவில் வெளிப்படும் 
நியூட்ரான்களை , யுரேனியம் - 238 பிடிப்பதன் விளைவாகவோ d 
துகள் இலேசான தனிமங்களுடன் ( a , m ) வினைக்கு காரணமாயி 
ருந்து உண்டாகும் நியூட்ரான்களை யுரேனியம் -238 பிடித்தோ 
புளுட் டோனியமாக மாறியிருக்கலாம் . புளுட்டோனியத்தின் 15 
ஐசோடோப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன . 
அமெரீசியம் 

சீபோர் , ஜேம்ஸ் மற்றும் மார்கன் ஆகியோர் 1944 - ல் அணு 
எண் - 95 கொண்ட தனிமத்தைத் கண்டறிந்தார்கள் , இத்தனிமம் 
அமெரீசியம் 

று அழைக்கப்பட்டது . 40 Mev , ஆற்றல் 
கொண்ட a - துகளால் யுரேனியம் 239 - ஐ தாக்கும்போது pu + 1 
கிடைக்கிறது . 

9gu239 + , He * – 34Pu241 + on 
Pu241 , 3 துகளை விட்டுச் சிதைவுற்று அமெரீசியமாக மாறுகிறது . 

Am ? 41 + -1e 
க்யூரியம் 

1944 - ல் சீபோர் , ஜேம்ஸ் மற்றும் கயார் சோ ( Ghiorso ) ஆகி 
யோர் அணு எண் 96 - கொண்ட புதுத் தனிமத்தைக் கண்டறிந்த 
னர் , கதிரியக்கத் தனிமங்களைப் பற்றிய ஆராய்ச்சியில் முதலில் 
ஈடுபட்ட க்யூரி தம்பதியரின் நினைவாக இத்தனிமத்திற்கு க்யூரியம் 

பெயரிடப்படது . புளுட்டோனியம் - 239 - ஐ ( - துகள் 
கொண்டு தாக்கும் போது நிகழும் வினையில் க்யூரியம் உண்டா 


என் 


94Pu241 


என்று 


கிறது . 


ohl 


9 + Pa : 39 + , He * > 96Cm242 + 
க்யூரியத்தின் 13 ஐசோடோப்புகள் தெரிய வந்துள்ளன . 
பெர்க்கீலியம் 

1949 - ல் தாம்ஸன் , கையார்சோ மற்றும் சீபோர் ஆகியோர் 
97- வது தனிமமான 

பெர்க்கீலியத்தைக் கண்டறிந்தார்கள் . 
35 Mev- ஆற்றல் a- துகள் கொண்டு அமெரீசியம் - 241 - ஐத்தாக்கி 
பெர்க்கிலியம் பெறப்பட்டது . 

Am ? 41 + , He + - 37Bk243 + 2.nl 
பெர்க்கிலி நகரத்தில் இத்தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது . 
அந்த நகரத்தின் பெயரே இதற்கு இடப்பட்டது . பெர்க்கிலியத் 
தில் எட்டு ஐசோடோப்புகள் இருக்கின்றன . பெர்க்கீலியம் 


95 


165 


செயற்கைத் தனிமங்கள் 


தாம்ஸன் 


96 


98 


அல்லது 


243 -ன் பாதிச்சிதைவு காலம் 4-5 மணிகள் . பெர்க்கீலியம் -249, 
p-துகள் விடுவது . கணிசமான அளவில் இது தயாரிக்கப்பட்டுள் 
ளது . இதன் பாதிச் சிதைவுகாலம் 314 நாட்கள் . 
கலிஃபோர்னியம் 

இந்தத் தனிமம் 1950 - ம் ஆண்டில் உண்டாக்கப்பட்டது . 
இதனைக் கண்டுபிடித்தவர்கள் , 

ஸ்ட்ரீட் ( Street ) 
கையார்சோ மற்றும் சீபோர் ஆகியோராவர் . எந்த மாநிலத்தில் 
எந்தப் பல்கலைக்கழகத்தில் இத்தனிமம் கண்டு பிடிக்கப்பட்டதோ 
அந்தப் பெயரே இதற்கு இடப்பட்டது . க்யூரியம் - 242 - ஐ 35 Mev 
ஆல்ஃபா துகள்கொண்டு தாக்கி இதனைப் பெறலாம் . 

Cm242 + , Het - Cf244 + 2 , n 
இதன் பாதிச் சிதைவு காலம் 45 நிமிடங்களே . குறைவான 
ஆற்றல் கொண்ட a- துகள் கொண்டு Cm242- ஐத் தாக்கும்போது 
கலிஃபோர்னியம் -246 கிடைக்கிறது . இதன் பாதிச் சிதைவு 
காலம் 35-7 மணிகள் . கலிஃபோர்னியத்தின் 11 ஐசடோப்புகள் 
கண்டறியப்பட்டுள்ளன . யுரேனியம் - 238 - ஐ கார்பன் 
நைட்ரஜன் போன்ற கன அயனிகளைக் கொண்டு தாக்கியும் 
கலிஃபோர்னியத்தைப் பெறலாம் . கலிஃபோர்னியம் -254 பாதிச் 
சிதைவு காலம் 60 நாட்கள் . இது அணுக்கரு பிளவுக்கு உள்ளாகிச் 
சிதைகிறது . சில 

சில விண்மீன்களில் மிக அதிகமான பேரொளி 
தோன்றி பின் மறைகிறது . அந்தப் பேரொளி மறையும் காலம் 
60 நாட்களாம் . எனவே இந்த விண்மீன்களில் கலிபோர்னியம் - 254 
இருக்கவேண்டுமென்று நம்பப்படுகிறது . 

கலிஃபோர்னியம் -246 , மற்றும் கலிஃபோர்னியம் -244 ஆகிய 
சோடோப்புகளை உண்டாக்கும் வினைகள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

U238 + Cf12 + 9gCf246 - + 4 , n 

U238 + C12 + , Cf244 + 6.n1 
ஐன்ஸ்டீனியம் 

1952 - ல் பசிபிக் கடலில் ஒரு தீவில் சோதனை அணுகுண்டு 
வெடிக்கப்பட்ட்து . கதிரியக்கப் புகைப்படலம் சுமார் 10 மைல் 
உயரம் சென்றது . அதிலிருந்து , சோதனைக்காக சேகரிக்கப்பட்ட 
பொருளில் 17 நியூட்ரான்களைப் பிடித்தும் பிளவுபடாமல் யுரேனி 
யம் இருந்தது . இந்த மிகக் கனமான ஐசடோப்பு அடுத்தடுத்து 
எலெக்ட்ரானை ( B- துகளை ) விட்டு அணுக்கரு நேர்மின்னேற்றத்தை 
அதிகரித்துச் செல்கிறது . அம்மாதிரி தொடருகையில் ஐன்ஸ்டீனி 
யமும் ஃபெர்மியமும் வருகின்றன . 16 விஞ்ஞானிகளின் கூட்டு 
முயற்சியால் இத்தனிமங்கள் கண்டறியப்பட்டன 


92 


92 


92 


00 


இந்த்த தனிமம் உண்டாக்கப்பட்டது . 
166 

கதிரியக்கம் 
தனிமம் 99 - க்கு , உலக புகழ் அறிவியலார் ஐன்ஸ்டீனுடைய 
நினைவாக ஐன்ஸ்டீனியம் என்று பெயரிடப்பட்டது . யுரேனியம் 
-238 ன் அணுக்கருவை நைட்ரஜன் அணுக்கரு கொண்டு தாக்கும் 
போது Es247 கிடைக்கிறது . இதன் பாதிச் சிதைவு காலம் 7.3 
நிமிடங்களாம் . இது a- துகளை விடுகிறது . 

U239 + , N14 – Es247 + 5.n 
ஐன்ஸ்டீனியத்தின் 10 ஐசோடோப்புகள் தெரியவந்துள்ள 
பெர்மியம் 

இத்தாலிய நாட்டு அறிவியல் அறிஞர் ஃபெர்மி நியூட்ரான் 
தாக்குதல் மூலம் தனிமங்களை உண்டாக்க முனைந்தவராவர் . 
அவரின் நினை வாக 100 -வது தனிமம் ஃபெர்மியம் என்று அழைக்கப் 
பட்டது . ஃபெர்மியத்தின் பத்து ஐசோடோப்புகள் 

கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . அவற்றுள் சில , யுரேனியம் -238 அணுக் 
கருவை ஆக்ஸி ஜன் அயனிகள் கொண்டு தாக்கி பெறப்பட்டன . 

SU239 + 016 > 10 ,Fm250 + 4.nl 
மெண்டலீவியம் 

மெண்டலீஃப் என்பார் முதன் முதலில் தனிமங்களை வரிசைப் 
படுத்தி , கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களின் இயல்புகளை முன் 
கூட்டியே சொன்னவர் . 101 - வது தனிமம் அவருடைய நினைவாக 
மெண்டலீவியம் என்று பெயரிடப்பட்டது . 1955 - ல் கையார்சோ 
ஹார்வே ( Harvey ) , சாப்பின் ( Chappin ) , தாம்ஸன் மற்றும் சீபோர் 
ஆகியோர் இதனைக் கண்டறிந்தார்கள் . ஐன்ஸ்டீனியம் -253 ஐ 
சைக்லோட்ரானில் முடுக்கப்பட்ட -துகள்கள் கொண்டு தாக்கி 
அதனைப் பெறலாம் . 
99Es253 + , He + + 

+ 
நொபீலியம் 

1957 - ல் ஸ்டாக்ஹோமில் நோபெல் பெளதிக நிறுவனத்தால் 
கொண்டு க்யூரியத்தைத் தாக்கி இது பெறப்பட்டது . அப்படி 
பெறப்படும் நொபீலியத்தின் இந்த ஐசடோப்பு a- துகளை விடுவ 


8 


LoM256 


onl 


தாகும் . 


seCm242 + C13 – 10 No: 53 + 2.n 
இம்மாதிரி வினையில் இத்தனிமத்தின் 50 அணுக்களே உண் 
டாக்கப்பட்டன , என்றாலுங்கூட 

இத்தனிமம் உண்டாக்கப் 
பட்டது திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டாகிவிட்டது . 


167 


செயற்கைத் தனிமங்கள் 


9S 


104 -வது 


லாரன்ஸியம் 

1965 -ல் 103 - வது தனிமத்தை கையார்சோ , சிக்கிலாண்டு 
( Sikkeland ) , லார்ஸ் ( Larsh ) மற்றும் லாட்டிமார் ( Latimer ) 
ஆகியோர் கண்டுபிடித்தனர் . சைகல்லோட்ரானை க் கண்டுபிடித்த 
லாரன்ஸ் என்பார் அணுக்கரு அறிவியலுக்கு ஆற்றிய பணியின் 
மகத்துவத்தை நினைவூட்டும் வகையாக இதற்கு லாரன்ஸியம் 
என்று பெயரிடப்பட்டது . போரான் -10 , 11 அயளிகளைக் 
கொண்டு நிறை எண்கள் 249 , 250 , 251 மற்றும் 252 கொண்ட 
கலிஃபோர்னியத்தின் ஐசோடோப்புகளைத் தாக்கி லாரன்ஸியம் 
பெறப்பட்டது . அதன் அணு எடை 257 என நிர்ணயிக்கப்பட்டது . 

Cf250 + ,B11 ~ 108Lw257 + 4 .n 
லாரன்ஸியம் -257 ன் பாதிச்சிதைவு காலம் 8 வினாடிகள் . 
குர்ச்சடோவியம் 

1965 - ல் ரஷ்யாவில் ஃபிலிரோவ் என் பாரும் அவருடைய 
துணையாளர்களும் 

தனிமத்தைக் கண்டுபிடித்ததாக 
வெளியிட்டனர் . நியான் 22 அயனிகளைக் கொண்டு புளுட்டோனி 
யத்தைத் தாக்கி இது பெறப்பட்டது . 
Pu242 + Ne2 > 

-- 4n 
பெறப்பட்ட தனிமத்தின் நிறை எண் 260. 0 • 3 வினாடியில் 
அணுப்பிளவுற்றுச் சிதைவது . ரஷ்ய விஞ்ஞானி குர்ச்சடோவ் 
( Kurchatov ) என்பாரின் நினை வாக குர்ச்சடோவியம் என்று இத் 
தனிமம் அழைக்கப்படுகிறது . 
சர்ச்சைக்குரிய தனிமங்கள் 

அணு எண்கள் 43 , 61,85 மற்றும் 87 கொண்ட தனிமங்கள் 
இயற்கையில் மிக துண்ணளவிலேயே காணப்படுகின்றன . அணுக் 
கருச் சிதைவு தொடர் வினைகளில் 

குறுகிய ஆயுள் 
கொண்ட இடை, நிலைப் பொருள்களாக வருகின்றன . 
டெக்னீஷியம் 

1937 - ல் இத்தனிமம் கண்டு பிடிக்கப்பட்டது . முதன் முதலில் 
கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கைத்தனிமம் இதுவே . இதனைக் கண்டு 
பிடித்தவர்கள் பெர்ரியர் ( Perrier ) மற்றும் சாகர் ( Segre ) ஆகி 
யோர் . 


104 


4Kv260 


94 


வை 


மாலிப்டினம் -96 ஐ அதிவேக டாயிட்ரான்கள் 

கொண்டு 
தாக்கி Tc97 ஐசேடோப்பு பெறப்பட்டது . இதன் பாதிச்சிதைவு 
காலம் 88 - நாட்கள் . 

49Mo98 + _D ? – 4 Tc97 + n 


168 


கதிரியக்கம் 


42 M098 


42M099 


என்று 


1939 - ல் சீபோரும் , சாகரும் இந்தத் தனிமத்தின் நிலைத்த , 
பயன் மிக்க ஐசோடோப்பைத் தயாரித்தனர் . மெதுவாக இயங் 
கும் . நியூட்ரான்கள் Mo38 -உடன் வினையுறும் போது வரும் M0,99 
ந - துகள் விட்டு சிதைவுற்று Tc9- மாறுகிறது . 

+ n 

–4, M099 
அடுத்து 

49Tc99 + -1e ° 
யுரேனியம் அணுக்கரு பிளவுபடும்போது வரும் விளைபொருள் : 
களிலும் டெக்னீஷியம் காணப்படுகிறது . 
புரொமித்தியம் 

1926 - ல் இந்தத் தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது . இதற்கு 
முதலில் இலினியம் 

பெயரிடப்பட்டது . 1924 - லேயே 
இத் தனிமத்தை கண்டுபிடித்து விட்டதாக இத்தாலி நாட்டு விஞ் 
ஞானிகள் 

பிரகடனம் செய்தார்கள் . அதற்கு ஃப்ளாரன்சியம் 
என்ற பெயரிடப்பட்டுவிட்டதாக அறிவித்தனர் . 1938 - லிருந்து 
1942 - வரை நிகழ்ந்த ஆய்வுகளில் , அணுக்கரு வினைகளில் இரு 
தனிமம் உண்டாக்கப்பட்டதாக நம்பப்பட்டது . இத்தனிமத்திற்கு 
சைக்லோனியம் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது . 1947 - ல் 
மாரின்ஸ்கி ( Marinsky ) , கிளெண்டினின் ( Glendenin ) மற்றும் 
கோரியெல் ( Coryele ) ஆகியோர் 61 - ம் தனிமமான இதன் ஐசோ 
டோப்புகளைக் கண்டறிந்தனர் . யுரேனிய அணுக்கரு பிளவில் 
வரும் விளைப்பொருளிலும் இது காணப்படுகிறது . இந்த விஞ் 
ஞானிகளே இந்தத் தனிமத்திற்கு புரொமித்தியம் என்ற பெய 
ரைச் சூட்டினர் . கிரேக்க புராணக் கதையில் புரொமெத்தீயஸ் 
என்ற வீரன் மனித நன்மைக்காக உம்பருலகத்திலிருந்து தீயைக் 
கவர்ந்து வந்ததாகச் சொல்லப்படுகிறது . இந்த வீரனின் பெயரே 
61 - வது தனிமத்திற்கு இடப்பட்டது . 

இத்தனிமத்தின் 10 ஐசோடோப்புகள் கண்டறியப்பட்டுள் 
ளன . Pm147- ன் பாதிச் சிதைவு காலம் 3.7 ஆண்டுகளாம் Pm149- ன் 
பாதிச் சிதைவுகாலம் 47 மணிகள் . யுரேனிய அணுக்கரு பிளவு 
விளை பொருள்களிலிருந்து இது பெறப்படுகிறது .. நியோடிமி 
யத்தை நியூட்ரான் தாக்குதலுக்கு உட்படுத்தியும் இதனைப் 
பெறலாம் . 

coNd144 + n + coNd145 

அடுத்து 

coNd145 – 81Pm145 + -ye ° 
ஆஸ்ட்டட்டின் 

இது ஹேலஜன் தொகுதிச் சேர்மம் . இயற்கையில் மிக நுண் 
ணளவே காணப்படுகிறது . 85 - ம் தனிமமான இதற்கு அலபாமின் 


ஆயுள் 


3. யுரேனி 
செயற்கைத் தனிமங்கள் 

169 
என்ற பெயர் முதலில் இடப்பட்டது . 1940 - ல் தான் இதனை கார் 
ஸன் ( Corson ) , மெக்கன்ஸி மற்றும் சாகர் ஆகியோர் கண்டு பிடித் 
தனர் . சைக்லோட்ரானிலிருந்து பெறப்பட்ட அதிக ஆற்றல் 
d- துகள்களைக் கொண்டு பிஸ்மத் தனிமத்தைத் தாக்கி இது 
பெறப்பட்டது . இது நிலைத்தத் தன்மையற்றது , என்ற பொருள் 
பட இதற்கு ஆஸ்ட்டட்டின் என்று பெயரிடப்பட்டது . 

s , Bi209 + ,He + + At211 + 2.nl 
இத்தனிமத்தின் 18 ஐசோடோப்புகள் 

கண்டறியப்பட் 
டுள்ளன . 

At210 ன் ஐசோடோப்பின் பாதிச் சிதைவு காலம் 7.0 மணி 
கள் . இதுவே ஆஸ்ட்டட்டின் தனித்தின் , நீண்ட 
கொண்ட ஐசோடோப்பு , இது எதுகளை விடக்கூடியது . இது 
மற்ற ஹேல ஜன் களை ஒத்த இயல்புகளைக் கொண்டது . 
ஃபிரான்சியம் 

1930 - ல் அல்லிசன் ( Allison ) என்பார் இத்தனிமத்தைக் கண் 
டறிந்தார் . முதலில் இதற்கு வர்ஜீனியம் என்ற பெயரைச் சூட்டி 
னார் . 1939 - ல் பிரான்சில் M. பெர்சி ( M. Percy ) என்பார் 
டினியம் -227 இரண்டு வகையாக கதிரியக்கச் சிதைவுறுகிறதென் 
பதைக் கண்டார் . ஒரு வகைச் சிதைவில் ஃபிரான்சியம் நுண்ணள 
வில் உண்டாகிறது . 

$ 9Ac227 1-2 % > s Fr227 + , at 
ஃபிரான் சியத்தின் ஐசோடோப்புகளில் ஒன்று மட்டும் , 
பாதிச் சிதைவுகாலம் 21 நிமிடங்கள் , கொண்டது . மற்றவை 
நிலைத்த இயல்பற்றவை . 

வினாக்கள் 
1. செயற்கைத் தனிமங்கள் என்றால் என்ன ? 

2. நெப்ட்யூனியத்தைத் தயாரிப்பது எப்படி ? 
எங்ஙனம் ? இதன் முக்கியத்துவம் என்ன ? 

4. ஐன்ஸ்டீனியம் , ஃபெர்மியம் மற்றும் மெண்டலீவியம் 
ஆகியவற்றின் பெயர்க்காரணங்களை எழுதுக . 

5. 103 - வது தனிமம் உண்டாக்கப்படுவது எவ்வாறு ? 
6. சர்ச்சைக் குரிய தனிமங்கள் யாவை ? 

7. புரொமித்தியத்திற்கு இடப்பட்ட வேறு பெயர்கள் 
யாவை ? 
8. டெகினீஷியம் , ஆஸ்ட்டட்டின் 

தனிமங்களை 
எவ்வாறு உண்டாக்கலாம் ? 


ஆக்ட் 


ஆகிய 


17. அணுக்கரு ஆற்றலும் அணுக்கருவின் 

நிலைப்புத் தன்மையும் 


அணுக்கரு பற்றி நாம் அறிய முற்படும்போது , நியூக்லியான் 
களை ( Nucleons ) பிணைக்கும் ஆற்றல் பற்றி அறிந்துகொள்வது 
அவசியம் . அணு நிறைகள் முழு எண்களிலிருந்து சிறிதளவு 
மாறுபடுகின்றன . இந்த மாறுபட்டுச் செல்லும் அளவை ஆஸ்டன் 
என்பார் ஒவ்வொரு நியூக்லைடுக்கும் பொதிவுப் பின்னம் என்ற 
அளவால் விவரித்தார் . 
பொதிவுப் பின்னம் = அணுநிறை- நிறைஎண் 

x 10,000 
( Packing Fraction ) 

நிறை எண் 
இந்தச் சமன்பாட்டில் 
அணுநிறை - நியூக்லைடின் உண்மை நிறை ( அணுநிறை 

அலகில் ) 
நிறை எண் - அணு நிறைக்கு நெருங்கிய முழு எண் 
( அணுநிறை நிறை எண் ) என்பதனை 

வழு 
( Mass defect ) என்று சொல்கிறோம் . என்வே , 


நிறை 


நிறை வழு 


- 


பொதிவுப் பின்னம் 

X 10,000 

நிறை எண் 
சமன்பாட்டின் வலது பக்கத்து கோவையின் முதற்பகுதி 
சிறிய எண்ணாக , இருப்பதால் அதனை 10,000 - ஆல் பெருக்கிக் 
கொள்கிறோம் . 

தனிமங்களின் பொதிவுப் பின்னங்களை அவற்றின் நிறை 
களோடு இணைத்து வரைபடம் வரைந்தால் , பெறப்படும் வரை 
படத்தின் படம் அடுத்தப் பக்கத்தில் படத்தில் காட்டப்பட் 
டுள்ளது . 

He + , C12, 016 நியூக்லைடுகளைத் தவிர மற்ற எல்லாத் தனிமங் 
களுக்குமே பொ திவுப் பின்னங்கள் வரை கோட்டின் மேல் அல்லது 
அதன் அருகே அமைகின்றன . குறைவான அணு எண் கொண்ட 
தனிமங்களுக்கு பொதிவுப் பின்னம் அதிகமாக இருக்கிறது . நிறை 
ண் அதிகரிக்க அதிகரிக்க பொதிவுப் பின்னமும் வெகுவாக : 


2 . 


நேரளவாக 
வில் ஆ 
அணுக்கரு ஆற்றலும் ... தன்மையும் 

171 
குறைந்து கொண்டே போகிறது . குறைந்தபட்ச நிலைக்கு வந்து 
அடுத்து படிப்படியாக அதிகரிக்கிறது . 

பொதிவுப் பின்னம் எதிர் மறை அ 07 வானதாக ( negative ) 
இருந்தால் நெருங்கிய முழு எண் நிறை எண்ணைவிட அணுநிறை 
குறைவாக இருக்கும் . எனவே இந்த அணுக்கரு உண்டாகும் 
போது ஓரளவு நிறை ஆற்றலாக மாற்றப்பட்டு விட்டது , என்றா 
கிறது . இந்த அளவு ஆற்றலை வழங்கினால்தான் அந்த அணுக் 
கருவை பிளக்க இயலும் . எனவே பொதிவுப் பின்னம் 
மறையளவாக ( Negative ) இருந்தால் அந்த அணுக்கரு நிலைத்த 
இயல்பைக் கொண்டது எனலாம் . 

நேரளவான ( positive ) 
25 . 75 loo 125 150 175 200 215 22 

நிறை எண்கள் 
பொதிவுப் பின்னம் அணுக்கரு நிலைத்த இயல்பற்றது என்பதைக் 
காட்டுகிறது . வரைபடத்தின்படி இடைநிலைத் தனிமங்கள் எதிர் 
மறையளவான பொதிவுப் பின்னங்களைக் கொண்டிருக்கின்றன . 
எனவேதான் 

இயல்பைக் கொண்டிருக்கின்றன . 

மாறுகிறது . 
நேரளவான பொதிவுப் பின்னங்கொண்ட தனிமங்கள் நிலைத்த 
தன்மை அற்றவை . எனவேதான் கதிரியக்கத் தன்மை கொண் 
டுள்ளன . 

இணைப்பாற்றல் ( Binding force ) : டாயிட்ரான் அணுக்கரு 
தனியான ஒரு புரோட்டான் , ஓரு நியூட்ரான் இவற்றின் மொத்த 
நிறையை ஒரு டாயிட்ரானின் நிறை யோடு ஒப்பிட்டுப்பார்த்தால் 
டாயிட்ரானின் நிறை குறைவாக இருப்பது தெரிகிறது . 


பொதிவுப்பின்னம் 


-10 


படம் 61 


நிலைத்த 


- 


172 


கதிரியக்கம் 


on - L 


0 


1 


- 


லிருந்து 


நியூட்ராடரான் நிறை 

1.00866 a.m.u. 
ஹைட்ரஜன் நிறை HI = 1.00782 a.m.u. 

( ஒரு புரோட்டான் + 
ஒரு எலெக்ட்ரான் நிறை ) 
மொத்த நிறை 

2.01648 a m.u . 
டாயிட்ரான் நிறை 

2-01410 a.m.u. 
டாயிட்ரானின் நிறை அது கொண்டுள்ள 

துகள்களின் 
நிறையை விட ( 201648-2 • 01410 ) = 00238 அலகுகள் குறைவாக 
இருக்கிறது . 

ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் டியூட்டீரியம் அணுக் 
கருவாகப் பிணைக்கப்படும்போது 00238 நிறை அழிக்கப்பட்டு 
விட்டது எனலாம் . இந்த நிறை 2.22 Mev- ஆற்றலுக்குச் சமம் 
இந்த அளவு ஆற்றல் புதிதாக உண்டாக்கப்பட்ட அணுக்கருவி 
கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது . 

டாயிட்ரானுள்ள 
துகள்களை பிரிக்க வேண்டுமானால் 2 Mev- க்கு அதிகமான ஆற்றல் 
தேவைப்படுகிறது . 2.22 Mev அல்லது அதற்கு அதிகமான ஆற் 
றல் கொண்ட காமாக் கதிர் கொண்டு ஒளிமின் விளைவால் ( photo 
electric effect ) டியூட்டீரியம் அணுக்கருவை நியூட்ரான் மற்றும் 
புரோட்டானாக மாற்றலாம் . 2 Mev- ஐ விட குறைவான ஆற்றல் 
கொண்ட காமாக் கதிர் இந்த விளை வை உண்டாக்க முடியாது . 
அடுத்து ஹீலியம் அணுக்கருவை எடுத்துக் 

கொள்வோம் . 
இதில் 2. நியூட்ரான்கள் , 2 புரோட்டான்கள் ஆக நான்கு நியூக்லி 
யான்கள் இருக்கின் றன . இந்த நான்கு துகள்களும் பிணைக்கப் 
பட்டு உண்டாகும் ஹீலியம் அணுவின் நிறையை , நான்கு 
களின் மொத்த நிறையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் ஹீலியத்தின் 
நிறை குறைவாக இருப்பதைக் காண்கிறோம் . 

2.n1 + 2 , H1 4.032980a.m . u . 
He + 

4.002604 a . m . u. 
நிறை மாறுபடும் அளவு 

0.030376 a . m . u . 
நியூட்ரான் களும் இரண்டு புரோட்டான்களும் 
பிணைப்புற்று ஹீலியம் அணு உண்டாகும் போது .030376 a.m • u . 
நிறை அழிக்கப்படுகிறது . இதற்கு சமான அளவு ஆற்றல் 

• 030376x931 Mev 

28.3 Mev 
He , நான்கு துகள்களைக் கொண்டிருப்பதால் ஒரு துகளுக்கு 
சுமார் 7 Mev பிணைப்பாற்றல் என்றபடி இருப்பதைப் பார்க் 
கிறோம் . இது டியூட்டீரியத்தின் பிணைப்பாற்றலை விட அதிகம் 
He+ -அணுக்கருவை அதிலிருக்கும் துகள்களாகப் பிரிக்க 28-3 
Mey - க்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது . 


துகள் 


இரண்டு 


அணுக்கரு ஆற்றலும் 


தன்மையும் 


173 


தனிம வரிசை அட்டவணையிலுள்ள எல்லா தனிமங்களின் 
நியூக்லைடுகளுக்குமே ( Nuclides ) மேலே விவரித்தபடி இணைப்பாற் 

கணக்கிடலாம் . ஒவ்வொரு நியூக்லைடிலும் ஒரு நியூக்லி 
யானுக்கு எவ்வளவு இணைப்பாற்றல் என்பதனையும் , நியூக்லைடின் 
நிறை எண்ணையும் ( Mass Number ) இணைத்து வரையப்பட்ட 
வரைபடத்தின் படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

He , CL ?, 016 தவிர மற்ற எல்லா தனிமங்களுக்கும் பிணைப் 
பாற்றல் ஒரேவரை கோட்டின் மேல் அமைகின்றன . D- Hes 


. 


நியூக்லியான் 
ஒன்றுக்கு 
இணைப்பாற்றல் 

(Mev) 


4 
க 


50 


75 100 


125 


150175 200 225 250 


நிறை எண்கள் 


படம் 62 


போன்ற இலேசான நியூக்லைடுகளின் இணைப்பாற்றல் மிகவும் 
குறைவாக இருக்கிறது . ஆனால் பொதுவாக எல்லா தனிமங் 
களுக்குமே அவற்றின் ஒரு நியூக்லியானுக்குள்ள இணைப்பாற்றல் 
கிட்டதட்ட 8 Mev- க்கு நெருங்கியதாக இருக்கிறது . 

படத்தில் காட்டியபடி , ஒரு நியூக்லியானுக்கு , அதிக பட்சம் 
இருக்கக்கூடிய இணைப்பாற்றல் 85Mev ஆம் . நிறை எண்கள் 
40 - லிருந்து 120 - வரை கொண்ட தனிமங்களின் இணைப்பாற்றல் 
இந்த அளவை நெருங்குகிறது . நிறை எண்கள் அதிகமாகக் 
கொண்ட தனிமங்களில் ஒரு நியூக்லியானுக்குள்ள பிணைப்பாற்றல் 
7.6Mey , அளவுக்குக் குறைகிறது . அதிக அணு நிறை கொண்ட 
தனிமங்களின் அணுக்கருக்கள் பிளவுண்டு ஆற்றல் வெளிப்படு 
வதற்குக் காரணம் இதுவே . 


அதிகப்பட்சத் Mev . 
174 

திரியக்கம் 
வேதிவினைகளில் சம்பந்தப்பட்ட எலெக்ட்ரான்களின் பிணைப் 
பாற்றல் ஒரு சில எலெக்ட்ரான் வோல்ட்டுகளே ஆனால் அணுக் 
கருவின் பிணைப்பாற்றல் பல மில்லியன் எலெக்ட்ரான் வோல்ட்டு 
களாம் . எனவேதான் எரித்தல் போன்ற வேதி வினைகளில் பெறக் 
கூடிய ஆற்றலை விட , அதே அளவு பொருளை அணுக்கரு மாற்றங் 
களுக்கு உட்படுத்தும்போது பல இலட்ச மடங்கு ஆற்றலைப் 
பெறுகிறோம் . 

இலேசான மற்றும் கன மான தனிமங்கள் ஆகிய இருவகை 
யுமே 3 - துகள்களை விடுகின்றன . ஆனால் இலேசான தனிமங்கள் 
a- துகள்களை வெளிவிடுவதில்லை . இணைப்பாற்றலைக் கணக்கிட்டு 

தற்கான காரணத்தைக் கண்டு கொள்ளலாம் . 2 நியூட்ரான்கள் 
மற்றும் 2 புரோட்டான்கள் சேர்ந்து a-துகளாக மாறும்போது 
28-2 Mev ஆற்றல் வெளிவிடப்படுகிறது . எனவே ஒரு அணுக் 
கருவிலிருந்து 2 - நியூட்ரான்கள் மற்றும் 2 - புரோட்டான்களை நீக்க 
28-2 Mev- ஐ விட குறைவான ஆற்றல் தேவைப்பட்டால் a- துகள் 
விடப்படும் கதிரியக்கம் நிகழ்தல் சாத்தியம் . a- துகள் 5 Mev. 

ற்றலைக் கொண்டிருந்தால் தான் கதிரியக்கச் சிதைவைக் கண்ட 
றிதல் இயலும் . என வே ( -துகள் விடப்படுவது கண்டறியும் 
படிக்கு இருக்கவேண்டுமானால் அணுக்கருவிலிருந்து இரண்டு 
நியூட்ரான்கள் மற்றும் இரண்டு புரோட்டான்களை நீக்க 23Mev 
( 28-5 ) -ஐ விடக் குறைவாக இருந்தால் போதும் . 

பிஸ்மத் -209 ன் மொத்த பிணைப்பாற்றல் 1640Mev ( யுரேனியம் 
238 ன் மொத்த பிணைப்பாற்றல் 1802 Mev . இந்தத் தனிம இடை 
யீட்டால் கூடுதலான் நியூக்லியான்கள் 238-209 = 29. கூடுதலான 
பிணைப்பாற்றல் 1602-1640 = 

162 Mev . எனவே , சராசரி 

162 
கூடுதல் பிணைப்பாற்றல் ஒரு நியூக்லியானுக்கு 

5.6 Mev . 

29 
எனவே , ஒரு அணுக்கருவிலிருந்து இரண்டு புரோட்டான்களையும் 
இரண்டு நியூட்ரான்களையும் நீக்க தேவைப்படும் ஆற்றல் 22Mev . 
a 
இது குறைவாக இருக்கிறது . நிறை எண்கள் 210 - க்கு அதிக 
மாகக் கொண்ட தனிமங்கள் a- துகள் விடுந்தன்மை கொண்டிருப் 
பதற்குக் காரணம் இதுவே . 

பிஸ்மத்தைவிட குறைவான அணு எண் கொண்ட தனிமங் 
களில் ஒரு கூடுதல் நியூக்லியானுக்கு 6 Mev , பிணைப்பாற்றல் 
இருக்கிறது . எனவே , இத் தனிமங்கள் a- துகள்களை வெளிவிடுவ 
தில்லை . 

நியூக்லியான்களிடையே நிலவும் கவர்ச்சி விசை : நியூக்லி 
யான்களின் விசை , நுண் தொலைவு ( short range ) விசையாம் . 


அணுக்கரு ஆற்றலும்... 


... தன்மையும் 


175 


அணுக் 


ஈர்க்கிறது . 


இவ்விசை 10-13 செ.மீ தொலைவில் செயல்படுகின்றது . 
கருவின் இணைப்பாற்றல் தோராயமாக , ( அணுக்கருவில் இருக் 
கும் ) நியூக்லியான்களின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதச் சமமாகும் . 
ஒவ்வொரு நியூக்லியானும் அதன் அருகிலுள்ள நியூக்லியான்களை 

மற்ற ( ஒரு குறிப்பிட்ட நியூக்லியானின் அருகில் 
இல்லாத ) நியூக்லியான்களிடம் கவர்ச்சி விசை கொண்டிருப்ப 
தில்லை . இதைத்தான் தெவிட்டிய இயல்பு ( saturation character ) 
என்கிறோம் . ஒரு அணுக்கருவை திரவச் சொட்டுடன் ( drop ) 
ஒப்பிடலாம் . ஒரு சொட்டுத் திரவத்திலுள்ள ஒவ்வொரு மூலக் 
கூறும் அதன் அண்மையிலுள்ள மூலக்கூறுகளைக் கவர்கின்றன . 
தூரத்தே உள்ள மூலக்கூறுகளுடன் கவர்ச்சி விசைக்கு உட்படுவ 
தில்லை . ஒரு திரவச் சொட்டின் பருமனும் ஆற்றலும் அதிலுள்ள 
மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதச் சமமாக இருக் 
கின்றன . அதேபோன்று ஒரு அணுக்கருவின் பிணைப்பாற்றலும் , 
அதன் பருமனும் நியூக்லியான்களின் எண்ணிக்கையோடு சம்பந்தப் 
பட்டிருக்கின்றன . 

அணுக்கருவில் புரோட்டான் - புரோட்டான் ( p - p ), நியூட் 
ரான் - நியூட்ரான் ( n - p ) , மற்றும் புரோட்டான் - நியூட்ரான் கவர்ச்சி 
விசை நிலவுகிறது . இவை தான் நியூக்லியான்களைக் கட்டுக் 
கோப்பில் வைத்திருக்கின்றன என்பது கருத்து . டியூட்டீரியத் 
திலும் , ஹீலியத்திலும் அம்மா திரி விசைகள் நிலவுவதை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் காட்டுகின் றன . 


டியூட்டிரான் 


துகள் 


* 


142 


2 H.4 


படம் 63 


நேர்மின்னேற்றங் கொண்ட் , எதிர்மின்னேற்றங் கொண்ட - 
மற்றும் மின்னேற்றமில்லாத நிலைகளில் பையான்கள் ( அல்லது 
மெசான்கள் ) இருத்தலை அறிகிறோம் . இவற்றின் நிறைகள் , எலெக்ட் 
ரானின் எடையைப் போல் 270 மடங்குகளாகும் . இவை 10 
வினாடி நேரத்திற்குள் ம்யூவானாக ( muon ) மா றுன் கிறன . மெசான் 
புலக் கொள்கைப் ( Meson field ) படி ஒவ்வாரு நியூக்லியானைச் 


. 


. 
176 

கதிரியக்கம் 
சூழ்ம்தும் மெசான் ( Meson ) புலம் ( Field ) இருக்கிறது . ஒரு நியூக் 
லியானிலிருந்து இன்னென்றுக்கு பையான் ( Pion ) மாற்றப்படு 
வதன் மூலம் இரண்டு நியூக்லியான் கிடையே கவர்ச்சி விசை 
நிலவுகிறது . நியூட்ரான்களும் , புரோட்டான்களும் தொடர்ந்து 
நேர்மின்னேற்றங் கொண்ட எதிர்மின்னேற்றங்கொண்ட , மற்றும் 
மின்னேற்றமில்லாத பையான்களை வெளிவிட்டுக் கொண்டும் , 
கிரகித்துக் கொண்டும் இருக்கின்றன . 

மெசான்கள் கண நேரங் 
கூடநிலைத்து இருப்பதில்லை . எனவே அவற்றை சித்தாந்தநிலையான 
( Virtual ) மெசான்கள் என்கிறோம் . 

ஒவ்வொரு நியூக்லியானும் இந்த சித்தாந்த நிலையான 
பையான்களால் சூழப்பட்டிருக்கின்றன . இவையே நியூக்லியான் 
களின் பிணைப்பு விசைக்கு காரணமாக அமைகின்றன . இரண் 
நியூக்லியான்கள் 1-5X10-13 செ.மீ. தூரத்தில் இருக்கும் போது 
பைமெசான் ( பையான் ) ஒருதுகளிலிருந்து இன்னொரு துகளுக்கு 
மாறுகிறது . அப்போது அந்தத் துகள்களுக்கு ( நியூக்லியான் 
களுக்கு ) இடையே கவர்ச்சி விசை நிலவுகிறது . மின்னேற்ற 
மில்லாத பையான் ஒரு துகளிலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப் 
படுவதே நியூட்ரான் - நியூட்ரான் , புரோட்டான் - புரோட்டான் 
Pt + ( h ° m ) -ா 

n ) + ( Pt 
pt ) + ( 7 ° 

PA- T 
-- 

4- ( PE hº ) + ( p1 
பையான் மாற்றப்படல் 
விசைகளுக்குக் காரணமாய் அமைகிறது . நேர் மின் 
னேற்றங் கொண்ட பையான் புரோட்டானிலிருந்து நியூட்ரானுக்கு 
மாற்றப்படுவதே அவற்றுக்கிடையே நிலவும் கவர்ச்சி விசைக்கு 
காரணம் அம்மாதிரியான நிகழ்ச்சியில் புரோட்டான் நியூட்ரானாக 
மாறும் . எதிர்மின்னேற்றங் கொண்ட பையான் ( Pion ) நியூட்ரானி 

மாற்றப்படுவதன் மூலமும் இந்த 
திலும் மொத்த மாற்றங்களின் முடிவிலும் இருக்கிற நியூட்ரான் - 
புரோட்டான் எண்ணிக்கை மாறாத ஒன்றாக இருக்கிறது . மேலே 
படத்தில் இந்த நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டுள்ளன . 


ஆரம்ப நிலை 


இறுதி நிலை 


படம் 64 


அணுக்கரு ஆற்றலும் .... 


. தன்மையும் 


177 


பணுக்கருவின் நிலைப்புத் தன்மை : பல்வேறு நியூக்லைடுகளின் 
ஆக்க அமைவுகளை ஆய்வோமானால் அணுக்கருவின் நிலைப்புத் 
தன்மைக்கான காரணங்கள் புலப்படுகின்றன . தனிமங்களின் 
புரோட்டான்கள் எண்ணிக்கையையும் , நியூட்ரான்களின் எண்ணிக் 
கையையும் இணைந்து வரையப்பட்ட படம் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது - 


140 


82 


-- 125 


120 


loop 


--- 82 


-- 


2 


நியூட்ரான்கள்எண்ணிக்கை 


- 


- 


Z = A 


60 


. 


50 


28 


40 


20 


- 


--28 


20 


12--20 


2 


8 


-2 


20 


40 


60 


80 


100 
புரோட்டான்கள் எண்ணிக்கை 

படம் 65 
நிறை எண் அதிகரிக்கும்போது , நியூட்ரானுக்கும் புரோட்டா 
னுக்கும் உள்ள விகிதத்தில் ஏற்படும் மாற்றத்தைக் கருதுவதாகக் 
கொள்வோம் . படத்தில் 45 ° கோணத்தில் ஒரு கோடு போடப் 
பட்டுள்ளது . இந்தக் கோட்டிற்கு அண்மையில் அமைந்திருக்கும் 
புள்ளிகள் , சம்பந்தப்பட்ட - நியூக்லைடுகளில் நியூட்ரான்களும் 
புரோட்டான்களும் சம அளவில் இருப்பதைக் குறிக்கின்றன . 
20 - க்குக் குறைவான நிறை எண் கொண்ட தனிமங்கள் சமஅளவில் 
நியூட்ரான்களையும் புரோன்களையும் கொண்டிருக்கின்றன . 

20 - க்கு அதிகமான நிறை எண் கொண்ட தனிமங்களில் 
நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் உள்ள விகிதம் ஒன்றுக்கும் 


-12 


கதிரியக்கம் 


178 


அதிகமாகும் . அதாவது அணுக்கரு நிலைத்த தன்மையைப் பெற 
வேண்டி அதிலுள்ள நியூட்ரான்களின் 

எண்ணிக்கை அதிகரிக் 
கிறது . லெட் -208 மற்றும் பிஸ்மத் -209 ஆகிய கனமான அணுக் 
கருக்களில் நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் உள்ள 
15 - ஐ விட சற்று அதிகமாகும் . 


விகிதம் 


தனிமங்களின் மிகுதியாகக் காணப்படும் ஐசோடோப்புகள் 
படத்தில் , நிலைத்ததன்மை இடைவெளிக்கு நடுப்பகுதியில் காணப் 
படுகின்றன . இந்த இடைவெளிக்கு அப்பால் உள்ள நியூக்லைடு 
கள் கதிரியக்கத் தன்மை கொண்டிருக்கின்றன . அவை 8 - துகள் 
களையோ , பாசிட்ரான்களை யோ விடுகின்றன . அல்லது மண்டல 
எலெக்ட்ரான்களைப் பிடிக்கின்றன . அவ்வாறு செய்வதால் நியூட் 
ரான் புரோட்டான் விகிதம் நிலைத்தத் தன்மைக்கு ஏற்றபடி 
மாற்றியமைக்கப்படுகிறது . 

பொதுவாக இரட்டைப்படை எண்ணிக்கை புரோட்டான்களை 
யும் நியூட்ரான்களையும் கொண்ட நியூக்லைடுகள் தான் ஏராளமாகக் 
காணப்படுகின்றன . ஒற்றைப்படை எண்ணிக்கை புரோட்டான் 
களையும் , இரட்டைப்படை எண்ணிக்கை நியூட்ரான்களையும் 
கொண்ட நியூக்லைடுகள் ஓரளவுக்குக் காணப்படுகின்றன . 
போலதான் இரட்டைப்படை எண்ணிக்கை புரோட்டான்களையும் 
ஒற்றைப்படை. எண்ணிக்கை நியூட்ரான்களையும் 

கொண்ட 
நியூக்லைடுகளும் ஒற்றைப் படை எண்ணிக்கை புரோட்டான்களும் , 
ஒற்றைப்படை எண்ணிக்கை நியூட்ரான்களும் காணப்படுவது 
மிகவும் அபூர்வம் . 


அதே 


கீழே 


கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையிலிருந்து 
உண்மைகள் புலனாகின் றன. 


புரோட்டான்கள் 
எண்ணிக்கை 
இரட்டைப்படை 
இரட்டைப்படை 
ஒற்றைப்படை 
ஒற்றைப்படை 


நிலைத்த நியூக் டுகள் 
நியூட்ரான்கள் 

அறிமுகமான நிலைத்த 
எண்ணிக்கை 

நியூக்லைடுகள் 
இரட்டைப்படை 

165 
ஒற்றைப்படை 

65 
இரட்டைப்படை 

b ) 
ஒற்றைப்படை 

4 


016 , Mg : 4 , Si28 , Ca , Ti18 ; Fe56 ஆகிய நியூக்லைடுகள் இரட 
டைப் படை எண்ணிக்கை கொண்ட புரோட்டரானகளையும் நியூட் 
ரான்களையும் கொண்டிருக்கின்றன . எனவே இவை மிகவும் 


| 


... 


டபட்டு வரிசைப் 
அணுக்கரு ஆற்றலும் . ... தன்மையும் 

179 
நிலைத்ததன்மை கொண்டவை . எனவேதான் நிலத்தின் மேற்பரப் 
புப்பகுதியின் 80 சதம் இத்தனிமங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது . 
ஒரு தனிமம் சம அளவு நியூட்ரான்களையும் புரோட்டான்களையும் 
கொண்டும் மொத்த நியூட்ரான் - புரோட்டான் எண்ணிக்கை நான் 
கால் 

வகுபடுவதாகவும் இருந்தால் அந்த நியூக்லைடு மிகவும் 
நிலைத்ததன்மை கொண்டதாகும் . He , 018 , Mg : 4 , Si23 மற்றும் 
Cat ஆகிய நியூக்லைடுகள் இந்த வகையைச் சேர்ந்தவை . 

ஒற்றைப்படை எண் கொண்ட புரோட்டான்களையும் , ஒற் 
றைப்படை எண்ணிக்கையுள்ள நியூட்ரான்களையும் கொண்ட 
நிலைத்த நான்கு நியூக்லைடுகள் , 

1D , , Lie : B1 °, TN - 4 ஆகியவை மட்டுந்தான் . 
புதிர் எண்கள் : நியூக்லைடுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை 
யுள்ளபுரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களைக் கொண்டிருந்தால் 
மிகவும் நிலைத்த இயல்பைக் கொண்டிருக்கின் றன . அம்மாதிரி 
யான எண்களைத்தான் புதிர் எண்கள் ( Magic Numbers ) என் 
கிறோம் . இவை நிலைப்படி எண்கள் ( Shell Numbers ) என்றும் 
அழைக்கப்படுகின்றன . 2 , 8 , 21 , 50 , 82 , 126 நியூக்லியான்களைக் 
கொண்ட அணுக்கரு பூர்த்தி செய்யப்பட்ட அணுக்கரு நிலைப்படி 
களைக் ( Shells ) கொண்டதாகக் கருதுகிறோம் . 

20 மற்றும் 50 புரோட்டான்களை யோ அல்லது 20 , 50 மற்றும் 
82 நியூட்ரான்களை யோ கொண்ட ஐசோடோப்புகள் அதிகமாகக் 
காணப்படுகின்றன . அணு எண் 50 கொண்ட டின் (வெள்ளீயம் ) 
10 ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ளது . 
016, Can, Srse, Y89, Zrs , Splis, 

La139 
s2Pb205 ஆகிய தனிமங்கள் புதிர் எண் , எண்ணிக்கைக் 
கொண்ட நியூட்ரான்களை யோ புரோட்டான்களையோ அல்லது 
இரண்டையுமோ கொண்டிருக்கின்றன . எனவேதான் , பிரபஞ்சத் 
தில் ( universe ) இந்தத் தனிமங்கள் அவற்றை ஒத்த நிறை 
கொண்ட நியூக்லைடுகளை விட மிகையாகக் காணப்படுகின்றன . 

தனிமங்களின் ஆர்பிட்டல் எலெக்ட்ரான்களின் அமைப்பைக் 
கொண்டு அவற்றின் வேதியியல் பண்புகளை விளக்குகிறோம் , 
படுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டுமென்று 

நம்பப்பட்டது . 
இயற்கையில் இரட்டைப்படை எண்ணிக்கையுள்ள நியூக்லி 
" ன்களைக் கொண்ட தனிமங்களே அதிகமாகக் காணப்படு 

இரண்டிரண்டாக இணைக்கப்பட்ட நியூக்லியான்களைக் 


58Balag 


57 


38 Cel4. 


கின்றன . 


180 


கதிரியக்கம் 


கொண்ட அணுக்கரு நிலைப்புத் தன்மைப் பெறுகிறது . இரண்டி 
ரண்டாக சேர்க்கப்பட்ட ( Paired ) நியூக்லியான்கள் அடுக்கடுக் 
காக வைக்கப் பட்டிருக்கின்றன . 

2 , 10 , 18 , 36 , 54 அல்லது 85 எலெக்ட்ரான்களைக் கொண்ட 
தனிமங்கள் நிலைத்தத் தன்மை கொண்டவை . இவைதான் மந்த 
வாயுக்கள் . இவற்றைவிட ஒரு எலெக்ட்ரான் அதிகமாக அல்லது 
குறைவாகக் 

கொண்ட தனிமங்கள் வினைபடுவதில் தீவிரங் 
கொண்டவை . அத்தனிமங்கள் , கடைசி எலெக்ட்ரான் மட்டத்தில் 
நிலைத்த அமைப்பைப் பெற முயல்வதே இதற்குக் காரணம் . 
ஒரே வகையான 2 , 8 , 20 , 50 , 82 அல்லது 126 நியூக்லியான்களைக் 
கொண்ட அணுக்கருவும் நிலைத்த இயல்பைக் கொண்டது . அணு 

க் 
கருவில் ஆற்றல் மட்டங்களை பபூர்த்தி செய்ய 


இவை 


போது 


மானவை . 


இக்கருத்து உடன்பாடாக இருக்கிற சில உண்மைகளா வன . 
1. புதிர் எண்கள் 
எண்கள் எண்ணிக்கை 

எண்ணிக்கை கொண்ட நியூக்லியான் 
களைக் கொண்ட அணுக்கருவின் பிணைப்பாற்றல் , அந்த அணுக் 
கருவின் அண்மையிலுள்ள தனிமங்களின் பிணைப்பாற்றலைவிட 
அதிகம் . 

2. மொத்த நியூக்லியான்களின் எண்ணிக்கை புதிர் எண் 
களாகக் கொண்ட தனிமங்கள் தான் இயற்கையில் அதிகமாகக் 
காணப்படுகின்றன . 

3. மொத்த நியூக்லியான்களின் எண்ணிக்கை புதிர் எண்களை 
விட ஒன்றிரண்டு அதிகமானால் அவற்றின் நிலைப்புத் தன்மை 
குறைவு . அம்மாதிரியான அணுக்கருக்கள் நியூட்ரான்களை வெளி 
விட்டு புதிர் எண்கள் எண்ணிக்கைக்கொண்ட நியூக்லியான்களைப் 
பெறுகின் றன . 

4 . கதிரியக்கத் தனிமங்கள் , -துகள் விடும் போது , புதிர் 
எண்கள் எண்ணிக்கைக் கொண்ட அமைப்பைப் பெறமுடிகிறது 

எலெக்ட்ரான்கள் ஆர்பிட்டல்களை - படிப்படியாக நிரப்புவது 
போலவே அணுக்கருவின் ஆற்றல் மட்டங்கள் நியூட்ரான் புரோட் 
டான்களால் நிரப்பப்படுகின்றன . இங்கும் ஆர்பிட்டல்களை S = 0 
p = 1 , d = 2 , f = 3, g = 4 , h = 5 , i = 6 எனக்குறிக்கிறோம் . நியூட்ரான் 
களும் புரோட்டான்களும் கூடபௌலியின் ஒதுக்குதல் தத்துவத் 
திற்கு( Pauli s exclusion principles )உட்படுகின்றன .S- ஆர்பிட்டல் 
இரண்டு நியூக்லியான்களைக் கொள்ளும் . -ஆர் பிட்டல்கள் ஆறு நியூக் 
லியான்களைக் கொள்ளும் . கீழே அட்டவணையில் நியூக்லியான்கள் 
அணுக்கருக்களில் வைக்கப்பட்டிருக்கும் பாங்கு காட்டப்பட்டிருக் 


கிறது . 


181 


அணுக்கரு ஆற்றலும் ......... 


தன்மையும் 


நியூக்லியான்கள் 
எண்ணிக்கை 


நியூக்லியான்களின் 
பங்கீட்டு வைப்பு 


2 


1s2 


8 


20 
50 
82 
126 


1s : 2p 
1s : 2p 2s 3d10 
1s : 2pe 3d10 4f14 5g1s 
is 2p ° 3d1 ° 4f14 bg18 6h224d10 
1s 2p 3d10 4f14 5g18 6h22 
712 5f143p 4p 2s ? 


வினாக்கள் 


1 . பொதிவுப் பின்னம் என்றால் என்ன ? 
2. இணைப்பாற்றல் பற்றி விளக்கி எழுதுக . 
3 . தியானின் இணைப்பாற்றலைக் கணக்கிடுக . 

இலேசான தனிமங்கள் a- துகளை வெறிவிடுவதில்லை 


4 . 


ஏன் ? 


அணுக்கருவில் நியூக்லியான்கள் எந்த விசையால் கட்டுக் 
கோப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன ? 

6. அணுக்கருவின் நிலைத்த இயல்புக்கும் நியூட்ரான் - 
புரோட்டான் விகிதத்திற்கும் உள்ள தொடர்பை விவரி ? 

7 . நிலத்தின் புறப்பரப்புப் பகுதியில் 016 , Mg + , Si28 , Ca , 
Ti4s , Fe56 ஆகிய நியூக்லைடுகள் அதிகமாகக் காணப்படுவதின் 
காரணம் என்ன ? 

8. புதிர் எண்கள் யாவை ? 

9. நியூக்லியான்கள் , அணுக்கருவில் ஆற்றல் மட்டங்களில் 
வைக்கப்பட்டிருக்கின்றன 

எவ்வாறு உறுதிபடுத்து 
வாய் ? 

10. புதிர் எண்கள் எண்ணிக்கை கொண்ட நியூட்ரான்களை 
ஆற்றல் மட்டங்களில் பங்கீட்டு வைத்துக்காட்டு . 


என்பதை 


18. அணுக்கரு பிளவும் அணுக்கரு 

இணைப்பும் 


அறையில் தனிப்படுத்தினார்கள் . 
1939 - ம் ஆண்டில் ஜெர்மனியில் ஆட்டோ ஹான் ( Otto Hahn ) 
என்பவரும் அவருடைய துணையாளர்களான லிசே மீட்மெர் ( Lise 
Meitmer ) மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் ( Strassman ) ஆகியோர் ஒரு 
புது நிகழ்ச்சியைக் கண்டறிந்தார்கள் . யுரேனிய உலோகத்தை 
நியூட்ரான்கள் கொண்டு தாக்கிய பின் உண்டான தனிமங்களை 
தனிமங்கள் தனிம வரிசை அட்டவணையில் நடுப்பகுதியில் காணப் 
படும் தனிமங்களில் சில என்பது அவர்களுக்கு வியப்பைத் 
தந்தது . யுரேனியம் அணுக்கரு ஒரு நியூட்ரானைப் பிடித்து 
பின்னர் கிட்ட தட்ட 

துணுக்குகளாக ( fragments) 
பகுகிறது . இந்த நிகழ்ச்சியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படம் 
காட்டுகிறது . 


சமமான 





SIP 
82 % 


நிலைத்தன்மை 
யில்லாத 


ஆண்டிமன் நியூகலைடு 


0235 


92 


கியூட்ரான் 


92p 


58 


நிலைத் தன்மை 
யில்லாத 
நீயோபியம் 
நியூக்லைடு 





படம் 66 
92 -புரோட்டான்களையும் 143- நியூட்ரான்களையும் கொண்ட 
யுரேனியம் அணுக்கரு , மெதுவாக இயங்கும் நியூட்ரானைப் பிடிக் 
கிறது . அடுத்து புதிதாக உண்டான இக்த அணுக்கரு கிட்டதட்ட 
சமமான இரு பகுதிகளாக பிளவுபடுகிறது . உயிரியலில் செல் 


183 


அணுக்கரு பிளவும் அணுக்கரு இணைப்பும் 


பகு படுவதை ஒத்திருப்பதால் இதனை அணுக்கரு பிளவு ( Nuclear 
fission ) என்கிறோம் . அணுக்கரு ஒரு திரவச் சொட்டை ஒத்திருக் 
கிறதென்பதை முன்னமே பார்த்தோம் . திரவச் சொட்டு இரண் 

பகுப்படும்போது சிறு திரவத் துளிகள் சிதறுவதைப் 
போன்று அணுக்கரு பிளவின்போது நியூட்ரான்களும் , காமாக் 
கதிர்களும் சிதறுகின்றன . அணுக்கரு பிளவுபடும்போது அதிக 
அளவில் ஆற்றல் வெளிப்படுகிறது . எனவே துணுக்குகள் எதிர் 
எதிர் திசையில் அதி வேகத்துடன் செல்கின்றன . 

படத்தில் யுரேனியம் அணுக்கரு ஆன் டிமணி மற்றும் நியோ 
பியமாக பிளவுபடுவதாகக் காட்டப்பட்டுள்ளது . தனிம அட்ட 
வணையின் நடுப்பகுதியில் காணப்படும் தனிமங்களில் எதாவது 

foose 


1 


T 


அழல 


95 


20000 


foo 


அணுக்களின் 


lo 


117 


60 


80 


too 


120 


160 


நிறை எண்கள் 

படம் 67 
இரண்டு தனிமங்கள் 

அணுக்கரு பிளவின் போது வரலாம் . 
இரண்டு துணுக்குகளின் நிறைகள் சிறிதளவே வேறுபடுகின் றன . 
யுரேனியம் 

அணு 

பிள் வுபடும்போது ஒன்றிலிருந்து 
நியூட்ரான்கள் வரை வெளிப்படுகின் றன . 

அணுக்கரு பிளவு விளை பொருள்களின் நிறை எண்களையும் 
பிளவு பலன்களையும் இணைத்து வரையப்பட்ட படம் படத்தில் 
காட்டப்பட்டுள்ளது . பிளவு பலன் ( Fission yield ) , மொத்தத்தில் 
அந்த குறிப்பிட்டதனிமம் எத்தனை சதம் என்பதேயாம் . பிளவு 
| பலன் 10-4 சதத்திலிருந்து 8 சதம் வரை இருக்கக் காண்கிறோம் . 
பிளவு பலன்களின் லாகரித்த அலகுகள் தான் வரைபடம் வரைய 
கையாளப்படுகின்றன , 


மொத்தம் 90 துணுக்குகள் 
184 

கதிரியக்கம் 
பிளவு பலன் வரைக்கோட்டை கவனித்தால் கீழ்க்கண்ட 
உண்மைகள் தெரிய வருகின்றன . 

நிறை எண் 75 - லிருந்து 90 வரை வரைகோடு செங்குத்தாகச் 
செல்கிறது . அதை போல் நிறை எண் 145 - லிருந்து 160 வரை 
செங்குத்தாக சரிகிறது . இரண்டு துணுக்குகளின் , இருக்கக் 
கூடிய நிறை எண்கள் 95 - லிருந்து 139 - வரையாம் . யுரேனியம் -235 
நியூக்லைடு பிளவுபடும்போது மாறுபட்ட 210 நியூக்லைடுகள் கண்ட 
றியப்படுகின்றன எனலாம் . 

பிளவுச் சோதனைகளில் நிறை எண்கள் 72 - லிருந்து நிறை 
எண் 161 வரை கொண்ட துணுக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன . 
இந்த இடைவெளியில் 36 , தனிமங்கள் இருக்கின்றன . 
படும் யுரேனியம் - 235 - ல் 97 சதம் . இருவகை விளை பொருள்களைக் 
கொடுக்கிறது . ஒரு வகை நிறை எண்கள் 80 - லிருந்து 104 - வரை 
கொண்ட இலேசான தனிமங்கள் இன்னொரு வகை நிறை எண் 
130 - லிருந்து 149 - வரைக் கொண்ட கன துணுக்குகள் 0.01 சதம் 
அணுக்கருக்கள் மட்டுமே நிறை எண் 117 அல்லது 118 கொண்ட 
துணுக்குகளாக பிளவுபடுவதை வரைபடம் காட்டுகிறது . 

நிறை எண்கள் 72 - லிருந்து 161 வரை மொத்தம் 90 நிறை 
எண்கள் இருக்கின்றன . எனவே பிளவு நிகழ்வதன் விளைவாக 

வரலாம் . 

அதாவது யுரேனியம் 
நியூக்லைடு மாறுபட்ட 45 வகைகளாக பிளவுபடவல்லது . இப்படி 
45 - வகைகளான பிளவுகளின் போதும் ஏற்படும் நிறை இழப்பும் 
எனவே வெளிப்படும் ஆற்றலும் ஒரேமாதிரி இருப்பதில்லை . 
என்றாலும் வேறு பாட்டளவு அதிகமில்க . எனலாம் . 


பிளவு 


- 


படத்தில் நிறை எண் 117 - ஐ குறிக்கும் புள்ளி வழியே Y 
அச்சுக்கு இணையாக ஒரு கோடு வரைந்தால் அக்கோடு வரை 
கோட்டை ஒன்றுக்கொன்று உரு மற்றும் கண்ணாடி பிம்பம் என 
தொடர்புடைய இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கும் . படத்தில் இட 
தோர முகட்டின் வெளிப் பகுதியிலுள்ள புள்ளிகளால் குறிக்கப் 
படுவது நிறை குறைவான விளை பொருள்களாம் . வலதோர 
முகட்டின் வெளிப் பகுதியில் ஒத்த புள்ளிகளால் குறிக்கப்படுவது 
நிறைமிகை விளை பொருள் களாகும் . இரு வகையுமே அணுக்கரு 
பிளவின் போது துணுக்குகளாக வருகின்றன . எடுத்துக் காட் 
டாக நிறை எண் 81 கொண்ட துணுக்கும் நிறை எண் 153 கொண்ட 
துணுக்கும் 0 15 சதம் பலனில் ஒரே சமயத்தில் உண்டாகின்றன . 
அதே போல் நிறை எண்கள் 103 மற்றும் 131 கொண்ட நியூக்லைடு 
கள் 3.5 சதம் பலனில் ( yield ) உண்டாக்கப்படுகின்றன 


அணுக்கரு பிளவும் அணுக்கரு இணைப்பும் 


185 


பொதுவாக 

அணுப் பிளவு துகள்கள் நிலைத்த தன்மை 
கொண்டவை அல்ல . அவை அதிகப்படியான நியூட்ரான்களைக் 
கொண்டிருப்பதால் அடுத்தடுத்து B- துகளை விட்டு நியூட்ரான்கள் 
புரோட்டான்களாக மாற்றப்படுவதன் மூலம் நிலைத்த தன்மைக்கு 
வருகின்றன . 

அணுக்கருப் பிளவின் போது நியூட்ரான்கள் விடப்படுகின் 
றன என்று பார்த்தோம் . இவற்றில் 99 சதம் அணுக்கருப் 
பிளவைத் தொடர்ந்து உடனுக்குடன் வெளிப்படுகின்றன என 
லாம் . 

இவை உடன டியான ( prompt ) அல்லது இரண்டாம் நிலை 
நியூட்ரான்கள் என்று அழைக்கப்படுகின் றன . நூறில் ஒரு நியூட் 
ரான் ஒரு வினாடிக்கு மேல் காலந்தாழ்த்து வெளிப்படுகிறது . 

. 
இம்மா திரியான நியூட்ரான்களை காலந்தாழ்த்து வரும் ( delayed ) 
நியூட்ரான்கள் என் கிறோம் . யுரேனியம் -235 அணுக்கரு பிளவின் 
போது சராசரி ஒரு பிளவுக்கு 2.43 நியூட்ரான்கள் வெளிப்படுகின் 
றன . புளுட்டோனியம் 239 பிளவின் போது சராசரி 2.9 நியூட் . 
ரான்களும் , யுரேனியம் -233 பிளவில் சராசரி 2 • 500 நியூட்ரான் 
களும் வெளிப்படுகின்றன . 


O 


O 


O 


அ 


படம் 68 . 


U233 , U235 மற்றும் Pu ??39 ஆகிய அணுக்கருக்களின் ஆற்றல் 
எவ்வளவாக இருந்தாலும் நியூட்ரான் தாக்கும்போது அணுக்கரு 
பிளவுக்கு உள்ளாகின்றன . இந்த அணுக்கருக்களில் இருக்கிற 
நியூட்ரான் எண்ணிக்கை ஒற்றைப்படையாகும் அல்லது புரோட் 
டான்களின் எண்ணிக்கை ஒற்றைப் படையாகும் . அல்லது நியூட் 
ரான்கள் புரோட்டான்கள் இரண்டின் எண்ணிக்கையுமோ 
றைப்படை எண்ணிக்கையாக இருக்கலாம் . இந்த மூன்று நியூக் 
லைடுகள் மட்டுந்தான் அணுப்பிள உலைகளில் பயன் படுத்த ஏற்ற 
வைகளாக இருக்கின்றன . 


ஒற் 


ஒரு அணுக்கரு பிளவுபடுவதை ஒரு திரவச் சொட்டு இரண்டு 
சிறிய சொட்டுகளாக பகுபடுவதற்கு ஒப்பிடலாம் . திரவச் 
சொட்டு முதலில் உருண்டையாக இருக்கிறது . ( அ ) அடுத்து , 
கொடுக்கப்பட்ட போதுமான விசை 

காரணமாக 
( ஆ ) பின்னர் ( இ ) ல் காட்டப்பட்டுள்ளது போன்ற நிலைக்கு வந்து 
இறுதியாக இரண்டு சொட்டுகளாகப் ( ஈ ) படுகிறது . 


நீள்கிறது 


மாக 


- பிளவு 


2145 aml ஆகும் . இதனை 931- ஆல் பெருக்கினால் 200 Mev வரு 

குறைவான அணு நிறை கொண்ட அணு நிகருக்கள் அணுக் 
186 

கதிரியக்கம் 
இலக்கு அணுக்கரு நியூட்ரானைப் பிடித்து உண்டாகும் 
கூட்டணுக்கரு கொண்டுள்ள அதிகப்படியான ஆற்றலின் காரண 

அதிர்வுக்கு உள்ளாகி திரவச் சொட்டுபோல் 
படுகிறது . 

இயற்கையில் காணப்படும் யுரேனியம் மூன்று ஐசோடோப்பு 
களைக் கொண்டது . 

அவற்றில் யுரேனியம் -235 , யுரேனியம் -233 
ஆகியவை , நியூட்ரானின் ஆற்றல் எவ்வளவாக இருந்தபோதி 
லும் அணுப் பிளவுக்கு உட்படுபவை . அவ்வாறேதான் புளுட் 
டோனியம் -239 ஐசோடோப்பும் . 

யுரேனியம் 235 -அணுப்பிளவுக்கு உள்ளாகும்போது வெளிப் 
படும் ஆற்றல் அளவை கீழே காட்டியபடி கணக்கிடலாம் . 

யுரேனியம் -235 ன் அணுநிறை 235 0431) . தனிம வரிசை 
அட்ட வணையில் நடுப்பகுதியில் காணப்படும் தனிமங்களின் சராசரி 
நிறை வழு ( Mass defect ) -0.094 . பிளவு விளைபொருள்களின் 
நிறை எண்கள் 101 மற்றும் 132 எனக் கொள்வோம் . 

இந்த 
நிகழ்ச்சியில் உடன டியாக மூன்று நியுட்ரான்கள் விடப்படுவதாகக் 
வைத்துக்கொள்வோம் . பிளவு வினை நிகழ்வதற்கு முன்னரும் 
பின்னரும் கீழே காட்டியபடி நிறையைக் கணக்கிடலாம் . 
அணுப்பிளவுக்கு முன் 

அணுப்பிளவுக்குப் பின் 
235.0439 

2 துணுக்குகள் 232-8120 
1.0087 

3 0261 
236 056 

235.8381 
எனவே இந்த பிளவு வினையில் நிகழும் அணு நிறை இழப்பு 
கிறது . இது தான் வெளிப்படும் ஆற்றல் . 
அணுப்பிளவில் வரும் இரண்டு துணுக்குகள் 171 Mev 

கொண்டிருக்கின்றன மூன்று நியூட்ரான் களின் 
ஆற்றல் 6 ( Mev ) . இவற்றோடு காமாக்க திரின் ஆற்றல் 23Mey- ஐயும் 
சேர்த்தால் 200 Mev என்றாகிறது . 
அணுக்கரு இணைப்பு 


1235 


- 


n 


311 


- 


ஆற்றலைக் 


கரு இணைப்பு (Fission ) வினைக்கு உட்படுகின்றன . ஒரு அணுக் 
கருவுக்கு விரைவூக்கங் கொடுத்து இன்னொரு அணுக்கருவோடு 
இணைவுறச் செய்யலாம் 

தைத் தொடர்ந்து ஆற்றல் வெளிப் 
படும் . அணு இணைப்பு வினையின் போது வெளிப்படும் . ஆற்றல் 
இணைப்பு வினைக்குத் தேவைப்படும் ஆற்றலைவிட அதிகமாக இருந் 
தால் தான் வினை தொடர்ந்து நிகழும் 


187 


அணுக்கரு பிளவும் அணுக்கரு இணைப்பும் 


அதன் விளை 


கதிரவன் தொடர்ந்து ஒளியையும் வெப்பத்தையும் வெளி 
விடுகிறது . கதிரவனில் தொடர்ந்து அணுக்கரு இணைப்பு வினைகள் 
நிகழ்வதாலேயே இது சாத்தியமாகிறது . கதிரவனின் மையப் 
பகுதியில் வெப்ப நிலை 20 மில்லியன் டி கிரிளாம் . இந்த வெப்ப 
நிலை அணுக்கரு வினைகள் நிகழச் சாதகமானவை . 
வாக வெளிப்படும் ஆற்றல் ஒளியாகவும் வெப்பமாகவும் நம்மை 
வந்தடைகின்றன . 

புரோட்டான் கார்பன் - 12 - உடன் வினையுற்று 
அணுக்கரு இணையாற்றல் வெளிப்படுகிறது .. 

C12 + H > , N13 + ஆற்றல் 
N13 கதிரியக்க தன்மை கொண்டது . இது பாசிட்ரானை விடு 
கிறது . நைட்ரஜன் -13 பாசிட்ரானை விட்டு சிதைவுற்று கார்பன் -13 


இணைந்து , 


ஆகிறது . 


-N13 > .C13 + + le 
C13-அணுக்கரு இன்னொரு புரோட்டானுடன் இணைப் 
உறுகிறது . அப்போது இன்னும் அதிகமாக ஆற்றல் வெளிப் 
படுகிறது . 

C13 + H + , N + ஆற்றல் 
N14 அணுக்கரு இன்னொரு புரோட்டானுடன் அணுக்கரு 
இணைப்புறுகிறது . 

-N14 + H > so + ஆற்றல் 
ஆக்ஸிஜன் பாசிட்ரானை விட்டு சிதைவுறுகிறது . 

2015 

- -N1 : + 
இறுதியாக N15 அணுக்கரு நான்காவது புரோட்டானுடன் 
ணைந்து C12 அணுக்கரு உண்டாகி . 

-N15 + H1 > C12 + , He + 
மேலே குறிப்பிட்ட ஆறு வினை களையும் கூட்டினால் மொத்த 
வினை 

4 H1 > , He + + 2 + 1e -- ஆற்றல் என்றாகிறது . இதில் 
விடப்படும் ஆற்றலை கீழ்க்கண்டவாறு கணக்கிடலாம் . 
4 H = 4-03130 

2He4 = 4.0026 

• 0011 


* le 


2 + re 


4.0037 


4.03130 
நிறை இழப்பு 4-03180 

--400370 

10276 am u 


அணுக்கரு பிளவும் அணுக்கரு இணைப்பும் 


189 


5. அணுக்கரு இணைப்பு என்றால் என்ன ? 
6. கதிரவனில் நிகழும் அணுக்கரு வினைகள் யாவை ? 
7. பூமியில் நாம் எந்த இணைப்பு வினைகளை நிகழ்த்தலாம் ? 

8. நான்கு புரோட்டான்கள் இணைப்பு உற்று ஒரு ஹீலியம் 
மற்றும் இரண்டு பாசிட்ரான்கள் உண்டாகும் போது வெளிப் 
படும் ஆற்றலைக் கணக்கிடு . 


19. அணு ஆற்றலை வெளிப்படுத்தல் 


ரான்களை உண்டாக்குகின்றன . 

1939 - ல் அணுக்கரு பிளவு ( Nuclear fission ) கண்டு பிடிப்பைத் 
பைத் தொடர்ந்து அணுவில் பொதிந்து கிடக்கும் . அபரிமி தமான 
ஆற்றலை வெளிப்படுத்தல் சாத்தியமே என்று நம்பப்பட்டது . 
03ev- ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களைக் கொண்டு யுரேனியம் 
-235 அணுவைப் பிளக்கும் போது 200 Mev- ஆற்றல் வெளிப்படு 
கிறது . ஆரம்பத்தில் வினை படு துகள்கள் கொண்டிருந்ததைவிட 
பல கோடி மடங்கு ஆற்றல் உண்டாக்கப்படுகிறது . 

அணுப்பிளவு நிகழ்ச்சியில் நியூட்ரான்கள் வெளிப்படுகின் றன . 
இவை வேறு யுரேனியம் -235 அணுக்கருக்களை பிளவு படச் செய் 
கின்றன . அப்போது 

அப்போது இன்னும் அதிகமாக நியூட்ரான்கள் உண்டா 
கின்றன . அவை இன்னும் பல யுரேனியம் - 235 அணுக்கருக்கள் 
பிளவுபடக் காரணமாக அமைகின்றன . ஓரே ஒரு நியூட்ரான் 
அணுப்பிளவைத் தொடங்கி கிளைத்துச் செல்லும் சங்கிலித்தொடர் 
அணுப்பிளவுக்கு ( Chain fission ) காரணமாகிறது . 

ஒரு யுரேனியம் அணு பிளவுபடும்போது இரண்டு நியூட் 
ரான்கள் 

உண்டாவதாகக் கொள்வோம் . ஒவ்வொரு நியூட் 
ரானும் அணுக்கரு பிளவை உண்டாக்கினால் நான்கு நியூட் 
அணுக்கரு பிளவை உண்டாக்க இயலும் . இதனால் எட்டு நியூட் 
ரான்கள் கிடைக்கின் 

கிடைக்கின்றன . இவ்வாறு தொடர்வினை நிகழ்ந்து 
முடிவில் , அணுக்கரு பிளவுக்குட்படுகிற எல்லா அணுக்களுமே 
பிளக்கப்படலாம் . அடுத்த பக்கத்திலுள்ள படம் இந்த அணுக்கரு 
சங்கிலித்தொடர் வினையைக் காட்டுகிறது . 


- 


அணுக்கரு வினைகளுக்கும் அணுக்கரு பிளவுபடுதல் வினைக்கும் 
ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு . அணுக்கரு வினைகளில் ஒரு 
துகள் ஒரே ஒரு அணுக்கருவைத்தான் மாற்றமுறச் செய்யும் . 
ஆனால் ஒரே ஒரு நியூட்ரான் இருக்கிற எல்லா யுரேனியம் -235 
அணுக்கருக்களை யுமே பிளவுபடச் செய்யலாம் . எனவேதான் 
அணுக்கரு பிளவின் போது அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படு 
கிறது . 

1 கிராம் யுரேனியம் -235 அல்லது புளூட்டோனியம் -239 


| 


U235 


2:15 


பிளவு 


[1238 


இது 1.6X1013 கலோரிகளுக்குச் 

191 
அணு ஆற்றலை வெளிப்படுத்தல் 
முழுதும் அணுப்பிளவுக்கு உள்ளாக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு 
கிட்டத்தட்ட 1000 கிலோவாட் ( Kilo watt ) அல்லது மில்லியன் 
வாட் ( மெகாவாட் ) ஆற்றல் கிடைக்கிறது . ஒரு நாளைக்கு மூன்று 
டன்கள் நிலக்கரியையோ அல்லது 600 காலன்கள் எரி எண்ணெ 
யையோ ( Fuel oil ) எரித்தால்தான் இவ்வளவு ஆற்றலைப் பெற 
முடியும் . 

OM 
சராசரி 
கட்ரான் 

துணுக்குகள் 
புளுட்டோனி 

கள் 
பயமாக 
மாற்றம் 
உறுதல் 

U235 

0235 

படம் 59 
அணுப்பிளவு சங்கிலித் தொடர் வினை நிகழச் செய்து கண 
நேரத்தில் மிக அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தலாம் . 1 கிலோ 
கிராம் அணுப்பிளவுக்குட்படும் தனிமத்திலிருந்து 6.7x1020 
சமம் . ஒரு டன் டி . என் . டி . ( T. N. T ) வெடிக்கும் போது 109 
கலோரிகள் பெறப்படுகின்றன . 1 கிலோ கிராம் 

அணுக்கரு 
பிளவுறு (fissile ) பொருளிலிருந்து 16,000 டன்கள் டி . என் . 

டி . 
யிலிருந்து பெறக்கூடிய ஆற்றலைப் பெறலாம் . 

யுரேனியத்தின் மொத்த நிறை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 
குறைவானதாக இருந்தால் அணுக்கரு பிளவில் 

வெளிப்படும் 


U235 


"நியூட்ரான்களில் பெரும் பகுதி புறப்பரப்பு வழி வெளியேறுகின் 


192 


கதிரியக்கம் 


றன . எனவே சங்கிலித் தொடர் வினை தொடர்ந்து நிகழமுடியாது . 
பிளவுபடு பொருளின் மொத்த பருமன் அதிகரிக்க அதிகரிக்க 
நியூட்ரான் வெளியேற்றமும் மட்டுப்படுத்தப் படுகிறது . எனவே 
ஒரு குறைந்தபட்ச அளவு நிறை கொண்டதாக இருந்தால் தான் 
பிளவுபடு பொருளில் சங்கிலித் தொடர்வினை தொடர்தலும் , 
முடிவில் வெடித்து அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படுதலும் 
இயலும் . அந்த நிறையளவைத்தான் மாறுபடுநிலை ( Critical ) 
நிறை ( Mass ) என்கிறோம் . யுரேனியம் - 235 - ன் நிறை 1 கிலோ 
கிராமிலிருந்து 100 கிலோ கிராம்கள் வரை இருந்தால் தான் 
அணுப் பிளவுக்கு உட்பட்டு வெடிக்கும் . 

அணுகுண்டின் ( Atom bomb ) ஒரு அமைப்பு கீழே காட்டப் 
பட்டுள்ளது . 


சாதாரண வெடிமருந்து 


U - 235 pu - 259 


Ra - Be நியூட்ரான் மூலம் 


படம் 70 


யுரேனியம் -235 இரண்டு அல்லது அதற்கு அதிகமாக தனித் 
தனி பகுதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது . இவற்றிற்கு இடை 
யிலுள்ள தூரம் மிகக் குறைவானதே . ஒவ்வொரு துணுக்கும் 
அதிக புறப்பரப்பைக் கொண்டிருப்பதால் நியூட்ரான்கள் எளிதில் 
வெளியேறிவிடுகின்றன . சங்கிலித் தொடர்வினை தொடர்வதில்லை . 
திடீரென்று தனித்தனி கட்டிகளுக்குப் பின்னால் இருக்கும் 
டி.என்.டி. வெடிமருந்து வெடிக்கும்போது , இவை நடுப்பகுதிக்கு 
மிகுந்த விசையோடு செல்கின்றன . அப்போது யுரேனியத்தின் 
மொத்த நிறை நிலைமாறு நிறைக்கு( Critical Mass ) அதிகமாயிருக் 
கிறது . ரேடியம் - பெரிலியம் ஆதாரத்திலிருந்து வெளிப்படும் 
நியூட்ரான்கள் அணுப் பிளவு சங்கிலித் தொடரை ஆரம்பித்து , 
வினைகள் கணநேரத்தில் பல்கிப் பெருகி முடிவில் பயங்கரமாக 
அணு குண்டு வெடிக்கிறது . 

அணுகுண்டில் யுரேனியத்திற்கு பதிலாக புளுட்டோனியம் - 
239 - ஐப் பயன்படுத்தலாம் . 

1945 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் நாகசாகி , ஹிரோஷிமா 
என்ற நகரங்களின் மேல் அணுகுண்டு போடப்பட்டது . 


சோதனைப்பகுதியில் இவை விழுவதில்லை . 
ஹைட்ரஜன் 

மையபால் 
அணு ஆற்றலை வெளிப்படுத்தல் 

193 
20 கிலோ டன்கள் டி.என்.டி.யின் ஆற்றலைக் கொண்டது . அந்தக் 
குண்டு வீச்சின் 

வீச்சின் நாச வேலைகளைப் பற்றியெல்லாம் அறிந்த 
பின்னரே அணுவின் ஆற்றல் பற்றி மக்கள் புரிந்து கொண்டனர் . 

அணு குண்டுச் சோதனை விண்வெளியில் மிக உயரத்தில் 
நிகழ்த்தப்பட்டால் அணுப்பிளவு பொருள்கள் மிக உயரத்திற்கே 
சென்று விடுகின்றன . 
பூமியில் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தினால் மண்ணும் சேர்ந்து 
புகைப்படலத்துடன் மேலே செல்கிறது . பூமி கதிரியக்கத்தால் 
மாசு படுத்தப் படுகிறது . கழிவுக் கூளங்கள் , காற்றால் அண்டை 
யிலுள்ள பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப் படுகின்றன . இம் 
மாதிரி மாசுபடுத்தப் பட்ட பொருள்கள் தரையில் படிவதைத்தான் 
கதிரியக்கப் படிவு ( Radio active fall out ) என்கிறோம் . இந்தக் 
கதிரியக்கப் படிவுப் பொருள்களிலிருந்து அணுப்பிளவு பொருள் 
கள் காற்றில் அதிக தொலைவு கொண்ட பீட்டா மற்றும் காமாக் 
கதிர்களை வெளி விடுகின்றன . இவை மிகப் பயங்கரத்தன்மை 
வாய்ந்தவை . 

குண்டு : சிலவிண்மீன்களில் அணுக்கரு 
ணைப்பு வினைகள் நிகழ்வதைப்பற்றி முன்னரே குறிப்பிட்டோம் . 
இந்த வினைகள் அங்கு நிலவும் மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் , மிக 
அதிகமான அழுத்த நிலையிலுமே நிகழக் கூடியவை . கதிரவனின் 
மையப்பகுதியின் வெப்பநிலை 20 மில்லியன் டிகிரிகள் . அங்கு நில 
வும் அழுத்தம் ஒரு சதுர சென்டி மீட்டருக்கு நூறு மில்லியன் டன் 
களாகும் . அந்தச் சூழ்நிலையில் புரோட்டான்கள் a- துகள்களாக 
இணைக்கப்படுகின்றன . அப்போது அதிக அளவில் ஆற்றல் வெளிப் 
படுகிறது . அணுக்கரு இணைப்புக்கு பயன் படுத்தக் கூடிய எல்லா 
பொருள்களுமே நிலப்பரப்பில் கிடைக்கின்றன . ஆலை இணைப்பு 
வினை நிகழத் தேவையான பல மில்லியன் டிகிரிகள் வெப்ப நிலையை 
எப்படி உண்டாக்குவது ? 

அணுக்கரு பிளவைப் பயன்படுத்தும் அணு குண்டை வெடித்து 
அதிக வெப்பநிலையை உண்டாக்கலாம் . யுரேனியம் -235 கொண்ட 
அணு குண்டு வெடிக்கும் போது அதன் மையப் பகுதியில் . 
நிலையும் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நூறு மில்லியன்டன்கள் 
அழுத்தமும் உண்டாக்கப்படுகின்றன . இந்தச் சாதகமான சூழலில் 
வெப்ப அணுக்கரு வினைகள் நிகழ்கின்றன . 
ID : + HH 

He + ஆற்றல் 
D2 + D ? – T3 + , HI 
T3 + H1 — He + + ஆற்றல் 
1T3 + D 

He+ + on 


கன 


1 


ஆற்றல் 

எல்லைக்குட்பட்டதாகும் . அணு 
தப் படும் யுரேனியம் அல்லது புளுட்டோனியம் வரம்புக்குள் தான் 
194 

கதிரியக்கம் 
ஹைட்ரஜன் குண்டு வலிவான வெளிச் சுவரைக் கொண்டது . 
இதனுள்ளே ஒரு சாதாரண அணு குண்டும் மற்றும் டியூட்டீரிய 
மும் ட்ரைட்டியமும் கொண்ட கலம் 

வைக்கப்பட்டிருக்கிறது . 
முதலில் அணுகுண்டு வெடித்து உண்டாக்கப்படும் சாதகமான 
சூழலில் அணுக்கரு இணைப்பு வினைகள் நிகழ்கின்றன . 

அதாவது 
ஹைட்ர ஜன் - குண்டு வெடிக்கிறது . 

ஹைட்ரஜன் குண்டில் பயன் படுத்தப்படும் ஹைட்ரஜன் ஐசோ 
டோப்பான ட்ரைட்டியம் கீழே குறிக்கப்பட்டவாறு தயாரிக்கப் 
படுகிறது . 

Li8 + + , Fle + + T3 
D2 + 

T3 
Be + _D ? > + 2 , He 

| D2 + 1D - T2 + H1 
ட்ரைட்டியத்தின் பாதிச் சிதைவு காலம் 12 ஆண்டுகளாகும் . 

ஹைட்ரஜன் குண்டு அணுகுண்டை விட ஆற்றல் மிக்கது . 
அணுப்பிளவு படு பொருள்களின் நிலை மாறு நிலை நிறையால் அதன் 


021 


pa 


1 


T ? 


1 


இருக்க முடியும் . ஆனால் ஹைட்ரஜன் குண்டு எவ்வளவு பருமனைக் 
கொண்டதாக 

வேண்டுமானாலும் இருக்கலாம் . எனவேதான் 
ஹைட்ரஜன் குண்டிலிருந்து அளவு கடந்த ஆற்றலைப் பெற 
முடிகிறது . 

வினாக்கள் 
1. அணுக்கரு பிளவு சங்கிலித் தொடர்வினை என்றால் என்ன ? 

2. அணுக்கரு வினைகளுக்கும் அணுக்கரு பிளவு வினைகளுக் 
கும் உள்ள வேறுபாடுகள் யாவை ? 

3. அணு குண்டைப் பற்றி சிறு குறிப்பு வரைக . 
4. கதிரியக்க வீழ்ப்படிவுகள் ஏன் தீமை பயப்பவை ! 

5. ஹைட்ரஜன் குண்டு எவ்வாறு வெடிக்கப் படுகிறது . அது 
சாதாரண அணு குண்டை விட ஏன் ஆற்றல் மிக்கது ? 

6. ட்ரைட்டியம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது . 


20. ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 


என மூவகை 
அணுகுண்டை வெடிப்பதன் மூலம் அணுவிலிருந்து அபரிமித 
மான ஆற்றலை வெளிப்படுத்துவது பற்றி பார்த்தோம் . இப்படி 
திடீரென்று வெளிப்படுத்தப்படும் ஆற்றல் மனிதகுல அழிவிற்கு 
அல்லவா காரணமாக இருக்கிறது . 

அணுக்கருப் பிளவு , மற்றும் அணுக்கரு இணைப்பு வினைகளை 
கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் நிகழச் செய்து பெறப்படும் 
ஆற்றலை ஆக்கப்பணிக்குப் பயன் படுத்தலாம் .. அணுக்கருப் 

கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் நிகழ்த்தக்கூடிய 
சாதனத்தை அணுஉலை ( Atomic reaction ) என்கிறோம் . இது 
ஒரு வகை உலை . இதில் பயன் படுத்தப்படும் எரிபொருள் யுரே 
னியம் . இதிலிருந்து பயன் படுத்தக்கூடிய விதத்தில் ஆற்றலைப் 
பெறுகிறோம் . மற்றும் நியூட்ரான்களையும் கதிரியக்க ஐசோ 
டோப்புகளையும் கூட அணு உலைகளிலிருந்து பெறுகிறோம் . 

கீழே படத்தில் ஒரு அணுஉலையின் படம் காட்டப்பட்டுள்ளது . 
ஆற்றலைப் பெற பயன்படுத்தப்படும் அணு உலையிலுள்ள எல்லா 
அம்சங்களுமே காட்டப்பட்டுள்ளன . நியூட்ரான்களின் ஆற்றலைப் 
அணுஉலைகள் இருக்கின்றன . 


பிளவை 


சட்டுப் த்யம் 
தண்ம் கள் 


TND 


வெப்பம் ஆற்றி 


- ธง ร์ 


ரே 


பொருள் 


தணிப்பான் 


1 . 


வெப்ப பரிமாற்றி 


வெப்பம் ஆற்றி 


படம் 71 
அணு உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனி 
யம் -235 . புளுட்டோனியம் -239 அல்லது யுரேனியம் -235 ஆகிய 


196 


கதிரியக்கம் 


வற்றைக்கூட எரிபொருளாக பயன் படுத்தலாம் . இயற்கையில் 
காணப்படும் யுரேனியத்தில் யுரேனியம் -235 , 071 சதம்தான் 
இருக்கிறது . யுரேனியம் - 238 - ஐ புளுட்டோனியம் - 239 ஆக்கியும் 
தோரியம் 232 - ஐ யுரேனியம் -233 ஆக்கியும் அணு உலைகளில் 
பயன் படுத்தலாம் . நம் நாட்டில் தோரியம் அதிக அளவில் கிடைக் 
கிறது . கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைகள்படி தோரியத்தை 
யுரேனியம் -233 ஆக மாற்றலாம் . 

Th232 + on > . Th s 
Th233 > Pa233 + B 

U233 + B 


90 


91 


Pa233 


92 


2 


U335 


துரித 


மது 


பிளவு 
பொடுள்கள் 


தணிப்பாள் 


02381 


0235 


பிளவு 
பொருள்கள் 


தணிப்பர் , 


படம் 72 


யுரேனியம் எரிபொருளை திடப்பொருள் நிலையிலோ , திரவ 
நிலையிலோ எரிபொருளாகப் பயன்படுத்தலாம் . திட நிலையில் 
யுரேனியம் உலோகத்தை இன்னொரு உலோகத்தின் உறையில் 
இட்டு பயன்படுத்துகிறோம் . 


ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 


197 


தூய்மையான யுரேனியத்தில் மட்டும் சங்கிலித் தொடர்வினை 
நிகழ முடியாது . யுரேனியத்தைச் சுற்றி தணிப்பான் ( Moderator ) 
பொருள் வைக்கப்படுகிறது . யுரேனியம் -235 - அணுப்பிளவில் 
வெளிப்படும் 2Mev நியூட்ரான்கள் தணிப்பான் பொருளுடன் 
மோதலுற்று 0.025 Mev ஆற்றலுக்கு குறைக்கப்படுகின்றன . 
அப்போது நியூட்ரான் வேகம் வினாடிக்கு 2200 மைல்கள் . இந்த 
வேகத்தில்தான் அது அணுக்கருப் பிளவை உண்டு பண்ண முடியும் . 
- அணு உலைகளில் பயன்படுத்தப்படும் 

தணிப்பான்களில் சில 
கிராஃபைட் , நீர் , கன நீர் ஆகியவைகளாம் . முன் பக்கப் படத்தில் 
அணுக்கரு பிளவில் 

வெளிப்படும் 

நியூட்ரான்களின் வேகம் 
தணிப்பான்களால் மட்டுப்படுத்தப்பட்டு சங்கிலித் தொடர்வினை 
களை நிகழ்த்துவது காட்டப்பட்டுள்ளது . 

1942 - ல் முதன் முதல் உருவாக்கப்பட்ட அணு உலையின் 
அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது . சிறுசிறு 

கிராஃபைட் 
கட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு பெரிய ஒரே 
முழுமையான அமைப்பைக் கொண்டதாக இருக்கிறது . கார்பன் 

கட்டுப்படுத்தும் தண்டுகள் 


குளிர் நீர் 
குழாய்கள் - 

கார்பன் கட்டிகள் 
நீயூட்ரான் சோதரைத் யுரேனியம் 
எண் கருவி தனிமம் கொண்ட 

உறைகள் 
படம் 73 


கட்டிகள் நீண்ட உருளை வடிவ துளைகளைக் கொண்டிருக்கின் றன . 
யுரேனியம் தண்டுகளை இன்னொரு உலோகத்தின் உறையில் 
இட்டு துளைகளில் செருகி வைக்கவேண்டும் . உலோக பொதி 
காப்புக்காக ( eladding material ) அலுமினியம் , மக்னீசியம் 
மற்றும் ஸிர்க்கோனியம் ஆகியவற்றைப் பயன் படுத்தலாம் . 
உலோக பொதிகாப்புப் பொருள்கள் யுரேனியத்தை நீர் , காற்று 
மற்றப் பொருள்களுடன் வேதிவினையுறாமலிருக்க உதவுகின்றன . 


உரிய இடங்களில் சிற்சில துளைகளில் வினையைக் கட்டுப் 
பாட்டுக்குள் வைக்கும் தண்டுகள் ( control rods ) வைக்கப்படு 
கினறன . கட்டுப்படுத்தும் தண்டுகள் போரான் ( Boron ) அல்லது 
காட்மியத்தாலான வை . இவற்றை அணு உலையில் செருகியவுடன் 


வழி செல்லும் போது நீர் நீரால் 
198 

கதிரியக்கம் 
இவை அபரிமித நியூட்ரான்களைப் பிடித்துக் கொள்கின் . 
வினை மட்டும்படுத்தப்படுகிறது அல்லது நிறுத்தப்படுகிறது . 

கார்பன் கட்டிகளிலுள்ள துளைகளில் சோதனைத் தனிமத்தைச் 
செருகி அதனை நியூட்ரான் தாக்குதலுக்கு உட்படுத்தி கதிரியக்கம் 
ஊட்டலாம் . சோ தனைத் தனிமத்தை எட்ட இருந்தபடியே துளை 
களில் செருகவோ பின் எடுத்துவிடவோ முடியும் . 
அணு 

உலையில் உண்டாக்கப்படும் அபரிமிதமான வெப் 
பத்தை கார்பன் கட்டிகளின் துளைகள் வழியே நீரைச் செலுத்தித் 
தணிக்கலாம் . வெப்பம் குறைப்பான்களாக ( Coolants ) நீர் , 
கன நீர் , சோடியம் உலோகம் ஆகியவற்றில் ஏதாவதொன்றைப் 
பயன் படுத்தலாம் . 

அணு உலையில் இன்னொரு முக்கிய பகுதி காப்புக்கவசப் 
பகுதி . அணு உலையிலிருந்து வெளிப்படும் காமாக் கதிர்கள் , நியூட் 
ரான்கள் ஆகியவற்றை வெளிப்படாமல் இது தடுத்து நிறுத்து 
கிறது . அணுஉலையின் வெளிப்பகுதி இரண்டு தடுப்புச் சுவர்களா 
லானது . முதல் சுவர் இரும்பு அல்லது எஃகாலானது இதன் தடிப்பு 
சில அங்குலங்களாம் . இதைச் சுற்றி ஒரு மீட்டர் அகல இடை 
வெளியில் நீர் இருக்கிறது . அதையடுத்து சுமார் 3 மீட்டர் கணத் 
திற்கு கான்கிரீட் சுவர் இருக்கிறது . 

அணு உலையைக் கொண்டு மின்சார உற்பத்தி : அணு உலை 
யில் சோடியம் உலோகம் வெப்ப மாற்றியாகப் பயன் படுத்தப் 
படுகிறது . திரவ சோடியம் காப்புக் கவசம் கொண்ட அணு உலை 
யின் உள்பகுதி வரை சென்று பின்னர் வெப்ப பரிமாற்று அமைப் 
பின் வழி செல்கிறது . வெப்பமான திரவம் வெப்ப பரிமாற்று 

) 
யாக்கப் பயன் படுகிறது . இந்த நீராவியைக் கொண்டு டர்பைனை 
இயக்கலாம் . அது மின் இயற்றியை ( electric generatort ) இயக்கி 
மின்சார உற்பத்தியைத் துவக்குகிறது . இந்த மின்சாரத்தைக் 
கொண்டு நகரங்களை ஒளிமய மாக்கவோ . தொழிற்சாலையில் உற் 
பத்தியைப் பெருக்கவோ , கப்பலை ஓட்டவோ , நீர் மூழ்கிக்கப்பலை 
செலுத்தவோ ஆகாய விமானங்களைப் பறக்க 

வைக்கவோ 
முடியும் . 


4 


நீர்நிலையில் மிதக்கும் அணு உலை ( Swimming Pool reactor ) : 
இந்த அணு உலையில் 20 - லிருந்து 90 சதம் வரை தூய்மைப் பெருக் ! 
கம் செய்யப்பட்ட யுரேனியம் -235 அலுமினியத்துடன் கலக்கப் 
பட்டு எரிபொருளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது . இதற்கு 
5 - லிருந்து 7 ராத்தல் எடை யுரேனியம் -235 தேவைப்படுகிறது . 
செங்குத்தாக எரிபொருள் தனிமத்தைக் கொண்ட உள் மையப் 


199 


ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 


பகுதி ( core ) நகர்த்தக் கூடிய பாலத்திலிருந்து தொங்கவிடப்படு 
கிறது . இந்த அமைப்பு 20 அடி ஆழ நீர்த் தொட்டியின் அடிப் 
பகுதிக்குச் சற்றுமேல் வைக்கப்படுகிறது . எனவே தான் இந்த 
அணு உ.லைக்கு இந்தப் பெயர் . இதில் நீர் தணிப்பானாகவும் , 
நியூட்ரான்களை திருப்பியனுப்பும் பொருளாகவும் , வெப்பம் ஆற்றி 
யாகவும் செயல்படுகிறது . உள் மையப் பகுதியை நம் விருப்பம் 
போல் வேண்டிய உயரத்திற்கு நகர்த்தலாம் 

சில அணு உலைகளைக் கொண்டு யுரேனியம் 238 - லிருந்து 
புளுட்டோனியம் - 239 மட்டுமே தயாரிக்கப் படுகிறது . அம்மாதிரி 
அணு உலைகளில் கன நீரை தணிப்பானாக பயன்படுத்தினால் தான் 
நல்ல பலன் கிடைக்கிறது . 


அணு 


கப்பல்களில் அணு உலைகளைப் பொருத்தி அவைகள் ஓட்டப் 
படுகின் றன . 

உ.லைப் 

பகுதி ஒரு சிறு பகுதியைத்தான் 
அடைத்துக் கொள்ளு 

ம் . இதில் இன்னொரு நன்மை உண்டு . இவ் 
வகைக் கப்பலை , எரிப்பொருளைப் புதுப்பிக்காமலேயே நெடு நாட் 
கள் ஓட்டிச் செல்லாம் . அமெரிக்காவில் என்டெர் பிரைஸ் ( Entel 
prise ) லாங் பீச் ( Long Beech ) பேன் பிரிட்ஜ் ( Ban Bridge ) ஆகிய 
கப்பல்கள் அணு ஆற்றலால் இயக்கப்படுபவை . பனிக் கட்டியை 
உடைத்து ஊடே வழி உண்டாக்கிக் கொண்டு செல்லும் , ரஷ்யா 
வின் லெனின் என்ற கப்பலும் அணு ஆற்றலால் இயங்குவதுதான் . 

ராக்கெட்டுகளை இயக்கவும் அணு ஆற்றல் பயன்படுத்தப் 
படுகிறது . 
பெருகி வரும் மக்கள் தொகை 

பிரச்சினை தான் . 
போதுமான தூய்மையான நீர்வசதி கிடைப்பதே இல்லை . இப் 
பிரச்சினையைச் சமாளிக்க நம் கருத்தை கடல் பக்கம் திருப்ப 
வேண்டியிருக்கிறது . அணு உலைகளிலிருந்து அபரிமிதமான 
வெப்ப ஆற்றல் கிடைக்கிறது . இதைக் கொண்டு க்ஷண நேரத் 
தில் காய்ச்சி வடித்தல் ( Flash distillation ) முறையில் தூய்மை 
யான நீரைப் பெறலாம் . 

அணு உலைகளிலிருந்து கதிரியக்க ஐசோடோப்புகளை மலி 
வாகத் தயாரிக்கலாம் . அணு உலை செயல்பட்டுக் கொண்டி 
ருக்கும் போது மிகுந்த அபாயம் விளைக்கும் கதிரியக்கத் துகள் 
களும் கதிர்வீச்சும் வெளிப்படுகின்றன . அணுப்பிளவின் போது 
எண்ணிலடங்கா நியூட்ரான்கள் , வெளிப்படுகின்றன . ஒரு சதுர 
சென்டி மீட்டர் பரப்பின் வழி இப்படியும் அப்படியும் ஒரு 
வினாடிக்கு 60,000,000 மில்லியன் நியூட்ரான்கள் செல்கின் றன . 
அணு உலையின் 

காப்புச் சுவற்றிலிருக்கும் பிரத்தியேக 
நுழைவுகள் வழி வேண்டிய ஆழத்திற்கு உள்ளே தனிமங்களை 


200 


கதிரியக்கம் 


கொண்டு செல்லலாம் . அணு உலை செயல்படும்போது தனிமம் 
நியூட்ரான்களின் ஆற்றல் மிக்க தாக்குதலுக்கு உள்ளாகி கதிரி 
யக்கத் தன்மையைப் பெறுகிறது . இம்மாதிரி செய்யும்போது 
கோபால்ட் கதிரியக்கக் கோபால்ட்டாக மாறுகிறது . நைட்ரஜன் 
கதிரியக்க நைட்ரஜனாக மாறுகிறது . இவ்வகை முறையில் தான் 
பல்வேறு தனிமங்களின் கதிரியக்க ஐசோடோப்புகள் தயாரிக்கப் 
படுகின் 

றன . 
அணுக்கரு இணைவு வினை களைக் கட்டுப்படுத்தும் பாங்கில் 
நிகழ்த்துதல் : ஹைட்ரஜனின் ஐசேரிடோப்புகளான நியூட்ரியம் 
மற்றும் 

டிரைட்டியம் ஆகியவை சம்பந்தப்பட்ட இணைவு 
வினைகளைப் பயன்படுத்தி ஆற்றலைப் பெறுதல் சாத்தியமே . 

D + D2 + , He + onl + 3.2 Mev 
1D ? + D2 > T3 + H1 + 4 0 Mey 

1T2 + .D2 > , He * + n " -- 17 • 6Mev 
இந்த இணைவு வினைகளுள் மூன்றாவது வினை தான் அதிவேக 
மாக நிகழ்வது . இந்த வினை யைக் கட்டுப்படுத்தும் பாங்கில் 
நிகழ்த்துவதில் தான் அறிவியலார் அக்கறைக் காட்டி வரு 
கின்றார்கள் . 

இயற்கையில் காணப்படும் நீரில் 6500 அணுக்கள் சாதாரண 
ஹைட்ரஜனுக்கு ஒரு ட்யுட்டீரியம் காணப்படுகிறது . மேற் 
சொன்ன வினைகளைக் கட்டுப்படுத்தும் விதத்தில் நிகழ்த்தக்கூடு 
மானால் , எப்போதும் தீர்ந்துபோகாத அளவில் ஆற்றலுக்கான 
ஆதாரம் இருப்பதாகக்கொள்ளலாம் . ஒரு காலன் நீரிலிருந்து 
பெறக்கூடிய ஆற்றலின் அளவு 300 காலன் கள் காசொலினி 
லிருந்து ( Gasoline ) பெறக்கூடிய ஆற்றலுக்குச் சமம் . உலகின் 
நீரின் அளவு 1020 காலன் களாம் . இவ்வளவு நீரிலிருந்து பெறக் 
கூடிய ட்யூட்டீரியத்தை இணைவு வினைக்கு உட்படுத்தக்கூடுமானால் 
அப்படி பெறக்கூடிய ஆற்றல் பல மில்லியன் ஆண்டுகளுக்குப் 
போதுமானதாகும் . 

அணுக்கரு இணைவு வினைக்கு தேவைப்படும் ட்யூட்டீரியத்தை 
இலகுவில் பெறலாம் . நீரிலிருந்து அதனைத் தயாரிக்க அதிகம் 
செலவாவதில்லை . ஒரு ராத்தல் கன நீரின் ( டாயிட்டிரியம் 
ஆக்ஸைடு ) விலை சுமார் ரூ 200 ஆகும் . எனவே மலிவான அணு 
எரிபொருளைப் பயன்படுத்தி 

ஆற்றலைப் 

பெறுவதற்கான 
சாத்தியக் கூறுகள் ஆராயப்படுகின்றன . 

பல மில்லியன் டிகிரிகள் வெப்ப நிலையில் தான் அணுக்கரு 
இணைப்பு வினையை நிகழ்த்த முடியும் . அப்படி நிகழும் அணுக்கரு 
இணைப்பு தொடர்ந்து நிகழ்ந்தால் தான் , பயன் படுத்தக் கூடிய 


PUBITO 


அணுக்கரு 


கலவையை 


வில் இருக்கும் நேர்மின்னேற்றத் துகள்கள் விலக்கமடையச் செய் 
ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 

201 
விதத்தில் ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் . டியூட்ரியத்தை 
அல்லது டி.யூட்ரியம்-ட்ரைட்டியம் 

அணுக்கரு 
இணைப்பு வினை நிகழத்தேவைப்படும் வெப்ப நிலைக்கு உயர்த் 
தியபின் கணிசமான வேகத்தில் அணுக்கரு இணைவு நிகழ்ந்தால் 
தான் வெளிப்படும் ஆற்றல் வெப்ப நிலையை தொடர்ந்து அப்படி 
யே வைத்திருக்க முடியும் . மேலும் உயர்ந்த வெப்ப நிலையில் கதிர் 
வீச்சாக இழக்கப்படும் ( escaping radiaction ) ஆற்றல் அளவும் 
அதிகரிக்கிறது . ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் வினை தொடர்து 
நிகழ்வது சாத்தியம் . ஃபெர்மி ( Fermi ) இந்த வெப்ப நிலையைத் 
தான் மீச்சிறு இணைப்பு வெப்பநிலை ( Ideal or critical ignition ) 
temperature ) என்கிறோம் . 

H , He , T மற்றும் Fle + அயனிகள் கொண்டுள்ள ஆற்றல் 
தான் அணுக்கரு இணைப்புக்குப் பயன்படுவதாக இருக்கிறது . 
நியூட்ரான்கள் ஆற்றலை எடுத்துக் கொண்டு வெளியேறுகின்றன . 

அணுக்கரு இணைப்பு நிகழக் கூடிய வெப்பநிலையில் பல்வேறு 
வாயுக்கள் பிளாஸ்மா ( plasma ) நிலையில் தான் இருக்கின்றன . 
பிளாஸ்மா அணுக்கருக்களையும் , எலெக்ட்ரான்களையும் கொண்டி 
ருக்கிறது . வேகமாக இயங்கும் எலெக்ட்ரான்களை பிளாஸ்மா 


- 


வான 


வதால் தான் பிரெம்ஸ்ட்ரலாங் இயற்பாட்டின் காரணமாக ஆற் 
றல் கதிர் வீசப்படுகிறது . அப்படி வெளிப்படும் ஆற்றல் குறை 

அலை நீளங் கொண்ட X- கதிர்களாம் . இவற்றை வினை 
நிகழும் அமைப்புக்கு வெளியே கிரகிக்க முடியும் . 

அணுக்கரு இணைப்பு வினைகள் நிகழும் வெப்ப நிலையை கிலோ 
எலெக்ட்ரான் வோலட்டுகளில் சொல்லுகிறோம் . சொல்லப் 
போனால் இது ஆற்றல் அலகே . இது kt க்குச் சமம் . k என்பது 
போல்ட்ஸ்மன் மாறிலி ( Boltzmanns Constant ) k = ஒரு டிகிரிக்கு 
8018 16 - ev அல்லது 8013 10 - Kev . எனவே , 
1 Key = 

1-25X 107 கெல்வின் டிகிரிகளாம் . 
8.01 , 10-3 
டியூட்ரியம் -ட்ரைட்டியம் அணு இணைப்புவினைக்கு சாதகமான 
வெப்பநிலை 50 மில்லியன் 

டிகிரிகள் 

டியூட்ரியம் - டியூட்ரியம் 
லியன் டிகிரிகளாம் . 

லாசன் ( Lawson ) கருத்துப்படி ஒரு கனசென்டிமீட்டரில் 
இருக்கிற வினைபடுகிற அணுக்கருக்களின் எண்ணிக்கை n எனவும் 
அணுக்கரு 1 

ணைவு நிகழும் கால அளவு வினாடிகளாகவும் இருந் 
தால் டியூட்ரியம - ட்ரைட்டியம் வினைக்கு nt- ன் மதிப்பு குறைந்த 


1 


202 


கதிரியக்கம் 


வினைக்கு 


பட்சம் 6X 1013 

எனவும் டியூட்ரியம் - டியூட்ரியம் 
2x 1015 எனவும் இருத்தல் வேண்டும் . t என்பது அதிவெப்பநிலை 
பிளாஸ்மாவை கட்டுப் படுத்தி வைக்க ( Confined ) தேவைப்படும் 
கால அளவாகும் . 


தான் . 


துகள்கள் 


மிக வெப்பமான பிளாஸ்மாவை எப்படி கட்டுப்படுத்தி 
வைப்பது ? மில்லியன் டிகிரிகள் வெப்பநிலையை எந்த பொருள் 
தான் தாங்கி நிற்க முடியும் ! பிளா மஸ்மாவின் அடர்த்தி குறைவு 

வெப்பநிலை மிக அதிகமாக இருப்பினும் மொத்த 
ஆற்றலைக்கருதும்போது கொள் கலத்தைப் பழுதாக்கப் போது 
மான தாக இல்லை எனலாம் . வினை நிகழ் கலத்தின் சுவர்பகு தியை 
பிளாஸ்மாவில் இருக்கும் துகள்கள் நெருங்காமல் இருக்க வகை 
செய்யவேண்டும் . அணுகருக்களும் எலெக்ட்ரான்களும் சுவர்ப் 
பகுதியுடன் மோதினால் அவை ஆற்றலை இழக்க நேரிடும் .. 
பிளாஸ்மா குளிர்ந்து வரும் அணுக்கரு இணைப்பு நிகழ முடியாது . 
மேலும் சுவர்ப்பகுதி பொருள்கள் ஆவியாகி பிளாஸ்மாவை 
அடைய ஏதுவாகும் . 
* மின்னேற்றங் கொண்ட 

காந்தப்புல விசைக் 
கோடுகளைக் கடக்க இயலாது . இந்த அடிப்படையில்தான் 
பிளாஸ்மா தகுந்த காந்தப்புலத்தில் கட்டுப்படுத்தி வைக்கப் 
படுகிறது . 

கொள்கை ரீதியில் பிளாஸ்மாவை கட்டுப்படுத்தி 
வைக்க முடியும் . என்றாலும் நடைமுறையில் பல பிரச்சினைகள் 
இருக்கின்றன . அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டினாலன்றி 
கட்டுப்படுத்தி அணுக்கரு இணைப்பை 

உண்டுபண்ணுவது 
எளிதல்ல . 
பிளாஸ்மாவைச் சூழ்ந்து காந்தப்புலம் இருந்தால் , காந்தப் 

B2 
புலம் பிளாஸ்மாவின் மேல் 

உள்நோக்கிய 
அழுத்தத்தைக் கொடுக்கிறது . ( B- காந்தப் புலத்தின் திறனைக் 
குறிக்கிறது ) இந்த அழுத்தத்தை எதிர்த்து பிளாஸ்மாவில் 
இருக்கிற துகள்களின் இயக்கங் காரணமாக 

வெளிநோக்கி 
அழுத்தம் செயல்படுகிறது . இந்த இரண்டு விசைகளும் சமப் 
படுத்தப்பட்ட நிலையில் தான் பிளாஸ்மா கட்டுப்படுத்தி வைக்க 
முடியும் . 

நடைமுறையில் அணுக்கரு இணைப்பிலிருந்து ஆற்றலைப்பெற 
( 10 லிருந்து 100 Kev- வெப்ப நிலையில் செயல்படும் ) பிளாஸ்மாவில் 
ஒரு கன சென்டிமீட்டரில் 1015 லிருந்து 1017 அணுக்கருக்கள் இருக் 
கலாம் . இந்த அடர்வு மிகக் குறைவானது தான் . சாதாரண 
வெப்பநிலை அழுத்த நிலைகளில் ஒரு க.செ.மீ. வாயுவில் இருக்கும் 


சமமான 


காக்குச் 


காந்தக் கண்ணாடியாகச் செயல்படுகி 
துகள் காத்தக் கண்ணாடியால் திருப்பியனுப்பப்படுகிறது . 
ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 

203 
துகள்களின் எண்ணிக்கை 3x 1019. ஆனால் அணுக்கரு இணைப்பு 
வெப்ப நிலையில் பல நூறு மண்டலவளி அழுத்தம் பிளாஸ்மாவில் 
உண்டாக்கப்படு கிறது . 

அணுக்கரு இணைப்பு வினையின் சாத்தியக் கூறுகளை அறிய 
ரஷ்யா , அமெரிக்கா , இங்கிலாந்து மேற்குஜெர்மனி , பிரான்சு , 
ஜப்பான் , நெதர்லாந்து ,, 

ஸ்வீடன் மற்றும் ஸ்விட்சர்லாந்து 
ஆகிய நாடுகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன . 

காந்தக் கண்ணாடி அமைப்பு : காந்தக் கண்ணாடி அமைப்பில் 
பிளாஸ்மா திறந்த குழாயில் காந்தப்புலத்தால் கட்டுப்படுத்தி 
வைக்கப்படுகிறது . தகுந்த ஏற்பாட்டால் பிளாஸ்மா திறந்த 
முனை வழியே வெளியேறுவதும் குழாயின் ஆரத்திசையில் வெளி 
யேறுவதும் தடுக்கப்படுகிறது . 

இந்த அமைப்பில் நேரான குழாயைச் சுற்றி காந்தச் சுருள் 
வரிந்து சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற பாங்கினைப் பொறுத்து 
காந்தப்புலம் நடுவில் இருப்பதைவிட ஓரத்தில் வலிமை மிகுந்த 
தாக இருக்கிறது . 

. 

காந்தப்புல கருள்கள், 
காந்தப் 
புல கோடுகள் , 
காந்தப்புல 
திறன் 

படம் 74 
சுருள் இருக்கக் கூடிய அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள் 

காந்த வலிமை மாறுபடும் முறைமையும் படத்தில் காட்டப் 
பட்டுள்ளது . ஓரத்தில் இருக்கும் வலிமையான காந்தப்புலம் தான் 


ளது . 


+ 


- 


பலிக்கப்படுகிறது ) எனலாம் . இம்மாதிரிதான் குழாயின் முனை 
களிலிருந்து துகள்கள் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது . 


204 


அயனிகளாகின் றன . 

கதிரியக்கம் 
பிளாஸமாவை உட்செலுத்துதல் ஆரத்திசையில் : ( radial 
dircetion ) காந்தப் புலத்தைக் கடந்து ஆற்றல் கொண்ட மின் 
னேற்றத் துகளை உட் செலுத்துவதில் சிக்கல் இருக்கிறது . ஆனால் 
அதி ஆற்றல் கொண்ட , மின்னேற்றமில்லாத துகள்களை எளிதாக 
உட்செலுத்திவிடலாம் . அவை காந்தப்புலப் பகுதியை அடைந்த 

இம்மாதிரியாக அதி 

ஆற்றல் 
கொண்ட பிளாஸ் மா உண்டாக்கப்படுகிறது . 


வுடன் 


துகள்கள் 


மின்னேற்றமில்லாத 

முடுக்குவது இயலாது . 
எனவே அவற்றுக்கு மறைமுக வழியில் விரைவூக்கங் கொடுக்க 
வேண்டும் . முதலில் டியூட்ரியம் அயனிகள் 20Kev- க்கு முடுக்கப் 
படுகின்றன . 

இவற்றை மின்னேற்றமில்லாத டியூட்ரியம் வாயு 
கொண்ட அறையில் செலுத்தும்போது மின்னேற்ற மாற்றம் நிகழ் 
கிறது . அதி ஆற்றல் D + அயனிகள் அவற்றின் மின்னேற்றத்தை 
குறைவான ஆற்றல் கொண்ட மின்னேற்றமில்லாத D ° அணுக் 
களுக்கு மாற்றுகின்றன . 
D + ( அதி ஆற்றல் ) + D ° ( குறைவான → D ( அ தி ஆற்றல்) + D + ( குறை 
ஆற்றல் ) 

வான ஆற்றல் ) 


இப்படித்தான் காந்தப்புலத்தைக் கடந்து செல்லக்கூடிய 
அதி ஆற்றல் கொண்ட மின்னேற்றமில்லாத 

துகள்கள் 

உண் 
டாக்கப்படுகின்றன . 


இன்னொரு வகையில் 600 Kev ஆற்றல் டியூட்ரியம் மூலக் 
கூறு அயனி ( D , + ) உண்டாக்கப்படுகிறது . இவை காக் க்ராப்ட் 
வால்ட்டன் துகள் முடிக்கியில் விரைவூக்கங் கொடுக்கப்பட்டவை 


D27 


காந்தப் புலகோடுகள் 


படம் 75 


அதி ஆற்றல் டியூட்ரியம் மூலக்கூறு அயனி காந்தப்புலத் 
தில் , D , 

D + D என பிரிகையுறுகின்றது . D அயனி 
கள் மட்டும் காந்தப் புலத்தால் கட்டுப்படுத்தி வைக்கப்படுகின் 
றன . D ° துகள்கள் வெளியேறி விடுகின் றன . 

டியூட்ரியம் 
மூலக்கூறு அயனியை பிரிகையுறச் செய்ய மின் வில் சுடர் பயன் 
படுத்தப்படுகிறது 


ஆக்கப்பணிக்கு அணு ஆற்றல் 


பிளாஸ்மாவை கட்டுப்படுத்தி வைக்கவும் , சூடாக்கவும் அதி 
வேக காந்த இறுக்கு தல் முறை பயன்படுத்தப்படுகிறது . இதனை 
தீட்டா பிஞ்ச் ( Theta pinch ) என்று சொல்கிறோம் . தீட்டா 
பிஞ்ச் மிகக் குறுகிய கால அளவில் துடிப்பாக ( pulse ) செயல் 
படுகிறது . 


-- 
| -- 


காந்தப்புலம் - 


--- 

- 


ப 
--- 


- 


குழாய் 


ஒற்றைச் சுற்று 
சுருள் 


காந்தப்புலம் 


இறுக்கப்பட்ட 
பிளாஸ்மா 


um 


படம் 76 


09 


இந்த அமைப்பில் இரு பக்கமும் திறந்த குழாய் இருக்கிறது . 
இதில் 

குறைவான அழுத்தத்தில் டியூட்ரியம் இருக்கிறது . 
இந்தக் குழாயைச் சுற்றி ஒற்றைச் சுற்று சுருள் சூழ்ந்திருக்கிறது .. 
ஆரம்ப காலத்தில் 4 அங்குல நீளங்கொண்ட குழாயும் , சுருளும் 
( coil ) பயன்படுத்தப்பட்டன , மிகக் குறுகிய கால அளவில் 10 
மில்லியன் ஆம்பியர்கள் அலைவுமின் சுருள் வழியாகப் பாய்ச்சப் 
படுகிறது . இதனால் ஆற்றல் 

அலைவு காந்தப்புலம் 
உண்டாக்கப்படுகிறது . 


மிக்க 


F 


டியூட்ரியம் வாயுவை முதல் பாதிச் சுற்றில் அலைவு காந்தப் 
புலம் அயனியாக்குகிறது , இது வேகமாக இறுக்கப்பட்டு சூடாக் 
கப்படுகிறது . சில காந்தப்புல விசை கோடுகள் பிளாஸ்மாவிற்கு 
இடையே பிடிபடுகின்றன . இரண்டாவது பாதிச் சுற்றில் காந்தப் 
புல திசை 

மாறுகிறது . எதிர்மாறாக திசைப்படுத்தப்பட்ட 
காந்தப்புலங்கள் ஒன்றையொன்று அழித்துக்கொள்ளும்போது 
அதிக அளவு ஆற்றல் வெளிப்பட்டு 

பிளாஸ்மா 
சூடேற்றப்படுகிறது . இம்மாதிரி 1-3 Kev. ( 15.6 மில்லியன் 
கெல்வின் டிகிரிகள் ) வெப்பநிலை உருவாக்கப்படுகிறது . மேம் 
படுத்தப்பட்ட இச்சாதனத்தைக் கொண்டு பிளாஸ்மாவின் வெப்ப 
நிலை 5 Kev ( 60 மில்லியன் கெல்வின் டிகிரிகளாக ) உயர்த்தப்படு 
கிறது . இது அணுக்கரு இணைப்பு நிகழச் சாதகமான சூழ்நிலை 
தான் . இந்தத் திசையில் ஆராய்ச்சி இன்னும் தொடர்கிறது . 


டியூட்ரியம் 


206 


கதிரியக்கிம் 


அறிவியல் மேதைகள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்று 
நம்பலாம் . 

வினாக்கள் 
1. சிறு குறிப்புகள் வரைக : 
( அ ) தணிப்பான்கள் ( ஆ ) வெப்பம் ஆற்றிகள் ( இ ) கட்டுப் 
பாட்டுக்குள் வைக்கும் பொருள்கள். 

2 . அணு உலை என்றால் என்ன ? அதில் பயன்படுத்துவதற் 
கேற்ற எரிபொருள்கள் யாவை ? 

3. தோரியத்தை எவ்வாறு அணுக்கரு பிளவுறும் யுரே 
னியம் -233 ஆக மாற்றலாம் . 

4. இனப்பெருக்கி அணு உலை ( Breeder reactor ) என்றால் 
என்ன ? 

5. நீர் நிலயில் மிதக்கும் அணுஉலையைப் பற்றி சிறு குறிப்பு 
வரைக . 
6 

உலையிலிருந்து கதிரியக்க ஐசோடோப்புகளை 
எவ்வாறு பெறுவது ? 
7 . அணுக்கரு இணைப்பு 

வினையின் முக்கியத்துவத்தை 
விளக்குக . 
8 . அணுக்கரு இணைவு வினையை 

நிகழ்த்துவதிலுள்ள 
சிக்கல்கள் யாவை ? 
9. பிளாஸ்மா 

என்றால் 

என்ன ? அதனை கட்டுப்படுத்தி 
வைக்கும் முறைகள் யாவை ? 
10 . காந்தக் கண்ணாடி அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது ? 

11 . பிளாஸ்மாவை காந்தப்புலத்தினுள் எப்படி. செலுத்து 
வது ? 

12. தீட்டா பிஞ்ச் முறையில் அணுக்கரு இணைப்புக்கு சாதக 
மான சூழ்நிலையை எவ்வாறு உருவாக்குவது ? 


அண 


21. கதிரியக்க ஐசோடோப்புகளின் 

பயன்கள் 


பல் 


ஒரு சில தவிர எல்லாத் தனிமங்களுமே ஐசோடோப்புகளைக் 
கொண்டிருக்கின்றன . ஒரு தனிமத்தில் இருக்கிற ஐசோப்புகள் 
ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலேயே காணப்படு கின்றன . அந்த 
தனிமத்தை பெளதிக வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தி 
னாலுங்கூட அந்த விகிதம் மாறுவதில்லை . ஒரு ஐசோடோப்பு 
அதனை வேறு ஐசோடோப்புகளிலிருந்து வேறுபடுத்தி அறியும் 
படியாக ஒரு சிறப்பான பண்பைப் பெற்றிருந்தால் அதனை அடை 
யாளங் கண்டு கொள்ளும் படிக்கு இருக்கிற அத்தனிமம் 
தொடர்வேதி , பௌதிக மாற்றங்கள் உறும்போது அது இருக்கும் 
நிலைகளைக் கண்டறியலாம் . 

ஒரு ஐசோடோப்பின் கதிரியக்கத் தன்மையைக் கொண்டு 
தனிமம் உறும் தொடர் மாற்றங்களைத் தொடர் தல் சாத்தியம் . 
கெய்கர் - முல்லர் எண் கருவியைக் கொண்டு கதிரியக்கத்தைக் 
கண்டறியலாம் . இவ்வாறு தடம் அறிய பயன்படுத்தப்படும் 
ஐசோடோப்புக்கு தடமறி ஐசோடோப்பு என்று பெயர் . எந்தத் 
தனிமத்தின் வினை மாற்றங்களைத் தொடருவதற்காக கதிரியக்க 
ஐசோடோப்பைப் பயன்படுத்துகிறோமோ அத்தனிமத்தைத்தான் 
தடமறி தனிமம் ( Tracer element ) என்கிறோம் . 

இயற்கையில் காணப்படும் கார்பனில் 1 சதம் கதிரியக்கக் 
கார்பன் இருக்கிறது . ஒரு குறிப்பிட்ட. சேர்மத்தில் கதிரியக்கக் 
கார்பனைச் சேர்த்து இந்த விகிதத்தை அதிகரித்தால் கார்பன் 
லேபிள் ( Label ) செய்யப்பட்டதாகச் சொல்கிறோம் . தடம் ( சுவடு ) 
அறி முறையில் ( Tracer Technique ) ஆக்ஸிஜன் , ஹைட் 
ரஜன் , கார்பன் மற்றும் சல்ஃபர் ஆகியவற்றின் கதிரியக்க ஐசோ 
டோப்புகள் பயன் படுத்தப்படுகின் றன . 

தற்போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட கதிரியக்க ஐசோடோப் 
புகள் பல் வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகின்றன . இவற்றை 
( 1 ) இயற்கையான கதிரியக்கத் தொகுதிகளில் உண்டாகும் கதிரி 
யக்கக் தனிமங்களாகப் பெறலாம் . ( 2 ) சைக்லோட்ரான் போன்ற 


எனவே 


கொண்டே போகின்றன . 
கதிரியக்க ஐசோடோப்புகள் சாதனைக்கு 
விரைவாகச் சிதைவறுவதால் 
208 

கதிரியக்கம் 
துகள் முடுக்கிகளினால் விரைவூக்கங் கொடுக்கப்பட்ட எறித் 
துகளைக் கொண்டு தனிமங்களைத் தாக்கி தயாரிக்கலாம் . ( 3 )அணு 
உலைகளில் தனிமங்களை நியூட்ரான்களின் தாக்குதலுக்கு உட் 
படுத்தி கதிரியக்க ஐசோடோப்புகளைத் தோற்றுவிக்கலாம் . 
( 4 ) அணு உலை சாம்பலிலிருந்தும் கதிரியக்க ஐசோடோப்புகள் 
பெறப்படுகின்றன . 
பொதுவாக எல்லா செயற்கை 

செயற்கை கதிரியக்க ஐசோடோப்பு 
களுமே B- துகள் விடுபவை . இவை தொடர்த்து கதிரியக்கச் 
சிதைவுறுகின்றன .. 

இவற்றின் செறிவு - குறைந்து 

ஒரு கதிரியக்க ஐசோடோப்பைப் 
பயன்படுத்த முனையுமுன் அதன் பாதிச் சிதைவு காலத்தைக் 
கருத்திற் கொள்ள வேண்டும் . ஒரு கதிரியக்க ஐசோடோப்பு 
அதன் பாதிச் சிதைவு காலத்தைப் போன்று பத்து மடங்கு கால 
அளவில் செயல் திறங்கொண்டு விளங்குகிறது . 

தடமறித் தனிமங்களாகப் பயன் படுத்தப்படும் சில ஐசோ 
டோப்புகளின் பாதிச் சிதைவு காலங்கள் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளன . 
ஐசோடோப்பு 

பாதிச்சிதைவு காலம் 
12 ஆண்டுகள் 
21 நிமிடங்கள் 
5,700 ஆண்டுகள் 

9.9 நிமிடங்கள் 
015 

125 வினாடிகள் 
Na24 

148 மணிகள் 
P32 

14-3 நாட்கள் 
S32 

87.1 நாட்கள் 

182 நாட்கள் 
Fe5 

46 நாட்கள் 
Coso 

5-3 ஆண்டுகள் 
1131 

8.0 நாட்கள் 
குறுகிய அல்லது நீண்ட பாதிச் சிதைவு காலங்கொண்ட 
குறுகிய பாதிச் சிதைவு காலங் கொண்ட ஐசோடோப்புகள் 
இல்லை . நீண்டப்பாதிச் சிதைவு காலங் கொண்ட சோடோப்பு 
கள் வலுவற்ற கதிரியக்கம் விடுவதால் அவற்றைக் கண்டறிதல் 
எளிதல்ல . 


Cl1 


- 


C14 . 


N13 


Cats 


- 


உக்கங் 
இருக்கவேண்டிய அளவு 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

209 
நியம அளவு செயல் திறன் - க்யூரி அலகு : தடம் அறிமுறையின் 
நுட்பத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டிலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . 

ஒரு கதிரியக்கத் தனிமத்தின் கதிரியக்கச் சிதைவு வேகம் 
dN 

AN என்ற சமன்பாட்டின் படி IN ஆகும் . என்பது கதிரி 
dt 
யக்க சிதைவு மாறிலி. தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை N 
ஆகும் . இந்தச் சிதைவின் போது ஒரு துகள் ( B-துகள் ) வெளிப் 
பட்டால் N அணுக்களிலிருந்து அம்மாதிரி துகள்கள் வெளிப் 
வேகமும் IN பிரிதோர் அத்தியாயத்தில் பார்த்த படி 

0.693 

T டாதிச் சிதைவு காலம் 

TT 
துகள்கள் வெளிப்படும் வேகம் 

0.693 

N 

T 
T- யை வினாடியில் சொன்னால் N அணுக்களிலிருந்து ஒரு 
வினாடிக்கு எத்தனைத் துகள்கள் வெளிப்படுகின்றன என்பதை 

0.693 

N குறிக்கும் . 

T 
ஒரு கதிரியக்கத் தனிமம் குறைந்தபட்சம் வினாடிக்கு 4 துகள் 
களை விட்டால் தான் அதனைக் கண்டறிய இயலும் . 

0693 

T 
N 4T 

6T அணுக்கள் . 

0.693 
பாதிச் சிதைவு காலம் T கொண்ட அணுக்கள் 6T இருந்தால் 
தான் கதிரியக்கத்தைப் பதிவு செய்ய இயலும் . மேலே பெற்ற 
முடிவை தனிமத்தின் நிறை A- யால் பெருக்கி அவொகாட்ரோ 
எண்ணால் வகுத்தால் ஐசோடோப்பின் 

கிராமில் 
கிடைக்கும் . 
டிருக்க குறைந்தபட்சம் TA 10-23 கிராம் பொருளாவது இருக்க 
வேண்டும் . 

கார்பன் -14 - ன் பாதிச் சிதைவு காலம் 5730 ஆண்டுகள் . 
வினாடியில் சொன்னால் இது 1 • 8 X 1011 ஆகும் . நிறை எண் 14 . 
எனவே கண்டறியக்கூடிய அளவில் கதிரியக்கங் கொண்டிருக்க 
1.8 x 1011 X 14 x 10-23 

கிட்டத்தட்ட 2 x 10-11 கி . 
14 


- 


-- 


எடை 


- 


210 


கதிரியக்கம் 


பாஸ்ஃபரஸ் -32 - ன் பாதிச் சிதைவு காலம் 14-3 நாடகள் .. 
இதன் நிறை எண் 32. எனவே இருக்க வேண்டிய குறைந்த பட்ச 
அளவு பாஸ்ஃபரஸ் 1-3x 10 ° x 32x 10-23 = 4x 10-16 கி . இவ்வள 
வாவது இருந்தால் தான் அதன் கதிரியக்கத்தை அளக்க முடியும் . 
எனவே தடமறி முறையில் நாம் மிக நுண்ணளவு கதிரியக்க 
ஐசோடோப்பையே பயன் படுத்துகிறோம் . 

நியமக் கதிரியக்கம் (Specific activity ) என்பதனை நடை 
முறையில் பயன்படுத்துகிறோம் . ஒரு அலகு எடை கதிரியக்கப் 
பொருள் சிதைவுறும் வேகத்தை இது குறிக்கிறது . அதாவது 
மின்னேற்றங் கொண்ட துகள்கள் விடப்படும் வேகத்தையும் இது 
குறிக்கிறது . கதிரியக்கச் சிதைவைக் கண்டறிதல் இப்படி விடு 
படும் துகள்களின் எண்ணிக்கையைப் பொறுத்ததாம் . 


கதிரியக்கம் பற்றி படிக்கும்போது க்யூரி என்ற அலகைப் 
பற்றி தெரிந்திருக்க வேண்டுவது அவசியம் . ஒரு வினாடிக்கு 
3.7 x 1010 கதிரியக்கச் சிதைவைக் கொடுக்கக் கூடிய பொருளின் 
அளவைத்தான் க்யூரி என்கிறோம் . மில்லி க்யூரி , மைக்ரோ க்யூரி 
என்ற அலகுகளும் நடைமுறையில் பயன்படுத்தப் படுகின்றன . 
க்யூரியில் ஆயிரத்தில் ஒருபங்கு மில்லி க்யூரியாம் . க்யூரியில் 
மில்லியனில் ஒரு பங்கு மைக்ரோ க்யூரி . வினாடிக்கு 3.7X 10 கதிரி 
யக்கச் சிதைவைக் கொடுக்கும் கதிரியக்கப் பொருளின் அளவே 
மில்லி க்யூரியாம் . மைக்ரோ க்யூரி அளவுள்ள பொருள் வினாடிக்கு 
37X 10 * கதிரியக்கச் சிதைவைக் கொடுக்கிறது . 


ஒரு கிராம் அல்லது ஒரு மில்லி கிராம் கதிரியக்கப் பொருள் 
எத்தனை க்யூரிகள் அல்லது மில்லி க்யூரிகளைக் கொடுக்கிறது 
என்பதே அதன் நியம அளவு செயல் திறனாகும் . ஒரு கிராம் 
அல்லது ஒரு மில்லிகிராம் என்பது கதிரியக்க மற்றும் நிலைத்த 
ஐசோடோப்புகளின் மொத்த எடையே . இந்த அடிப்படையில் 
தனி ரேடியத்தின் நியம செயல் திறன் ஒரு க்யூரியாகும் . 


நியம அளவு செயல் திறனைப் பயன் படுத்துவதைக் கீழ்க் 
கண்ட மேற்கோளால் விளக்கலாம் . மருத்துவத்தில் பெருவாரி 
யாக பயன்படுத்தப்படும் பாஸ்ஃபரஸ் - 32 ன் நியம அளவு செயல் 
திறன் கிராமுக்கு 50 மில்லி க்யூரிகளாம் . எனவே ஒரு கிராம் 
பாஸ்ஃபரஸிலிருந்து வினாடிக்கு 50x3-7X 107 = 1 85x 10 கதிரி 
யக்கச் சிதைவுகள் நிகழ்கின்றன . அதாவது ஒரு 

வினாடிக்கு 
1.85X 109 ந- துகள்கள் வெளிவிடப்படுகின்றன . வினாடிக்கு 4 
துகள்கள் விடப்பட்டாலே பதிவு செய்யலாம் . எனவே தடம் 
அறி முறைக்கு பாஸ்ஃபரஸ் ஏற்றதாயிருக்கிறது . 


211 


கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 


-- 


ஒரு பொருளின் நியம அளவு செயல் திறனை கீழே காட்டிய 
வாறு கணக்கிடலாம் . 

0.693 
துகள்கள் விடப்படும் வேகம் 

N 

T 
N = 1 கிராமில் இருக்கிற கதிரியக்க நியூக்லைடுகள் . 
எனவே N- க்குப் பதில் 6.02X 1023 

போட்டால் 

AAL 
துகள் விடப்படும் வேகம் 0-693 x 6.02 X 1023 

TA 


3.70 x 1010 ஆல் வகுத்தால் ( T யை வினாடியில் சொன்னால் ) 
ஒரு கிராமுக்கு நியம அளவு செயல் திறன் க்யூரியில் கிடைக்கிறது . 
அதாவது தூய்மையான நியூக்லைடின் நியம அளவு செயல் திறன் 
கிராமுக்கு 13 x 1013 

க்யூரிகள் 
TAL 
பாஸ்ஃபரஸ் 32 - ஐ எடுத்துக் கொண்டால் A- ன் மதிப்பு 32 
ஆகும் . இதன் பாதிச் சிதைவு காலம் ( T ) 1-3 X 106 வினாடிகள் . 
எனவே பாஸ்ஃபரஸ் 32 - ன் நியம அளவு கதிரியக்கம் 
13 x 1013 

கிராமுக்கு 2.7X 105 க்யூரிகள் 
1 : 3X 106 x 32 
பகுப்பறிதலில் கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன் 

படுத் 


துதல் 


மிகக் குறைவாகக் 

கரையும் உப்புகளின் கரைதிறனை 
நிர்ணயித்தல் : லெட் குரோமேட்டின் கரை திறனைக் கண்டறியும் 
மூறை வருமாறு : ஒரு குறிப்பிட்ட அளவு லெட் நைட்ரேட்டுடன் 
கதிரியக்க லெட் ( Pb212 ) கொண்ட லெட் நைட்ரேட்டும் சேர்க்கப் 
படுகிறது . அந்தக் கலவையின் கதிரியக்கத் தன்மை அளக்கப் 
படுகிறது . எனவே ஒரு 

மில்லி கிராம் லெட்டில் இருக்கிற 
கதிரியக்கத் தன்மை தெரிகிறது . லெட் நைட்ரேட்டை நீரில் 
கரைத்து , பின்னர் லெட் , லெட் குரோமேட்டா கவீழ்ப்படிவாக்கப் 
படுகிறது . இந்த லெட் குரோமேட்டிலிருந்து நீரில் அதனுடைய 
தெவிட்டிய ( Saturated ) கரைசல் தயாரிக்கப்படுகிறது . இக் 
கரைசல் ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் சமநிலை ( equilibrium ) 
வரும்வரை வைத்திருந்து , ஒரு குறிப்பிட்ட அளவு கரைசலை 
எடுத்துக் கொண்டு ஆவியாக்கவேண்டும் . பெறப்படும் திண்ம 
லெட் குரோமேட்டின் கதிரியக்கத்தை அளந்து அதிலிருந்து 
மொத்த எடை கணக்கிடப்படுகிறது , ஒரு குறிப்பிட்ட அளவு 
தெவிட்டிய கரைசலில் இருக்கிற லெட் , குரோமேட்டின் அளவை . 
எனவே அதன் கரைதிறனைக் கணக்கிடலாம் . 


மான அளவு இந்தக் கரைசலை மக்னீசியங் கொண்ட கரைசலுடன் 

ணயடி வடலாம் . 
212 

கதிரியக்கம் 
ஒரு கரைசலில் மிக நுண்ணளவே இருக்கிற ஒரு பொருளின் 
அளவை நிர்ணயித்தல் : கரைசலில் மிக நுண்ணளவே இருக்கிற 
மக்னீசியத்தின் அளவை நிர்ணயிப்பதாகக் கொள்வோம் . தெரிந்த 
அளவு பாஸ்ஃபரஸ்-32 கொண்ட டை சோடியம் ஹைட்ர ஜன் 
பாஸ்ஃபேட் கரைசலைத் தயாரித்துக் கொள்ள வேண்டும் . போ 
சேர்த்து மக்னீசியம் Mg [ Na , Po4 ] , ஆக வீழ்ப்படிவாக்கப் படு 
கிறது . இந்த வீழ்ப்படிவைத் தனிப்படுத்தி அதன் கதிரியக்கச் 
செயல் அளக்கப்படுகிறது . அதிலிருந்து வீழ்படிவில் இருக்கிற 
மொத்த பாஸ்ஃபரத்தைக் கணக்கிடலாம் . எனவே மக்னீசியத் 
தின் அளவையும் நிர்ணயிக்கலாம் . 

பருமனறி பகுப்பில் ஜசோடோப் விளாவு தல் (Isotopic 
dilution ) பயன் படுத்தப்படுகிறது . இம்முறையைக் கீழே கொடுக் 
கப்பட்டுள்ள எடுத்துக் காட்டு விளக்குகிறது . நம் உடலில் இருக் 
கும் நீரின் பருமனை எப்படி நிர்ணயிப்பது ? கதிரியக்க ட்ரைட்டியப் 
கொண்ட ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் ஊசி மூலம் உடலில் செலுத் 
தப்படுகிறது . கிட்டத்தட்ட ஒருமணி நேரத்தில் இந்நீர் உடலின் 
எல்லாப்பகுதியிலும் சீராகக் கலந்திருக்கும் . அதன் பின் கொஞ்சம் 
குருதியை வெளியில் எடுத்து அதிலிருந்து சீரத்தைப் பிரித்து 
எடுத்து அதிலிருக்கும் கதிரியக்கத் தன்மை அளக்கப்படுகிறது . 
செறிவு மாற்றத்திலிருந்து உடலின் நீரின் மொத்தப் பருமனைக் 
கணக்கிடலாம் . ஐசோடோப்பின் செறிவு ஆயிரத்தில் ஒரு 
பங்காகக் குறைந்திருந்தால் உடல் நீரின் மொத்த பருமன் முதலில் 
உடலில் செலுத்தப்பட்ட நீரின் பருமனை போல் ஆயிரம் மடங் 

பென் ஸீனில் நீரின் கரை திறன் மிகக் குறைவே . சாதாரண 
பௌதிக வேதியியல் முறைகளில் இதனை நிர்ணயிக்க முடியாது . 
கதிரியக்க ட்ரைட்டியங் கொண்ட ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை 
திட்ட மான அளவு நீருடன் சேர்த்தால் அக்கலவை ஒரு திட்ட 
மான அளவு 

அளவு கதிரியக்கங் கொண்டிருக்கிறது . பென் ஸீனுடன் 
இக்கலவையைச் சேர்த்து அதில் கரையும் நுண்ணளவு நீரின் 

கிளர்வூட்டிப் பகுத்தல் ( Activation analysis ) : நியூட்ரான் 
கொண்டு தாக்கும் போது ஒரு தனிமத்திலிருக்கும் ஒன்று அல்லது 
அதற்கும் மேற்பட்ட ஐசோடோப்புகள் கதிரியக்கம் பெறுகின்றன . 
நியூட்ரானுக்குப் பதில் விரைவூக்கங் கொடுக்கப்பட்ட மின் 
னேற்றங் கொண்ட துகள்கள் அல்லது X- கதிர்களையும் பயன் 
படுத்தலாம் . அம்மாதிரி கதிரியக்கம் ஊட்டட்பட்ட பொருளை 


காகும் . 


கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 


213 


கிளர்வு 


அதன் கதிரியக்கத்தைக் கொண்டு 

அடையாளங் 

காணல் 
இயலும் . தெரிந்த அளவு தனிமத்தைக் கொண்டிருக்கிற 
பொருளை இதனுடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் . சோதனைப் 
பொருளைப் போலவே அதனையும் முழுதொத்த சூழலில் ( Identical 
condition ) கதிரியக்கம் பின் சோதனைப் பொருளுடன் ஒப்பிட்டுப் 
பார்க்கவேண்டும் . 

பாறைகள் , மண்வகைகள் , மணல் ஆகியவையும் 
பெறச் செய்தபின் பகுத்தறியப் படுகின்றன . அவற்றில் நுண் 
ணளவில் இருக்கும் தனிமங்கள் கண்டறியப்படுகின்றன . 

குற்றவியல் துறையிலும் இம் முறை பயன் படுத்தப்படுகிறது . 
அபினி , கஞ்சா போன்ற பொருள்கள் அவைப் பயிரிடப் படும் 
மண்ணின் அமைப்பைப் பொறுத்து சில நுண்ணளவு பிரத்தியேக 
மான தனிமங்களைக் கொண்டிருக்கின்றன . எனவே இப்பொருள் 
களைக் கிளர்வூட்டிப் பகுத்து அவை எந்த நாட்டிலிருந்து கடத்தப் 
பட்டவை என்பதனை உறுதிப் படுத்தலாம் . 

மனித முடியில் ( hair ) நுண்ணளவில் சில தனிமங்கள் காணப் 
படுகின்றன . இருக்கிற இத்தனிமங்களின் அளவு நபருக்கு நபர் 
வேறுபடுகிறது . முடியின் ஆக்க அமைவு ( composition ) ஒவ் 
வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது . இரண்டு நபர் 
களின் . கைநாட்டுப்பதிவு (finger prints ) ஒத்திருப்பதை காம் 
காண முடியாது . முடியின் ஆக்க அமைவும் அதுபோலத்தான் . 
அமெரிக்கா , கனடா எல்லையில் ஒரு இளம் பெண் கொல்லப்பட்டு 
கிடந்தாள் . கொலை செய்தவர் பற்றிய தகவல் கிடைக்கவில்லை . 
ஆனால் கொல்லப்பட்டு கிடந்த அவளின் கைவிரல்களுக் கிடையே 
இரண்டொரு முடிகள் சிக்கியிருத்தன . இந்த முடிகளை நியூட்ரான் 
களின் தாக்குதல்களுக்கு உட்படுத்தி அவை விடும் காமாக் 
கதிர்கள் ஆராயப்பட்டன . அவளுடைய முன்னாள் காதலனின் 
தலையிலிருந்து எடுக்கப்பட்ட முடிகளும் நியூட்ரான்களின் தாக்கு 
தலுக்கு உள்ளாக்கப்பட்டன . அவை விட்ட காமாக் கதிர்கள் , 
பெண்ணின் கையில்சிக்கியிருந்த முடிகள் விட்ட காமாக் கதிர்களை 
ஒத்திருந்தன . கொலையாளி அந்த முன்னாள் காதலனே என்று 
உறுதி படுத்தப்பட்டது . இம்மாதிரி இன்னும்பல வகைகளில் 
கிளர் வூட்டிப் பகுத்தல் முறை பயன்பட்டு வருகிறது . 
வேதியியலில் 

சேர்மங்களின் அமைப்பை உறுதிப்படுத்தவும் கதிரியக்கத் 
1 தனிமங்களைப் பயன்படுத்துகிறோம் . தயோசல்ஃபேட் அயனியின் 
அமைப்பை உறுதிப்படுத்தும் முறை வருமாறு : சல்ஃபர் தூளை 
கதிரியக்க சல்ஃபர் கொண்ட சல்ஃபைட்டுடன் சேர்த்து வெப்ப 
மாக்கும்போது தயோசல்ஃபேட் அயனி உண்டாக்கப்படுகிறது . 


வினை வழி 
214 

கதிரியக்கம் 
S + * SO , -- = S , * 0 .- 
கதிரியக்க சல்ஃபர் கொண்ட தயோசல்ஃபேட்டுடன் நீர்த்த 
அமிலங்களைச் சேர்த்தால் அது சல்ஃபராகவும் சல்ஃபைட் அயனி 
யாகவும் பிரிகிறது . கதிரியக்க சல்ஃபர் சல்ஃபைட் அயனியிலேயே 

ணைந்து நிற்கிறது . கதிரியக்க சல்ஃபர் இணைந்திருக்கும் நிலை 
தயோ சல்ஃபேட்டை உண்டாக்கும்போதும் அதன் பிரிகையின் 
போதும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது . எனவே தயோ சல்ஃ 
பேட்டில் இரண்டு சல்ஃபர் அணுக்களும் ஒரேமாதிரியாக பிணைக் 
கப்பட்டில்லை என்பது தெரிகிறது . ஒரே மாதிரி பிணைந்திருக்கு 
மானால் பிரிகையின் போது வரும் சல்ஃபரில் கதிரியக்கம் இருந் 
திருக்க வேண்டும் . தயோ சல்ஃபேட்டில் கீழே காட்டப்பட்டுள் 
ளதுபோல் இரண்டு சல்ஃபர் அணுக்களும் மாறுபட்டு அமைந் 
திருக்கின்றன . 

S S 
இம்மாதிரியே Pb , 0 , - ல் இருக்கிற இரண்டு லெட் 
களும் வைக்கப்பட்டிருக்கும் முறையில் 

முறையில் மாறுபட்டிருக்கின்றன 
என்பதை தடமறி முறையில் நிரூபிக்கலாம் . 

வினை வழிமுறையை உறுதிப்படுத்தல் கரிம வேதியியலில் 
தும் பயன்படுத்தப்படுகின்றன . 

ஆக்ஸிஜனின் கதிரியக்க ஐசோடோப்புகள் வேகமாக 
கதிரியக்கச் சிதைவுறுகின் றன . எனவே தடமறி தனிம முறையில் 
நிலைத்த ஐசோடோப்பான 018 தான் பயன்படுத்தப்படுகிறது . 
எள்ட்டர்கள் நீராற் பகுக்கப்படும் வினை வழியைக் கண்டறியும் 
முறை 

இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது . எஸ்ட்டருடன் 018 
கொண்ட நீர் சேர்த்து நீரால் பகுக்கப்படுகிறது . 
R - CI - OR1 + H - 0 - H = R - C 

" 0 + R1OH 
* 

H 
உண்டாக்கப்படும் அமிலத்தில் தான் 018 இருக்கிறது.எனவே 
-OR1 தொகுதியை -0 * H தொகுதி பதிலீடு செய்வது இதிலிருந்து 
தெரிகிறது . 

N- குளோரோ அசிட்டனிலைடு ஹைட்ரோ குளோரிக் அமிலத் 
தில் p- குளோரோ அசிட்டனிலைடாக மாற்றம் உறுவது இரண்டு 
. 

வகைகளாக நிகழ்வதாகக்கொள்ளலாம் . 


அணுக் 


** 


* 


16 


கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 


215 


ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் குளோரின் 

சம்பந்தப் 
படாத மூலக்கூறு உட்சார்ந்த ( Intramolecular ) வழிமுறை ஒன்று . 


இன்னொரு வகை வழிமுறை மூலக்கூறுகள் இடைப்பட்ட 
ஒன்று . இதன் படி வினை கீழ்க்கண்டவாறு நிகழ்வதாகக் 
கொள்ளலாம் . 


CHz 


CH5) 


CH3 


*3-5 


co 


CO 
| 
Nct 


( o 


--- 


NH 


NH 


+ H + ce 


a 


. 


+ ca 


+ H + cl 


N- குளோரோ 
அசிட்டனிலேடு 


C 
p- குளோரோ 
அசிட்டகலடு 


படம் 76 A 
கதிரியக்கக் குளோரின் கொண்ட ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தை பயன் படுத்தினால் , வருகின்ற 

p- குளோரோ 
அசிட்டனிலைடு கதிரியக்கத் தன்மையைக் கொண்டிருக்கிறது . 
எனவே ஹைட்ரோ குளோரிக் அமில குளோரின் வளையத்தில் 
( ring ) பதிலீடு செய்யப்படுகிறது . எனவே இந்த வழிமுறையிலே 
தான் வினை நிகழ்கிறதெனலாம் . 
நிலவியலில் 

நிலத்துக் கடியில் பெட்ரோலியம் காணப்படுகிறதா 
என்பதை உறுதிப்படுத்த செய்து பார்க்கப்படும் சோதனை 
வருமாறு : 


ஒரு சோதனைக் கிணற்றின் கீழ் துரித நியூட்ரான்களை உண் 
டாக்கும் சாதனமும் காமாக் கதிர்களை அளந்தறியும் சாதனமும் 
இறக்கி விடப் படுகின்றன . விடப்படும் நியூட்ரான்கள் சுற்றியுள்ள 
பாறைகளின் ஊடே செல்கின்றன , வேகம் மட்டுப்படுத்தப்படு 
கிறது . பாறையின் அணுக்களால் நியூட்ரான்கள் உட்கிரகிக்கப் 
பட்டு காமாக்கதிர்கள் வெளிப்படுகின்றன . வெவ்வேறு வகைப் 
பாறைகள் வேவ்வேறு அளவில் நியூட்ரான்களின் வேகத்தை 
மட்டுப்படுத்துகின்றன . எனவே வெளிப்படும் காமாக் கதிர்களின் 
செறிவில் வேறுபாடுகள் இருக்கக் காண்கிறோம் . பெட்ரோலியம் 
கொண்ட பாறையின் வழி நியூட்ரான்கள் செல்கையில் அவற்றின் 
வேகம் அதிகப் படியாக மட்டுப்படுத்தப்படுகிறது என்ற முடிவிலி 
ருந்து எண் ணெயுள்ள பகுதியைக் கண்டறிதல் இயலும் . 


சிதைவு 


னத்தை எடுத்துக் கொண்டாலும் அதன் ஒரு கிராம் கார்பனில் 
216 

கதிரியக்கம் 
நிலத்துக்கடியில் நீர்ப்பகுதி , எண்ணெய்ப்பகுதி இவற்றுக்கு 
இடைப்பட்ட தூரத்தை நிர்ணயிக்கவும் இம்முறை கையாளப் 
படுகிறது . நியூட்ரான் தாக்குதலால் நீரில் இருக்கும் சோடியம் 
கதிரியக்கத் தன்மைப்பெறுகிறது . பெட்ரோலியத்தில் சோடியம் 
இல்லை . எனவே அதிலிருந்து கதிரியக்கம் வெளிப்படாது . எனவே 
இத்தன்மையைக் கொண்டு இடைவெளியைக் கண்டு கொள்ள 
லாம் . 
தொல்பொருள் ஆராய்ச்சியில் 

யுரேனியம் , ரேடியம் , ரேடான் போன்ற தனிமங்கள் இயற் 
கையாகவே கதிரியக்கத் தன்மை கொண்டவை . கதிரியக்கத் 
தன்மை ஒரு நியதிக்கு உட்பட்டு நிகழ்வதைக் காண்கிறோம் . ஒவ் 
வொரு தனிமமும் சிறப்பான பாதிச் 

காலத்தைக் 
கொண்டிருக்கிறது . ஒரு கதிரியக்கத் தனிமம் அதன் அளவில் 
பாதியாகச் சிதைய எடுத்துக் கொள்ளும் நேரம் தான் பாதிச் 
சிதைவு காலம் . ரேடியத்தின் பாதிச் சிதைவு காலம் 1590 ஆண்டு 
கள் , கதிரியக்கக் கார்பனின் பாதிச் சிதைவு 

5730 
ஆண்டுகள் . 

மனித ஆற்றலால் கதிரியக்க வேகத்தை மாற்ற முடியாது . 
கதிரியக்கப் பொருள்களைப் பழுக்கக் காய்ச்சினாலும் , அதிக அழுத் 
தத்திற்கு உட்படுத்தினாலும் , அவை வழி மின்சாரத்தைப் பாய்ச்சி 
னாலும் சரி , கதிரியக்க வேகம் மாறுவதில்லை . 

இயற்கையிலேயே கதிரியக்கக் கார்பன் காணப்படுகிறது . 
காஸ்மிக் கதிர்கள் மண்டலவளியின் மேற்பரப்பில் இருக்கும் 
நைட்ரஜன் மீது விழும்போது கதிரியக்கக் கார்பன் உண்டாகிறது . 
காற்றிலிருக்கும் கதிரியக்கக் கார்பனின் அளவு மாறாமல் இருக் 
கிறது . கதிரியக்கக் கார்பன் ஆக்ஸிஜனுடன் சேர்ந்து கதிரியக்கக் 
கார்பன் - டை - யாக்ஸைடைக் கொடுக்கிறது . தாவர இனங்கள் 
சாதாரண கார்பன் டை யாக்ஸைடுடன் இதனையும் ஏற்று வளர் 
கின்றன . இம்மாதிரியாக கதிரியக்க கார்பன் அணுக்கள் தாவரங் 
களைச் சென்றடைகின்றன . பின்னர் தாவரங்களிலிருந்து விலங் 
கினங்களைச் சென்றடைகின்றன . 

om 
தாவரங்களும் , விலங்கினங்களும் உயிருடன் உள்ளவரை 
(உணவு உட்கொண்டிருக்கும் வரை ) அவற்றிலிருக்கும் கதிரியக் 
கக் கார்பனுக்கும் சாதாரண கார்பனுக்கும் உள்ள விகிதம் நிலை 
யான தாக இருக்கிறது . எந்த ஒரு தாவரம் அல்லது விலங்கி 


காலம் 


50,000 மில்லியன் கதிரியக்கக் கார்பன் அணுக்கள் இருக்கின்றன . 

" தாவரமோ, விலங்கினமோ இறந்து பட்ட உடன் வெளியுல 
கத்திலிருந்து கதிரியக்கக் கார்பனை 

கதிரியக்கக் கார்பனை ஏற்பது அதோடு நின்று 


போகிறது . 


எண் 


களுக்கும் தொல் பொரு 
வைக்கப்படுகிறது . 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

217 
விடுகிறது . இந்த கட்டத்தில் தான் அணுக்கடியாரத்தின் வேலை 
தொடங்குகிறது . நிலைத்த இயல்பற்ற கார்பன் ( கதிரியக்கக் 
கார்பன் ) சிதைவுறுவதால் அதன் அளவு குறைந்து கொண்டே 

5730 ஆண்டுகளில் பாதியாகவு ம் 
11460 ஆண்டுகளில் கால் பகுதியாகவும் 

17190 ஆண்டுகளில் பகுதியாகவும் குறைந்து கொண்டே 
போகிறது . இந்த சிறப்பான தன்மையிலிருந்து மிகத்துல்லிய 
மாக ஒரு விலங்கினம் அல்லது தாவரம் எவ்வளவு ஆண்டுகளுக்கு 
முன் இறந்துபட்டது என்று கூறிவிடலாம் . வரலாற்று அறிஞர் 
பெரிதும் பயன்பட்டு வருகிறது . 

எகிப்தில் கல்லறை ஒன்றிலிருந்து ஒரு மரத்துண்டின் காலம் 
கீழ்க்கண்டவாறு உறுதிபடுத்தப்பட்டது . அந்த மரத்துண்டின் 
ஒரு கிராம் கார்பனில் இருக்கும் கதிரியக்கக் கார்பனின் 
ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டது . புதிதாக வெட்டப்பட்ட மரத்தின் 
ஒரு கிராம் கார்பனில் இருக்கிற கதிரியக்கக் கார்பனோடு ஒப்பிட் 
டுப் பார்த்து அம்மரத் துண்டின் வயது 3620 ஆண்டுகள் என்று 
கணக்கிட்டார்கள் . இம் மாதிரியே பனியில் புதையுண்ட ஒரு 
விலங்கினம் 12000 ஆண்டுகளுக்கு முன் இறந்துபட்டிருக்க வேண் 
டும் என்று முடிவு செய்யப்பட்டது . 

விலங்கினம் , அல்லது தாவரத்தின் ஒரு பகுதியை எரித்து 
கரியாக்கி அதில் ஒரு கிராமை எண் கருவி இருக்கிற பாத்திரத் 
தில் வைத்து கதிரியக்கச் சிதைவைப் பதிவு செய்யலாம் . புதிதாக 
வெட்டப்பட்ட தாவரம் அல்லது விலங்கினத்தின் 1 - கிராம் கார் 
பனில் இருக்கும் கதிரியக்கத்துடன் ஒப்பிட்டு , காலத்தை நிர்ண 
யிக்கலாம் 
கனிமங்களின் ( Minerals ) வயதை நிர்ணயித்தல் 

யுரேனியம் அல்லது தோரியம் கொண்ட தாதுக்களில் இருக் 
கும் ஹீலியம் 

அளவை நிர்ணயித்து கனிமத்தின் 
வயதைக் கணக்கிடலாம் . ஹீலியம் - துகள்களிலிருந்து வந்திருக்க 
வேண்டும் . அப்படி உண்டான ஹீலியம் கனிமத்தைப் போலவே 
அமைப்பைக் கொண்ட கருங்கல் பாறை இடுக்குகளில் பிடித்து 
அது உண்டாக்கப்பட்ட காலத்தை நிர்ணயிக்கலாம் . 

எடுத்துக் காட்டாக , ஒரு ஆண்டில் ஒரு கிராம் யுரேனியம் , 
கதிரியக்கச் சிதைவுப் பொருள்களுடனும் கிட்ட தட்ட 10-1 க.செ 
மீ . ஹீலியம் வாயுவுடனும் சமநிலையில் ( equilibrium ) இருக்க 


வாயுவின் 


வயது 


. - 
218 

கதிரியக்கம் 
வல்லது . ஒரு கிராம் தோரியத்திலிருந்து இதில் பங்கு ஹீலியம் 
மட்டும் கிடைக்கிறது . எனவே தோரியத்தின் எடையில் பங் 
குக்கு சமான அளவில் யுரேனியம் இருப்பதாகக் கொள்ளலாம் . 

கனிமத்தில் இருக்கின்ற ஹீலியத்தின் அளவையும் , அதிலிருக் 
கும் யுரேனியம் தோரியம் ஆகியவற்றின் அளவுகளையும் நிர்ண 
யிக்க வேண்டும் . ஒரு கிராம் தாதுவில் இருக்கிற யுரேனியத்தின் 
சமான அளவு ( u + 0 3Th ) என்றால் கனிமத்தின் 
107X 

( 1 கிராம் கனிமத்தில் கனசென்டி மீட்டரில் 
u + 0.3Th 
ஹீலியம் ) 
தொழில் துறையில் 

தொழிற் துறையில் ஆராய்ச்சிக்கும் தர கட்டுப்பாட்டிற்கும் 
கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன் படுத்தப்படுகின்றன . எடுத் 
துக்காட்டாக , என் ஜினில் பிஸ்டன் வளையங்களின் தேய்மானத் 
தைப் பற்றிய ஆய்வு நிகழ்த்தப்படும் முறையைக் கீழே காண்க . 
பிஸ்டன் வளையங்களை நியூட்ரான்களின் தாக்குதலுக்கு உள்ளாக்கி 
கதிரியக்கத் தன்மை ஊட்டப்படுகிறது . உள் தகன என்ஜினின் 
சிலிண்டரில் இந்த வளையம் பொருத்தப்படுகிறது . ஒரு குறிப்பிட்ட 
மசகெண்ணெய் ( Lubricating oil ) யைப் பயன் படுத்தி என் ஜின் 
இயல்பாக இயக்கப்படுகிறது . மசகெண்ணெய்யால் நீக்கப்படும் 
கதிரியக்கத் தன்மையைக் கொண்டு பிஸ்டன் வளையம் தேய்மான 
வேகம் அறியப்படுகிறது . எனவே மசகெண்ணெய்யின் தரத்தை , 
பிஸ்டன் வளையங்களின் தரத்தை இம்மாதிரிச் சோதனை 
களிலிருந்து மேம்படுத்த இயலும் . 

தூளான இரும்பு தாதை ( Iron ore ) அப்படியே ஊதுஉலையில் 
( Blast Furnace ) பயன் படுத்த இயலுமா ? அல்லது அது ஊது உலை 
அனற்காற்றில் பறந்து விடுமா ? இதற்கு விடை காணக் கதிரியக்கம் 
பயன் படுகிறது . சிறிதளவு தூளான இரும்புத் தாது ( Iron ore ) 
நியூட்ரான்களின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கதிரியக்கத் 
தன்மை பெறுகிறது . இதனை அதிக அளவு தூள் நிலையிலுள்ள 
தாதுவோடு கலந்து ஊதுலையில் இட்டு இரும்பாக்கி அப்படி 
பெறப்படும் வார்ப்பிரும்பு , கசடு ( Slag ) உலையின் மேற்பகுதியி 
லிருந்து வெளிப்படும் தூசி ஆகியவற்றில் கதிரியக்கத் தன்மை 
நிர்ணயிக்கப்படுகிறது . தாதுவில் 60 சதம் வார்ப்பிரும்பு வடிவத் 
தில் இருக்கிறது . எனவே தூள் நிலையில் இரும்புத் தாதுவைப் 
பயன்படுத்தினால் ஏற்படும் இழப்பு கணிசமானது 

என்பது 
தெரிகிறது . 

மூடிய எண்ணெய்த் தொட்டியில் எண்ணெய் மட்டத்தை வெளி 
யிலிருந்தபடியே கண்டறியவும் கதிரியக்க ஐசேடோப்புகள் பயன் 


வகை 


அடையும்போது 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

219 
படுத்தப்படுகின்றன . எண்ணைப் பரப்பில் கதிரியக்க ஐசோ 
டோப்பு கொண்ட 

மிதப்பு மிதந்துகொண்டிருக்கும் . 
அதிலிருந்து வெளிப்படும் கதிரியக்கத்தை வெளியிலிருந்தபடியே 
எண் கருவி கொண்டு பதிவு செய்வதன் மூலம் எண்ணெய்யின் 
மட்டத்தைக் கண்டு கொள்ளலாம் . 

எண்ணெய்களை எடுத்துச் செல்ல பல நூறு மைல்கள் நீளம் 
எண்ணெய்க் குழாய் அமைக்கப்படுகிறது . ஒவ்வொரு 
எண்ணெய்க்கும் ஒரு குழாய் என்று அமைத்துக்கொள்வது சாத் 
தியமில்லை . ஒரே குழாய் வழி அடுத்தடுத்து மண்ணெண்ணெய் ,, 
மசகெண்ணெய் பெட்ரோல் மற்றும் சுத்திகரிக்கப்படாத எண் 
ணெய் ஆகிய எல்லாமே எடுத்துச்செல்லப்படுகின்றன . ஒருவகை 
எண்ணெய்யை அடுத்து இன்னொருவகை பம்ப் செய்யப்படுகிறது . 
இவை இரண்டின் சந்திப்பில் கதிரியக்க பிஸ்மத் இடப்படுகிறது . 

ரண்டு மாறுபட்ட எண்ணெய்களின் சந்திப்பில் இருந்தபடி 
பிஸ்மத் பல மைல்கள் பயணம் செய்கிறது . மறுகோடியில் எண் 
கருவியுடன் ஒருவர் காத்திருப்பார் . எண்ணெய்களின் சந்திப்பு 
வெளிவந்து எண் கருவியால் பதிவாக்கப்படும் . எனவே உரிய 
வால்வைத் திருப்பி இரண்டாவதாக வரும் எண்ணெய்யை 
இன்னொரு தொட்டியில் சேகரிக்கலாம் . 

ஊதுஉலைகளில் ( Blast Furnace ) இடப்பட்ட இரும்புத்தாது , 
சுண்ணாம்புக்கல் , கல்கரி ( Coke ) ஆகியவற்றின் மட்டத்தைக் 
கண்டறியவுங் கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன் படுகின்றன . 





- 


- 


* 


+ 


A. 
காமாக் கதிர் 

மேலும் 


காமாக் கதிர் எண் 

காவி 


- 


- 


-- - 


+ 


- 


படம் 77 . 


உலையின் ஒரு பக்கத்தில் காமாக் கதிர் விடும் கதிரியக்க 
ஐசோடோப்பை ( கோபால்ட் -60 ) வைத்து இன்னொரு பக்கத்தில் 
பாடத்தில் காட்டியபடி கெய்கர் முல்லர் எண்கருவியை வைத்தால் 
AB மட்டத்திற்கு கீழே ஊதுஉலையினுள்ளே இடப்பட்ட பொருள் 
சென்றால் , காமாக் கதிர் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத் 


220 


கதிரியக்கம் 


துக்கு எளிதாக ஊடுருவிச் சென்று பதிவு செய்யப்படுகிறது .. 
AB- மட்டத்திற்குமேல் பொருள் இருந்தால் காமாக் கதிர்கள் 
கிரகிக்கப்பட்டு எண் கருவியை அடைய முடியாமல் போகும் . 
AB மட்டத்திற்கு , உள்ளே இடப்பட்டப் பொருள்கள் வரவில்லை 
என்றால் தானியங்கி செயல்பட்டு அந்த மட்டத்திற்கு நிரப்பப்படு 
கிறது . 

உற்பத்தித்துறையில் தரக்கட்டுப்பாட்டிற்கும் கதிரியக்க 
ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன . கதிரியக்கக் கதிர் 
வீச்சு கிரகிக்கப்படுவது கதிர்வீச்சை மட்டும் பொறுத்ததல்ல . 
கிரகிக்கும் ஊடகத்தின் இயைபு ( composition ) அடர்வு மற்றும் 
தடிப்பு ஆகியவற்றையும் பொறுத்தது . கதிர்வீச்சைக் கிரகிப்பது 
பொருளின் தடிப்பைப் பொறுத்தது என்ற அடிப்படையில் 
உலோகத் தகடுகள் போன்றவற்றின் தடிப்பு சீராக அமைய 
கதிரியக்க ஐசோடோப்புகளைப் பயன் படுத்துகிறோம் . உலோகத் 
தகடுகளில் தடிப்பு குறைவாக இருப்பதால் சிறிது அழுத்த வேறு 
பாடுகள் இருந்தால்கூட அவற்றின் தடிப்புகள் மாறிவிடலாம் . 
Ca45 , T120 மற்றும் Sr $ 9 போன்ற ஐசோடோப்புகள் B- துகள்கள் 
விடுபவை . இந்த ஐசோடோப்புகளிலிருந்து ( C ) வெளிப்படும் 
B- துகள்களை ஒரு குறிப்பிட்ட தடிப்புள்ள உலோகத் தகடு 
கிரகித்து விடுவதாக வைத்துக் கொள்வோம் . உலோகத் 
தகட்டின் தடிப்பு குறையுமானால் B- துகள்களைக் கிரகிப்பது 
பாதிக்கப்படுகிறது . இதனை 

கருவி ( D ) காட்டிவிடும் . 


எண் 


D 


C 


படம் 78 


அது மட்டுமல்ல உலோகத் தகட்டைத் தொடாமலேயே அத 
னுடைய தடிப்பை நிர்ணயிக்க முடியும் . 

சில சமயங்களில் ஒரு பொருளுக்குக் கொடுக்கப்படும் பூச்சின் 
( coating ) தடிப்பு ஒரே சீராக இருக்க வேண்டியுள்ளது . செயற் 
கைப் பட்டு தயாரிப்பில் நூல் இழையின் மேல் சோடியம் ஒலியேட் 
என்ற பொருளைக் கொண்டு பூச்சு கொடுக்க வேண்டியுள்ளது . 
பூச்சு ஒரே சீராக இருந்தாலன்றி நிறம் சீராக இருக்காது . 
அப்படிப்பட்ட இழைகளை ஒதுக்கித் தள்ள வேண்டி வரும் . 
சோடியம் ஒலியேட்டுடடன் கதிரியக்க சோடியம் கொண்ட கலவைச் 


படிய வைக்கப்படுகின்றன . 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

221 
சேர்க்கப்படுகிறது . வெளிப்படும் இழையின் அருகே எண் கருவி 
வைக்கப்படுகிறது . நியம நிலையிலிருந்து பூச்சின் தடிப்பு மாறு 
வதை எண் கருவி காட்டிவிடும் . இதைத் தொடர்ந்து தானியங்கி 
செயல்பட்டு சோடியம் ஒலியேட்டின் ஊடே செல்லும் வேகம் 
கட்டுப்படுத்தப்படுகிறது . பூச்சின் ( Coating ) தடிப்பு தேவைக்கு 
அதிகமானால் இழையின் வேகம் அதிகரிக்கப்படும் . 

எனவே 
லேசான பூச்சு கொடுக்க ஏதுவாகும் . 
அணு மின்கல தயாரிப்பு 

நம்மைச் சுற்றியுள்ள பல திறப்பட்ட பொருள்களில் குறை 
கடத்திகள் ( Semi Conductor ) எனப்படுபவை பல இருக்கின்றன . 
மின்சாரத்தைக் கடத்தும் மின் கடத்திகள் மின்சாரத்தைக் கடத் 
தாத அரிதிற் கடத்திகள் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்டவை 
இவை . இவை உலோகங்களை விட மிகக் குறைவாகவே மின்சா 
ரத்தைக் கடத்து கின்றன . இம்மாதிரியான பொருள்களில் சில 
சிலிக்கான் , செலினியம் , ஜெர்மானியம் , போரான் , ஆர்சினிக் 
ஆகியவைகளாம் . சில உலோக ஆக்ஸைடுகளும் , சல்ஃபைடுகளும் 
தனிமப்பொருள்களும் , உலோகக் கலவைகளும் கூட குறைகடத்தி 
களாக இருக்கின் றன . 

மின்சாரம் உலோகக் கம்பியில் செல்லும் போது எலக்ட்ரான் 
கள் ஒரு " திசையில் செல்கின்றன . நிலைமையைப் பொறுத்து குறை 
கடத்திகளில் எலெக்ட்ரான்கள் இருக்கலாம் அல்லது இல்லா 
மலும் இருக்கலாம் . தாழ்ந்த வெப்ப நிலையில் குறை கடத்திகளில் 
எலெக்ட்ரான்கள் இருப்பதில்லை . அப்போது அவை மின்சாரத் 
தைக் கடத்துவதில்லை . ஆனால் குறைகடத்திகளை வெப்பமாக்கினால் 
அவற்றில் எலெக்ட்ரான்கள் உண்டாகின்றன . அப்போது மின் 
சாரத்தைக் கடத்தும் இயல்பைப் பெறுகின்றன . குறை கடத்தி 
களின் மீது ஒளி பட்டாலும் கதிரியக்கக்கதிர்களை விழச்செய்தாலும் 
அவை மின் கடத்தும் தன்மையைப் பெறுகின்றன . இந்த அடிப் 
படையில் தான் அணுமின் கலன்கள் உருவாக்கப்படுகின்றன . 
ஒரு குறை கடத்தி தகட்டின் மீது ஸ்ட்ரான்ஷியம் -90 ஐசோ 

அம்மாதிரி செய்யும் 
போது ஒரு திசைப்படுத்தப்பட்ட எலெக்ட்ரான்கள் தோன்று 
கின்றன . Sr அணு உலையிலிருந்து பெறப்படும் ஒருபொருள் . இது 
* B- துகளை விடுவதால் தீமைப் பயப்பதில்லை . கதிரியக்க ஸ்ட்ரான் 
ஷியத்திலிருந்து வெளிப்படும் அதிவேக - துகள்கள் குறை கடத் 
திகளிலிருந்து ஒரு திசைப்படுத்தப்பட்ட மிக அதிகமான எலெக்ட் 
ரான்களை உண்டாக்குகின்றன . 


யக்க 


பாஸ் 


பல அணு 


பெருகிவரும் மக்கள் தொகையைச் சமாளிக்க நாம் பசுமைப் 
வருமாறு . செடி 
222 

கதிரியக்கம் 
மின்கலங்களை இணைத்து மின் அடுக்கை உண் 
டாக்கி அதிக மின்சாரத்தைப் பெறலாம் . அணு மின்கலங்கள் 
மிகச் சிறியவை , இலேசான வை . நன்றாக உழைப்பவை , எந்த 
ஒரு பகுதியையும் புதுப்பிக்காமலேயே பல ஆண்டுகள் இவற்றை 
பயன் படுத்தலாம் . 
வேளாண்மையில் 
புரட்சியில் மிகுந்த அக்கறை காட்டியே ஆக வேண்டும் . இதற் 
காக நாம் அறிவியலின் துணையை நாடுகிறோம் . 

கதிரியக்க கோபால்ட் கொண்டு கதிரியக்கத்திற்கு உட் 
படுத்தப்பட்ட சோளம் 15 சதம் அதிக மகசூலைத் தருகிறது . கேரட் 
விதைகளை கதிரியக்கத்திற்கு உட்படுத்தி 25 சதம் அதிக மகசூல் 
பெறப்படுகிறது . கதிரியக்கப் பொருள்களின் கரைசல்களால் 
ஈரமாக்கி விதைகள் கதிரியக்கத்திற்கு உட்படுத்தப் படுகின்றன . 
அப்படி செய்யும்போது செடியின் மரபியல் தன்மையே மாறு 
கிறது . பயிரின் இலை , மலர் , தண்டு இவற்றின் அமைப்புகள் 
மாற்றம் அடைகின்றன . அதிவிரைவில் அறுவடைக்கு 

வரு 
கிறது . நோயால் பாதிக்கப்படாத இயல்பைப் பெறுகிறது . 

கதிரியக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட முள்ளங்கி , பட்டாணி , 
கேரட் , வெள்ளரி , தக்காளி ஆகிய பயிர்களில் செல்பகுப்பு வேக 
மாக நிகழ்வது தெரியவந்திருக்கிறது . எனவேதான் இப்பயிர் 
களின் வளர்ச்சியும் துரிதப்படுத்தப்படுகிறது . 

கதிரியக்கக் கதிர்களைப் பயன்படுத்தும் இன்னெரு முறை 
fertilizer ) கதிரியக்கப் பொருள் இடப்படுகிறது . கோதுமை 
மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றின் மக சூலை இம்மாதிரியான நு 

ண் 
எருக்கள் இரட்டிப்பாக்கின . ஆப்பிள் , திராட்சை ஆகியவற்றின் 
மகசூலும் அதிகரித்தது . 


பயிர்களுக்கு எந்தப் பருவத்தில் உரம் இடவேண்டும் ? தடம் 
அறி தனிமங்களைப் பயன் படுத்தி இவ்வினாவிற்கு விடையைக் 
கண்டறியலாம் . இந்த ஆய்வுக்குப் பயன்படும் தடம் அறி தனிமம் 
பாஸ் ஃபரஸ் -32 ஆகும் . சூப்பர் பாஸ்ஃபேட் உரத்துடன் கதிரி 
இந்த உரம் ஒரு குறிப்பிட்ட பயிர் இருக்கிற சோதனை வயலில் 
இடப்படுகிறது . எவ்வளவு ஆழத்தில் உரமிட்டால் நல்ல பலன் 
கிடைக்கும் என்பதை அறிய வெவ்வேறு ஆழத்தில் ஆங்காங்கே 
கதிரியக்க பாஸஃபரஸ் கொண்ட உரம் இடப்படுகிறது . எண் 


மக 


. 


கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 


223 


கருவியைக் கொண்டு எந்தப்பயிரில் முதன் முதலில் கதிரியக்கம் 
இலையை வந்தடைகிறது என்பது அறியப்படுகிறது . 

வேர்கள் உரத்தைத் தொட்டால் தான் கதிரியக்க அணுக்கள் 
பயிரைச் சென்றடையும் . வேர்கள் உரம் வரை செல்லாவிட்டால் 
இலைகளின் அருகே வைக்கப்பட்ட எண் கருவியில் கதிரியக்கம் 
பதிவு 

செய்யப்படமாட்டாது . கதிரியக்கப் பாஸ்ஃபரஸோடு 
சூப்பர் பாஸ்ஃபேட் பயிரைச் சென்றடையும் போது இலையின் 
அருகே வைக்கப்பட்ட எண் கருவி கதிரியக்கத்தைப் பதிவு 
செய்யும் . 

இம்மாதிரி சோதனைகளிலிருந்து பெறப்பட்ட முடிவு , பழ 
மரங்களின் மீது பாஸ்ஃபேட் 

கரைசல்களைத் தெளிப்பதில் 
பயனில்லை . 30 லிருந்து 35 செ.மீ ஆழத்தில் குழிகளில் உரத்தை இட் 
டால் நல்ல பலன் கிடைக்கிறது . இம்மாதிரியான சோதனைகளின் 
பயனாகப் பெறப்படும் முடிவுகளாவன , பருத்தி விதைகளை நடும் 
போதே அவற்றுடன் உரம் இடல் நலம் . சிறுதானியப் 

பயிர் 
களுக்கு வயல் முழுதும் உரத்தைப் பரப்புதல் விரையம் . 
ஆங்காங்கே குழிகளில் உரத்தை இட்டால் நல்ல பலன் கிடைக் 
கிறது . 

பயிர் மண்ணிலிருந்து எவ்வளவு பாஸ்ஃபரஸை எப்போது 
எடுத்துக் கொள்கிறது , இடப்படும் உரத்திலிருந்து எவ்வளவு 
பாஸ்ஃபரஸை எடுத்துக் கொள்கிறது என்பதைக் கண்டறியவும் 
p32- தடமறித்தனிமம் பயன் படுகிறது . சோதனையிலிருந்து பெறப் 
பட்ட முடிவுகளாவன : கோதுமைப் பயிர் முதல் மூன்று வாரங் 
களில் தேவைப்படும் பாஸ்ஃபரஸ் அனைத்தையும் உரத்திலிருந்து 
எடுத்துக் கொள்கிறது . அதற்குப் பின் மண்ணிலிருந்து எடுத்துக் 
கொள்ளும் பாஸ்ஃபரஸின் அளவு அதிகரிக்கிறது . இரண்டு 
மாதங்களுக்குப் பின் அப்பயிர் மண்ணிலிருக்கும் பாஸ்ஃபரஸைக் 
கொண்டே வளருகிறது . இதே மாதிரிதான் சோளமும் , எனவே 
இப்பயிர்களுக்கு இளம் பருவத்தில் மட்டும் சூப்பர் பாஸ்ஃபேட் 
உரம் இட்டால் போதும் . ஆனால் உருளைக் கிழங்கு உரத்திலிருந் 
தும் மண்ணிலிருந்தும் பாஸ்பரஸை எடுத்துக்கொண்டே வளரு 
கிறது . மொட்டுவிடும் சமயத்தில் பருத்தி இலைகள் மீது உ .. ரத்தைத் 
தெளிப்பது நல்ல பலனைத் தருகிறது . இலையின் மீது தெளிக்கப் 
பட்ட கதிரியக்கப் பாஸ்ஃபரஸ் சில மணி நேரத்தில் தண்டிலும் , 
செடியின் வேரிலும் காணப்பட்டது . 

பயிர்களுக்கும் , கால்நடைகளுக்கும் நாசம் விளைவிக்கும் பூச்சி 
களின் இனவிருத்தியை மட்டுப் படுத்தவும் கதிரியக்கம் பயன் 
படுகிறது . 

சோதனைக் கூடங்களில் நாசம் செய்யும் பூச்சி 


224 


கதிரியக்கம் 


இனத்தின் ஏராளமான ஆண் வர்க்கங்களை கதிரியக்கத்திற்கு 
உட்படுத்தி மலட்டுத் தன்மை உண்டாக்கப்படுகிறது . பின்னர் 
இவை வெளியில் விடப்படுகின்றன . இயல்பான பெண் பூச்சி 
களுடன் கூடி இணைந்தாலும் இனப்பெருக்கம் நிகழ்வதில்லை . 


உணவுப் பண்டங்களைப் பதனப் படுத்தல் 


வழக்கமாக பாஸ்ட்ரைஸ் செய்தும் டின்களில் அடைத்தும் 
( Canning ) , குளிர் பதனஞ் செய்தும் உணவுப் பண்டங்கள் 
பாதுகாக்கப் படுகின் றன . கதிரியக்கங் கொண்டு உணவுப்பண்டங் 

ப தனஞ் செய்யும் சாத்தியக் கூறுகள் ஆராயப்பட்டு 
வருகின்றன . 


களைப் 


வகையான 


ராடுகள் 


பொதுவாக எந்தப் பண்டமாயினும் அதிலிருக்கும் எல்லா 

பாக்டீரியாக்களையும் அழிக்க 2 - லிருந்து 5 மில்லியன் 
( Rad ) 

போதும் . கதிரியக்கத்திற்கு உட்படுத்தப் 
படும் 1 கிராம் பொருள் 100 எர்க்குகள் ( ergs ) ஆற்றலை உட்கிர 
கித்தால் கதிரியக்கத்தின் அலகு ஒரு ராடு ஆகும் . பண்டங் 
களை மேற்சொன்ன அளவில் பத்தில் ஒரு பங்கு கதிரியக்கத்திற்கு 
உட்படுத்தினால் பாஸ்ட்ரைஸ் செய்யப்படுகிறது . கதிரியக்கத் 
திற்கு உட்படுத்தி உணவுப் பண்டங்களை நெடுநாள் பாதுகாக்க 
லாம் . இறைச்சி , கோழி இறைச்சி , மீன் , பழவகைகள் ஆகிய 
வற்றை கோபால்ட் -60 கொண்டு கதிரியக்கத்திற்கு உட்படுத்தி 
பதனப் படுத்தலாம் . ஆனால் ஒரு சிக்கல் . பண்டங்களின் 
மணம் , சுவை , தோற்றம் , அமைப்பு எல்லாமே கெடுகிறது . ஆனால் 
இறைச்சி , கோழி இறைச்சி ஆகியவற்றை -40 ° லிருந்து -80 ° C ல் 
கதிரியக்கதித்ற்கு உட்படுத்தினால் மேற்சொன்ன தீய விளை 
இருப்பதில்லை . மீன்கள் 3 இலட்சம் ராடுகள் கதிரியக்கத்திற்கு 
உட்படுத்தப்பட்டு அதிக நாட்கள் கெடாமல் வைக்கப்படுகின்றன . 


வுகள் 


உருளைக்கிழங்கு மற்றும் பல காய்கறிகளைப் பாதுகாக்கவும் 
கதிரியக்கம் பயன் படுகிறது . உருளைக்கிழங்கை அதிக நாட்கள் 
வைத்திருந்தால் அது முளைவிட்டுவிடுகிறது . அதன் சுவை மாறு 
கிறது . அதிலிருந்து வைட்டமின் -C மற்றும் ஸ்டார்ச் அளவும் 
குறைகின் றன . உருளைக்கிழங்கு கிடங்குகளில் கதிரியக்க 
கோபால்ட் 

கொண்ட அலுமினியக் குழாய்கள் வைக்கப்படு 

வெளிப்படும் கதிரியக்கம் உருளைக்கிழங்கைப் பாது 
காக்கிறது . கிழங்கு புத்தம் புதிதாக இருக்கிறது . 

ருக்கிறது . அதன் சுவை 
கெடுவதில்லை , கிழங்கு எந்த விதத்திலும் ஊட்டச்சத்தை இழப்ப 
தில்லை . 


கின் றன . 


பாலிசை 
திமியா 


ஒரு 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

225 
மருத்துவத்தில் 

மருத்துவத்தில் , நோய்க் குறிகளைக் கண்டறிய கதிரியக்கத் 
தனிமங்கள் உதவுகின்றன . கதிரியக்க சோடியத்தைக் கொண்டு 
குருதிக் குழாயில் அடைப்பு இருக்கிறதா என்பதையும் , எந்த 
இடத்தில் இருக்கிறதென்றதையும் கண்டுபிடித்து விடலாம் . 

நோயாளியின் முழங்கைக்குக் கீழே சோடியம் - 24 கொண்ட 
சோடியம் குளோரைடு ஊசி மூலம் உளளே செலுத்தப்படுகிறது . 
காமாக் கதிர் எண் கருவி ஒன்று அந்த நபரின் பாதத்திற்குப் 
பக்கத்தில் வைக்கப்படுகிறது . குருதி யோட்டம் இயல்பாக இருந் 
தால் கதிரியக்கத் தன்மை பாதத்தைச் சென்றடைவது உடனே 
காட்டப்படுகிறது . கதிரியக்கத் தன்மை விரைவாக உயர்ந்து 
உச்சக்கட்டத்தை எட்டுகிறது . குருதிக் குழாயில் அடைப்பு ஏதே 
னும் இருந்தால் குருதி பாதத்தைச் சென்றடைய நேரம் பிடிக் 
கிறது . எனவே கதிரியக்கத் தன்மை மெதுவாக அதிகரிக்கிறது . 
எண் கருவியை வெவ்வேறு பகுதிக்கு நகர்த்தி அடைப்புள்ள 
பகுதி எது என்று கண்டறியலாம் . அடுத்து உரிய சிகிச்சை அளிக் 
கலாம் . 

இரும்பு -59 - ஐ உடலில் செலுத்தினால் உடனே அது எலும்பு 
மச்சை ( Bone Marrow ) மண்ணீரல் ( Spleen ) கல்லீரல் ( liver ) 
ஆகிய உறுப்புகளைச் சென்றடைகின்றது ; பின்னர் இவ்வுறுப்பு 
தல் ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டதாக இருக்கக் காண்கிறோம் . ஆனால் 
சோகையின் ( anemia ) போதும் , பாலிஸைத் தீமியாவின் போதும் 
இந்த ஒழுங்கு மாறுகிறது . கீழே படத்தில் ஆரோக்கிய நிலையிலும் 
சோகையின் போதும் , பாலிஸை தீமியாவின் போதும் மணணீரல் 


சோகை 


ஏரா 
ashram 


இயல்பான 
நிலை 


காலம் 


படம் 79 
உட் செலுத்தப்படும் இரும்பை ஏற்று பின்னர் இழக்கும் விதம் 
காட்டப்பட்டுள்ளது . 

க -15 


காமா 


எண் 


226 

கதிரியக்கம் 
கதிரியக்க இரும்பை உடலில் செலுத்தியபின் மேலே குறிப் 
பிட்ட உறுப்புகளில் ஒன்று உள்ளப்பகுதியில் 
கருவியை வைத்து அந்த உறுப்பு கதிரியக்க ஐசோடோப்பை 
உட்கிரகித்துப் பின்னர் 

அதனை இழக்கும் ஒழுங்கினை படம் 
வரைந்து பார்த்து நோய் என்ன என்று உறுதிப்படுத்தலாம் . 

வைட்டமின் B - 3 , சிக்கலான அமைப்புக் கொண்ட கரிமச் 
சேர்மம் . கவ்லீரலில் சேமித்து வைக்கப்பட்டு அங்கிருந்து குருதி 
யில் விடப்படுகிறது . கோபால்ட் -60 கொண்ட வைட்டமினை 
தயாரிக்கப்படும் வேகமும் அது இழக்கப்படும் வேகமும் கண்டறி 
யப்படுகின் றன . அதிலிருந்து மூன்று விதமான தன்மைகளை 
அறிகிறோம் . ( 1 ) இயல்பாக கல்லீரலில் சேமித்து வைக்கப் 
பட்டு அங்கிருந்து குருதியில் விடப்படுவது ( 2 ) சிறுகுடலிலிருந்து 
வைட்டமின் B1 , உட்கிரகிக்க முடியாத நிலை ( 3 ) பெர்னீஷியஸ் 
சோகை ( Pernicious anemia ) எனும் நோயில் 

குருதியில் 
குறைவான வைட்டமின் இருப்பது . 

கல்லீரல் , சிறு நீரகங்கள் ( Kidneys ) மண்ணீரல் ஆகியவை 
இயல்பான நிலையிலும் பாதிக்கப்பட்ட 

நிலையிலும் எவ்வா 
செயல்படுகின்றன 

என்பதைக் கண்டறிய கதிரியக்க ஐசோ 
டோப்புகள் பயன் படுகின்றன . கல்லீரலைப் பற்றி ஆராய அயோ 
டின் -131 கொண்ட ரோஸ் பெங்கால் ( Rose Bengal ) சாயம் பயன் 
படுத்தப்படுகிறது . சிறுநீரகம் பற்றிய ஆய்வுக்கு அயோடின் -131 
கொண்ட ஹிப்பூரான் ( Hippuran ) பயன்படுத்தப்படுகிறது . 
மண்ணீரல் பற்றிய ஆய்விற்கு குரோமியம் -15 கொண்ட குருதிச் 
செல்கள் பயன்படுகின்றன . கணையம் ( Pancreas ) பற்றி அறிய 
செலீனியம் -75 கொண்ட செலினியோ மித்தியோனைன் பயன் 
படுகிறது . 

மூளைச் சம்பந்தமான புற்று நோயில் பாதிக்கப்பட்ட பதிகு 
யைச் சுட்டிக் காட்டல் கடினக் கதிரியக்க ஐசோடோ புகளைக் 
கொண்ட சில பொருள் கள் புற்று நோயால் பாதிக்கப்பட்ட பகுதி 

சென்றடை கின் றன . அப்பொருள்கள் அயோடின் -131 
கொண்ட ஆல்புமின் பெர்க்குரி-203 கொண்ட நியோஹைட்ரின் 
காலியம் 68 கொண்ட E DT A இவற்றை உடலில் செலுத்தினால் 
மூளையில் பாதிக்கப்பட்ட இடத்தைச் சென்று அடைகின்றன . 
அங்கிருந்து கதிரியக்கம் வெளிப்படுவதால் நிழற்படம் எடுத்து 
பாதிக்கப்பட்ட இடத்தைக் கண்டறியலாம் . 

நோய் தீர்க்கும் பணியிலும் கதிரியக்க ஐசோடோப்புகள் 
முன்னிற்கின்றன . புற்றுநோய் சிகிச்சையில் முதலில் X- கதிர்கள் 
பயன்படுத்தப்பட்டன, பின்னர் ஆற்றல் மிக்க புரோட்டான்களைப் 


யைச் 


அதன் ஆக்ஸைடு Y , 0s- ஆக பயன்படுத்தப் 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

227 
பயன் படுத்தினார்கள் . அடுத்து ரேடியத்திலிருந்து a- கதிர்கள் 
பயன்படுத்தப்பட்டன . 

தற்போது செயற்கைக் கதிரியக்க ஐசோடோப்புகளைப் 
பயன் படுத்துகிறோம் . இவை ரேடியத்தைவிட மிக மலிவான வை . 
புற்றுநோய் சிகிச்சையில் கோபால்ட் -60 பயன் படுத்தப்படுகிறது . 
இதில் ஒரு வசதி என்ன வென்றால் உடல்பகுதியில் செருகும் 
வண்ணம் கோபால்ட்டை இழையாகவோ வில்லையாகவோ , ஊசி 
யோகவோ ஆக்கி பின்னர் அதற்கு கதிரியக்கம் கொடுக்கலாம் . 
எனவே உடற்பகுதியில் செருகி வைக்க வசதியாயிருக்கும் கோ 
பால்ட் 60 - ன் பாதிச் சிதைவு காலம் 5.26 ஆண்டுகள் . கோபால்ட் 
ஊசிகளை அல்லது வில்லைகளை தங்கத்தால் மூடி புற்று நோய்ப் 
பகுதியில் வைத்து தைத்து விடுதலும் உண்டு . உடல் பகுதியில் 
வைத்து தைக்க ஏற்ற கதிரியக்க ஐசோடோப்புகள் தங்கம் -198 , 
படுகிறது . இதனை உடல் திரவங்கள் பாதிப்பதில்லை . Y - 90 , 
நதுகள் விடுவது ஊடுருவுந்தன்மை குறைவு , எனவே புற்று 
நோய்ப் பகுதிக்கு அண்மையிலுள்ள நல்ல திசுக்கள் பாதிக்கப் 
படுவதில்லை . 

சில தனிமங்கள் உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் 
சென்றடைகின்றன 

அடிப்படையில் நோய் தீர்க்க 
கதிரியக்கத் தனிமங்களைப் பயன்படுத்தலாம் . தைராய்டு சுரப்பி 
"மிதமிஞ்சி செயல்படுதல் அல்லது படுத்து இருக்கிற நிலையை 
ஹைப்பர் தைராய்டிஸம் ( Hyper Thyroidism ) என்கிறோம் . 
அயோடின் -131 கொண்ட... 

உட்கொள்ளும்போது 
அயோடின் தைராய்டு சுரப்பியைச் 

சென்றடைகிறது .. 
அயோடின் - 131 விடும் கதிர்கள் தைராடின் செயற்பாட்டை 
மட்டுப்படுத்துகிறது . அயோடின் -131 ன் பாதிச் சிதைவுகாலம் 
8-06 நாட்கள் . அயோடின் -132 ன் பா திச் சிதைவு காலம் 2 • 33 
மணிகள் . ஹைப்பர் தைராய்டு சிகிச்சைக்கு இதுவே ஏற்றது . 
ஏனென்றால் தைராய்டு சுரப்பிலிருந்து கதிரியக்க அயோடின் 
குருதியில் தைராக்ஸினாக விடப்பட்டால் தீய விளைவுகள் உண்டா 
கும் . அயோடின் -132 குறைவான பாதிச் 

காலங் 
கொண்டிருப்பதால் விரைவாக சிதைவுறும் . 


- 


என்ற 


உணவை 


சிதைவு 


நியாயமாக் இருக்கவேண்டிய அளவுக்கு அதிகமாக குருதி 
யில் சிவப்பணுக்கள் இருந்தால் அந்த நிலையை 

பாலிஸைத் 
தீமியா என்கிறோம் . இந்நோய் சிகிச்சைக்கு பாஸ்ஃபரஸ் -32 
பயன் படுத்தப்படுகிறது . பாஸ்ஃபரஸ்-32 கொண்ட சோடியம் 
பாஸ்ஃபேட்டை உடலில் செலுத்தும்போது பாஸ்ஃபரஸ் -32 


மூளை 


படுகின்றன . பல மருந்துப் பொருள்களைக் கொண்டு சோதனைகள் 
228 

கதிரியக்கம் 
எலும்பு மச்சைகளைச் சென்றடைகிறது . அங்கு சிவப்பணுக்களின் 
உற்பத்தி நடக்கிறது . பாஸ்ஃபரஸ் -32 விடும் கதிரிக்கம் சிவப் 
பணுக்களின் உற்பத்தியைக் குறைத்து சீரான நிலைக்கு கொண்டு 
வருகிறது . 
சம்பந்தமான புற்றுநோய் சிகிச்சைக்கு 

மூளைப் 
பகுதியிலேயே a- துகளை விடும் தனிமத்தை உண்டாக்கி சிகிச்சை 
அளிக்கப்படுகிறது . போரான் - 10 கொண்ட போரான் சேர்மத்தை 
நோயாளியின் நாளத்தில் ( Vein ) ஊசி முலம் ஏற்றினால் மூளையின் 
புற்றுநோய்ப் பகுதி போரானைக் கிரகிக்கிறது . ஆரோக்கிய 
நிலையிலுள்ள செல்கள் போரானைக் கிரகிப்பதில்லை . அடுத்து 
நோயாளியின் தலைப்பகுதி சுமார் 20 நிமிடங்கள் நியூட்ரான்களின் 
தாக்குதலுக்கு உட்படுத்து கிறார்கள் . நியூட்ரான்கள் தலையை 
ஊடுருவிச் சென்று B1 _ உடன் அணுக்கரு வினையுற்று லித்தியம் 
அயனிகளும் - துகள்களும் உண்டாகின்றன . இவை இயல்பு 
கடந்த செல்களை அழித்துவிடுகின்றன . மூளையின் மற்றப் பகுதி 
ஏதும் பாதிக்கப்படுவதில்லை . 

குருதி புற்றுநோய் எனப்படும் லுக்கீமியா நோயில் வெள்ள 
ணுக்கள் மிதம் மிஞ்சி உற்பத்தியாகின்றன . லுக்கீமியா சிகிச்சை 
யில் வெளிப்புறத்தில் குருதியை கதிரியக்கத்திற்கு உட்படுத்தல் 
என்ற முறை ( Extra corporeal irradiation ) சோதனைச் செய்யப் 
பட்டு வருகிறது . ஒரு பிளாஸ்டிக் குழாய் நோயாளியின் முன்னங் 
கைப் பகுதியில் உடல் பகுதிக்கு வெளியே தமனி சிரை குழாய்களை 
இணைக்கிறது . எனவே இந்தக் குழாயின் வழியாக குருதியோட் 
டம் நடக்கிறது . பிளாஸ்டிக் குழாயின் ஒரு பகுதியை கோபால்ட் 
60 அல்லது சீஸியம் - 137 கொண்ட சாதனத்தைச் சுற்றி வைக்கப் 
படுகிறது . சாதனத்தில் பலகணி வழியாக வெளிப்படும் காமாக் 
கதிர்கள் குழாயின் வழியாகச் செல்லும் குருதியின் மீது பட , வெள் 
ளணுக்களின் எண்ணிக்கை குறைகிறது . சிவப்பணுக்களை இந்த 
கதிரியக்கம் பாதிப்பதில்லை . இச்சிகிச்சை சிலமணி நேரங்கள் 
கொடுக்கப்பட வேண்டும் . 

மருத்துவத் துறையில் புதுப்புது மருந்துகள் கண்டுபிடிக்கப் 


. 


நிகழ்த்தி எந்த மருந்து ஏற்றது , நம் உடலில் சோதனை மருந்து 
என்னென்ன மாற்றங்கள் உறுகிறது என்று அறிய கதிரியக்க 
ஐசோடோப்புகளைப் பயன் படுத்துகிறோம் . 

எடுத்துக்காட்டாக குருதி அழுத்த நோய் சிகிச்சைக்கு ஒரு 
மருந்தைக் கொண்டு சோதனை நிகழ்த்துவதாக வைத்துக் கொள் 
வோம் . முதலில் நோயாளி கதிரியக்க ஸெனான் கொண்ட காற்றைச் 


பின்னர்மோது 

மருந்து நல் 
கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் 

229 
சுவாசிக்கச் செய்கிறோம் . ஸெனான் அணுக்கள் 

நுரையீரலை 
அடைந்து பின் குருதியில் கலந்து அடுத்து உடலின் 

பல்வேறு 
பகுதிகளுக்குப் பயணஞ் செய்கிறது . எண் கருவியைக் கொண்டு 
நுரையீரலிலிருந்து கால் விரல்களைச் சென்றடைய ஸெனான் எடுத் 
துக்கொள்ளும் நேரம் என்னவென்று அறிந்து கொள்ளலாம் . 

. 
பின் காற்று 

ஸெனான் கலவையை மீண்டும் நுகரச் செய்து 
ஸெனான் நுரையீரலில் இருந்து கல்லீரல் வரைச்சென்றடையத் 
வைக் கொடுத்தால் இந்தக் கால அளவு குறைந்திருக்கும் . 


நுண்ம 


மருத்துவ மனைகளில் வெப்பமாக்கியே பல பொருள்கள் 
நோய் 

ஒழிப்பு ( Sterilisation ) செய்யப்படுகின்றன . 
கோபால்ட் -60 லிருந்து வெளிப்படும் காமாக்கதிர்களைக் கொண்டு 
காயங்களுக்கான கட்டுப் பொருள்களும் ( dressings ) விசைப்பீற்று 
மருந்து ஊசிகளும் ( Syringe ) அறுவை மருத்துவத் தையல் பொருள் 
களும் ( Surgical sutures ) நோய் நுண்ம தீர்வாக்கம் செய்யப் 
படுகின்றன . 


வினாக்கள் 


1. கதிரியக்க ஐசோடோப்புகள் 

எவ்வாறு பெறப்படு 
கின்றன ? 

2. தடம் அறிமுறை என்றால் என்ன ? 

3. கதிரியக்க ஐசோடோப்புகளை தடம் அறித் தனிமங்களாக 
பயன்படுத்த வேண்டுமானால் அவை எப்படிப்பட்டதாக இருக்க 
வேண்டும் ? 

4 . நியம அளவு கதிரியக்கம் என்றால் என்ன ? 
5. க்யூரி , மில்லி க்யூரி , மைக்ரோக்யூரி ஆகியவற்றை 


விளக்குக . 


6. ஐசோடோப்புகள் விளாவுதல் முறை என்றால் என்ன ? 

7. குறைவாகக் கரையும் உப்பின் கரைதிறனை நிர்ணயிப்பது 
எங்ஙனம் ? 

8. கிளர்வூட்டிப் பகுத்தல் முறையை விளக்கி எழுது . 

9. சோடியம் தயோ சல்ஃபேட்டில் இரண்டு சல்ஃபர் 
அணுக்களும் சமமாக அமையவில்லை என்பதை எவ்வாறு நிரூபிப் 
பாய் ? 


230 

கதிரியக்கம் 
10. N- குளோரோ அசிட்டனிலைடு ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தில் பாராகுளோரோ அசிட்டனிலை பாகமாற்றம் 
அடைதல் எந்த வினைவுழியில் நடக்கிறதென்னபதை எவ்வாறு 
உறுதிப்படுத்துவது ? 

11. கார்பன் -14 கொண்டு பொருள்களின் ஆயுளைக் கணிப்பது 
எங்ஙனம் ? 

12. கதிரியக்க ஐசோடோப்புகளைக் கொண்டு குறைகடத்தி 
களிலிருந்து மின்சாரம் பெறுவது எவ்வாறு ? 
13. கதிரியக்க ஐசோடோப்புகள் வேளாண்மையில் 

எவ் 
வாறு பயன்படுத்தப்படுகின்றன ? 
14 . 

உணவுப்பண்டங்களைப் பாதுகாக்க கதிரியக்கம் எவ்வாறு 
பயன் படுகிறது ? 
15 : 1 

கதிரியக்க ஐசோடோப்புகளைப் பயன்படுத்தி நோய் 
ன்னதென்று அறியும் முறையை விவரி ? 
16 . நோய் சிகிச்சையில் கதிரியக்கம் 

எவ்வாறு 

பயன் 
படுத்தப்படுகிறது ? 

17. மருத்துவத்தில் கதிரியக்க ஸெனானின் பயனை விளக்குக 


22. கதிர் வீச்சின் தீயவிளைவுகளும் 

பாதுகாப்பு வழங்கலும் 


எக்ஸ்கதிர் கண்டு பிடிக்கப்பட்ட 

மாதங் 
களுக்குள் ளே , எக்ஸ்கதிர் சம்பந்தப்பட்ட சோதனையில் ஈடுபட்ட 
வர்களின் தோல் பகுதிகள் பாதிக்கப்பட்டன . X- கதிர் தீப்புண் 
கள் , X- கதிர் தோல் அழற்சி ( dermatitis ) போன்ற நோய்க 
ளெல்லாம் சர்வ சாதாரணமாயின . 

அதுபோலவே ரேடியத்தின் கதிர் வீச்சும் தீய விளைவுகளை 
உண்டு பண்ணின . பியரி க்யூரி வேண்டுமென்றே நெடுநேரம் ரேடி 
யத்தின் கதிர்வீச்சில் கையைக்காட்டி கை எப்படி தீப்புண்ணால் 
பாதிக்கப்பட்டது போல் ஆகிறதென்பதைக் கண்டார் . 

இந்த அனுபவங்களிலிருந்து அதிகப்படியாக X- கதிரோ 
அல்லது கதிரியக்கக் கதிரோ உடல் பகுதிமேல் படும்போது 
ஏற்படும் பயங்கர விளைவுகளைப் பற்றி தெரிய வந்தது . இவற்றி 
லிருந்து பாதுகாப்பு வழங்க முறையான முயற்சிகள் மேற்கொள் 
ளப்பட்டன . 


முன்பெல்லாம் X- கதிர்களைப் பயன் படுத்துவதிலும் ரேடியத் 
தைக் கையாள்வதிலும் பயற்சி பெற்றவர்கள் தான் ஈடுபட்டிருந் 
தார்கள் . ஆனால் ஆற்றலை ஆக்கப் பணிக்குப் பயன்படுத்தும் 
திட்டங்களிலும் , இடையூறு மிக்க கதிர்வீச்சுகள் சம்பந்தப்பட்ட 
பணிகளிலும் ஈடுபடுவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித் 
துள்ளது . அணு உலைச்சாம்பல் மட்டும் 3 ராத்தல் ரேடியத்தைவிட 
பல ஆயிரமடங்கு கதிர் வீச்சைக் கொண்டிருக்கிறது . எனவே 
தான் கதிர்வீச்சிலிருந்து காப்பது பற்றி அதிகக் கவனஞ் செலுத்த 
வேண்டியுள்ளது . கதிரியக்க ஐசோடோப்புக்ளிலிருந்து அணு 
உலைச்சாம்பல்கள் வரை கதிரியக்கப் பொருள்களைக் கையாள் 
|தில் தகுந்த கதனத்துடன் இருக்க வேண்டியுள்ளது . எந்த 
அளவு கதிர்வீச்சுக்கு உள்ளானால் தீங்கில்லை ? மற்றும் கதிர் 
வீச்சு இருப்பதைக் கண்டறிவது , அது ஒரு குறிப்பிட்ட அளவை 
விட அதிகமாகும் போது எச்சரிக்க முனைவது ஆகியவை பற்றி 
யெல்லாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் . தற்போது கதிர்வீச் 


கொள்வது 


அமினோ அமிலத்தின் இருக்கிற நைட்ரஜன் - 14 - ஐ கார்பன்-11 - ஆக 
232 

கதிரியக்கம் 
சின் செறிவு எவ்வளவாக இருந்த போதிலும் பயமில்லாமல் 
கையாள வகை கண்டுபிடிக்கப் பட்டுள்ளது . 

துகள் முடுக்கிகள் , அணு உலைகள் கதிரியக்க ஐசோடோப்பு 
கள் ஆகிய எல்லாமே கதிரியக்கக் கதிர் வீச்சுக்கு ஆதாரமாக 
இருக்கின்றன . ஆல்ஃபா துகள்களும் பீட்டாத் துகள்களும் , துகள் 
முடுக்கிகளிலிருந்து பெறப்படும் அதி ஆற்றல் புரோட்டான்களும் , 
வேறு அணுக்கருக்களும் , எலெக்ட்ரான்களும் , அணு உலையிலி 
ருந்து வரும் நியூட்ரான்களுமே உயிரனங்களை பாதிக்கும் படியாக 
இருக்கின்றன . a- துகள்களின் ஊடுருவும் தன்மைகுறைவு . எனவே 
இது அதிகத் தீங்கு விளைப்பதில்லை . காமாக் கதிர்கள் நியூட்ரான் 
கள் , மற்றும் அதி வேகத்துக்கு முடுக்கப்பட்ட வேறு துகள்கள் 
ஆகிய எல்லாமே உடல் பகுதியினுள் அதிகம் ஊடுருவிச் செல்கின் 
றன . இம்மாதிரியான கதிர் வீச்சிலிருந்து நம்மைக் காத்துக் 
அவசியம் .. 

B- துகள் ஒரு சில மில்லிமீட்டர்கள் 
தூரமே உடலினுள் ஊடுருவுகிறது . ஆனால் B- துகள்கள் தோலின் 
மீது பட்ட இடங்களிலெல்லாம் தீப்புண்கள் உண்டாகின்றன . 

கதிர் வீச்சு உடல் பகுதியினுள் செல்லும் போது அயனிகளை 
உண்டு பண்ணுகிறது . அல்லது உடல் பகுதிகளிலிருக்கும் அணுக் 
களின் எலெக்ட்ரான்களைக் கிளர்வுறச் செய்கின்றது . அதாவது 
எலெக்ட்ரான்கள் நீக்கப் படுகின் றன அல்லது அதிக ஆற்றல் 
மட்டத்திற்கு உயர்த்தப்படுகின்றன . a-துகள் , B- துகள் , மற்றும் 
காமாக் கதிர் ஆகியவை நேரிடையாகவே அயனிகளை உண்டாக்கு 
கின்றன . நியூட்ரான்கள் மறை முகமாக அயனிகளை உண்டாக்கு 

உயிரினங்களை கதிர் வீச்சு எப்படி பாதிக்கிறது ? கதிர் வீச்சு 
முதலில் நீர் அல்லது வேறு பொருள்களுடன் வினைபட்டு தனிஅணுக 
களையோ , தனி உறுப்புகளை யோ ( radical ) அல்லது நிளர்வுற்ற 
மூலக்கூறு அமைப்புகளை யோ உண்டாக்குகிறது . அடுத்து கிளர் 
வுற்ற மூலக்கூறுகள்உயிர் செல்களில் இருக்கும் மூலக்கூறுகளுடன் 
இரண்டாம் நிலைவினைகள் உறுகின்றன . இதன் விளைவாக அத் 
தியாவசிய ( essential) என்ஸைம்களின் செயல்கள் மட்டுப்படுத்தப் 
படுகின்றன . DNA மற்றும் RNA நியூக்லிக் அமிலங்களின் இயங்கு 
முறைகள் ( behaviour ) மாற்றப்படுகின்றன . எனவே செல்களின் 
மாற்றங்கள் தென்படுகின்றன . நியூட்ரான்கள் ( n , p ) வினை யின் 


கின்றன . 


மாற்றுகின்றன . இம்மாதிரியான மாற்றம் என்ஸைம் 

அல்லது 
நியூக்லிக் அமிலத்தைச் செயலிழக்கச் செய்கிறது . 


233 


கதிர்வீச்சின் தீயவிளை வுகளும் ... 


... வழங்களும் 


என்று 


வுகள் 


ரோமோசோம்களை கதிர்வீச்சுகள் உடைக்கின்றன . செல் 
கரு அல்லது செல் முழுதுமோ முன்னர் இருந்ததை விட அதிகப் 
பருமனைக் கொண்டிருக்கிறது . சைட்டோபிளாஸத்தின் பாகியல் 
( Viscosity ) அதிகரிக்கிறது . எனவே செல் அழிந்துபட நேரிடு 
கிறது . இதனால் செல் பகுப்பு காலந் தாழ்ந்து நிகழ்கிறது . 

உடல் பகுதியை கதிர்வீச்சு இரு வகைகளில் பாதிக்கிறது . 
கதிரியக்க கதிர்வீச்சுக்கு உள்ளான நபர் அதன் தீய விளைவுகளை 
நேரிடையாக அனுபவிக்கிறார் . மரபியல் விளைவுகள் 
சொல்லப்படுகிற இன்னொரு வகையான பாதிப்பில் கதிர்வீச்சுக்கு 
உள்ளான நபரிடம் கதிர்வீச்சு விளை 

தெரிவதில்லை . 
அவருடைய சந்ததியார்கள் தான் இந்தப் பாதிப்புக்கு உள்ளா 
கிறார்கள் . 
கதிரியக்கக் 

கதிர்வீச்சுக்கு உள்ளானவர்கள் அருவருப் 
படை கிறார்கள் ; பின்னர் வாந்தி எடுக்கிறார்கள் . அதிகமாக கதிர் 
வீச்சுக்கு உள்ளானால் பசியெடுப்பதில்லை ; எடை குறைகிறது ; 
இதயம் வேகமாகத் துடிக்கிறது . 

துடிக்கிறது . மேலும் வயிற்றுப்போக்கு 
ஏற்படுகிறது ; ஈறில் ( Gum ) குருதி கசிகிறது ; முடி ( Hair ) உதிர் 
கிறது . கடுமையான கதிர்வீச்சுக்கு உள்ளானவர்கள் இறந்து 
படுவதும் உண்டு . 

கதிர் வீச்சு உண்டு பண்ணும் தென் படாத விளைவுகளும் 
உண்டு . குருதியின் ஆக்க அமைவே மாற்றப்படுகிறது . வெள்ள 
ணுக்களின் மொத்த எண்ணிக்கை முதலில் அதிகரிக்கிறது . சில 
வாரங்களுக்குப் பின் குறைகிறது . இந்த நிலையில் நோய் எளிதாகத் 
தொற்றுகிறது . குடல் பாதை , கண்களின் லென்சுகள் , இனப் 
பெருக்க உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப் படுகின்றன . தோல் , 
நுரையீரல் , கல்லீரல் ஆகிய உறுப்புகளையும் கதிர் வீச்சு பாதிக் 


கிறது , 


சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் கழித்து கதிர் 
வீச்சுக்கு உள்ளான நபரிடத்தில் சில மாற்றங்கள் காணப்படு 
கின்றன . குருதி புற்று நோய் வருகிறது . கண்படலம் உண்டா 
றது . ஏன் ஆயுள்கால்மே குறைக்கப்படுகிறது . கதிரியக்க 
கால்சியம் , ஸ்ட்ரான்ஷியம் , பேரியம் மற்றும் ரேடியம் ஆகியவை 
எலும்புப் பகுதியைச் சென்றடைந்து , எலும்பு மச்சையில் ( Bone 
Marrow ) சிவப்பணுக்கள் உண்டாக்கப்படுவது மட்டுப்படுத்தப் 
படுகிறது . 
கதிர் வீச்சு அலகுகள் 

கதிர் வீச்சு அளவைச் சொல்ல பல அலகுகள் பழக்கத்தில் 
உள்ளன . முதன் முதலில் ராண்ட்ஜன் ( Rontgen ) என்ற அலகு 


234 


கதிரியக்கம் 


பழக்கத்திற்கு வந்தது . X- கதிர் மற்றும் 7 - கதிர் ஆகியவற்றின் 
கதிர் வீச்சைச் சொல்ல இந்த அலகு புகுத்தப்பட்டது . 0 ° C வெப்ப 
நிலையில் நியம ( Standard ) மண்டலவளி அழுத்தத்தில் ஈரப்பசை 
யற்ற 1 க.செ.மீ. காற்றில் அயனிகள் உண்டாக்கப்படுவதன் 
காரணமாக ஒரு அலகு நிலை மின்னை ( one unit electrostatic curr 
ent ) உண்டாக்கத் தேவைப்படும் X- கதிர் அல்லது காமாக் 
கதிரின் கதிர்வீச்சின் அளவே ஒரு ராண்ட்ஜன் , ஒரு ராண்ட்ஜன் 
( IR ) கதிர்வீச்சு 161X 1012 அயனி இணைகளை உண்டாக்குகிறது . 
இவ்வளவு அயனிகளை உண்டாக்க 88 எர்க்குகள் தேவைப்படு 
கின்றன . இது 5.48X 1013ev ஆற்றலுக்குச் சமமாகும் . 

1953 - ல் ஒரு புது அலகு பழக்கத்திற்கு கொண்டுவரப்பட்டது . 
அந்த அலகை ராடு ( Rad ) என்கிறோம் . ஒரு கிராம் கிரகிக்கும் 
பொருளில் கதிர் வீச்சு கிரகிக்கப்படும்போது 100 எர்க்குகள் 
ஆற்றலை வெளிப்படுத்த தேவையான அயனியாக்கும் கதிர் 
வீச்சின் அளவே ஒரு ராடு ஆகும் . 

ரெம் ( Rem ) என்ற இன்னொரு அலகும் பழக்கத்தில் இருக் 
கிறது . ஒரு ராடு X- கதிர் அல்லது காமாக் கதிருக்கு சமான 
மான தீய விளைவுகளை உண்டாக்கத் தேவைப்படும் கதிர் வீச்சு 
தான் ஒரு ரெம் . 

கதிர்வீச்சு அளவு குறைவாக இருந்தால் நம் உடல் 
விரைவிலேயே நலம் பெற்றுவிடும் . கதிர் வீச்சால் அழிக்கப்படும் 
செல்களுக்குப் பதிலாக புது செல்கள் உண்டாக்கப்பட்டு விடுகின் 
றன . நாம் தொடர்ந்து காஸ்மிக் கதிர்களின் கதிர் வீச்சுக்கு 
உள்ளாக்கப்படுகிறோம் . மேலும் பூமியில் காணப்படும் பொட்டா 
சியம் -40 , ரேடியம் ஆகியவற்றின் கதிர்வீச்சுக்கும் நாம் உள்ளா 
கிறோம் . நம் உடலில் இருக்கும் கார்பன் - 14 மற்றும் பொட்டா 
சியம் -40 ஆகியவை தொடர்ந்து கதிர் வீச்சை வெளிவிடுகின்றன . 
எனவே நம் உடல் ஒரு வரம்புக்குட்பட்ட அளவு கதிர் வீச்சுக்கு 
பழக்கப்பட்டது தான் . 

பொதுவாக கதிரியக்கச் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடு 
பட்டிருப்பவர்கள் 5x ( ஆண்டுகளில் வயது -18 ) ரெம்களுக்கு 
அதிகப்படியாக மொத்த குவிக்கப்பட்ட ( accumulated ) கதிர் 
வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டால் தீங்கு விளையும் . உடற்பகுதிகள் 
ஏற்கும் கதிர்வீச்சை கண்காணித்து வர எண் கருவிகள் பயன் 
படுத்தப்படுகின்றன . பொதுவாக 

குறைகடத்தி கதிரியக்க 
உணர்விகள் தான் பயன் படுத்தப்படுகின்றன . ஒரு மில்லிமீட்டருக் 
கும் குறைவான உருவளவு கொண்ட இக்கருவியை எளிதாக 
உடற்பகுதியில் செருகி உடல் பகுதியில் படும் கதிர்வீச்சைப் பதிவு 
செய்யலாம் . 


கதிர்வீச்சின் தீயவிளைவுகளும் ... 


வழங்களும் 


235 


... 


. 


கதிர் வீச்சிலிருந்து பாதுகாப்பு வழங்கல் : 

அணு உலைகளை 
இயக்கவும் , துகள் முடுக்கிகளைச் செயல்படுத்தவும் , கதிரியக்கப் 
பொருள்களைக் கையாளவும் நாளெல்லாம் பலர் ஈடுபடுகின்றனர் . 
கதிர்வீச்சு அணுக முடியாமல்கதிர் வீச்சுக்கு ஆதாரமான அமைப்பு 
கள் அல்லது பொருள்களுக்கும் , சம்பந்தம் பட்ட நபர்களுக்கும் 
இடைப்பட்ட தூரத்தை அதிகரிக்க வேண்டும் . மேலும் கதிர் 
வீச்சை கிரகிக்கக்கூடிய பொருள்களையும் கவசங்களையும் பயன் 
படுத்த வேண்டும் . கதிர் வீச்சுக்குக் காரணமான அமைப்பைச் 
சுற்றி கதிர் வீச்சு வெளிப்படாமல் கவசம் அமைக்க வேண்டும் . 
கதிர் வீச்சு சம்பந்தமான வேலையில் ஈடுபடும் நபர்களும் காப்புக் 
கவசங்களை அணிந்து கொள்ளவேண்டும் . 

a- கதிர் வீச்சைப் பொறுத்தவரை இரப்பர் உறைகள் போது 
மான பாதுகாப்பை வழங்குகின்றன . கதிரியக்கப் பொருள்கள் 

ருக்கிற இடத்தில் உணவுப் பண்டங்களை தயாரிப்பதோ சாப் 
பிடுவதோ கூடாது . வேலை செய்யும் இடத்திலிருந்து செல்லுமுன் 
கைகளை நன்றாக கழுவி விடவேண்டும் . கைகளிலும் கால்பகுதி 
யிலும் கதிரியக்கம் இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும் . 
கதிரியக்கச் சம்பந்த பணிகளில் ஈடுபட்டி ருப்பவர்கள் நகங்களை 
வளரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . தோலில் சிறாய்ப் 
புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . 


கதிர் வீச்சு வெளியாக ஆதாரமாயிருக்கிற அமைப்பு அல்லது 
பொருளுக்கு கதிர் வீச்சு வெளிப்படாமல் கவசம் அமைக்கிறோம் . 
பொருளின் அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க B- துகள்களைக் 
கிரகிக்க கூடிய 

பொருளின் தடிப்பு குறைகிறதென லாம் . மிக 
அதிக அணு எண்ணைக் கொண்ட பொருள்களைப் பயன்படுத்தலும் 
ஏற்றதல்ல . அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க B- துகள்களின் 
வேகங்களை மட்டுப்படுத்தும் போக்கில் பிரெம்ஸ்ட்ரலாங் இயற் 
பாட்டின் காரணமாக அதிக ஊடுருவும் தன்மை கொண்ட எக்ஸ் 
கதிர்கள் வெளிப்படுகின் றன . B- துகள்களை நிறுத்த அலுமினியம் 
போதுமானது . 

சில போது பிளாஸ்டிக் பொருள்களும் கண்ணாடி 
யுங்கூட B-துகள்களை நிறுத்தும் பொருள்களாக பயன் படுத்தப் 
படுகின்றன 

நியூட்ரான்களும் , காமாகதிர்களும் மிகவும் ஊடுருவும் தன்மை 
கொண்டிருப்பதால் இவற்றைக் கிரகிப்பது மிகவும் கடினம் . அணு 
உலைகளில் இவை மிதமிஞ்சி உண்டாக்கப்படுகின்றன . தீர்ந்து 
போன அணு எரிபொருள் பயங்கரத்தன்மை கொண்ட காமாக் 
கதிரை வெளிவிடுவதால் அதனை எட்ட இருந்தே அப்புறப்படுத்த 
வேண்டியுள்ளது . கையாள வேண்டியுள்ளது . காமாக் கதிரைத் 


மீது 


போது 


8 அடி தடிப்புள்ள கான்கிரீட் கவசம் போதுமானது . இந்த கான் 

றன . காமாக்கதிர்களை நொய்மையடையச் செய்கின் றன் . சில 
236 

கதிரியக்கம் 
தடுக்க லெட் ஏற்ற பொருளாகும் . ஆனால் காமாக் கதிர் வீச்சு 
டன் நியூட்ரான்களும் வெளிப்படுமானால் லெட் மட்டும் போதாது . 
மேலும் லெட்டின் விலையும் அதிகம் . மெதுவாக இயங்கும் நியூட் 
ரான்கள் தான் எளிதாகப் பிடிக்கப் படுகின்றன . எனவே நியூட் 
ரான்களின் வேகத்தை முதலில் மட்டுப்படுத்தி பின்னர் கிரகிக்க 
வேண்டும் 1 Mev க்கு அதிக ஆற்றலை கொண்ட நியூட்ரான்கள் 
ஓரளவுக்கு , அதிக 

நிறை எண் கொண்ட தனிமத்தின் 
மீட்சியில்லாத மோதுகை ( inelastic collision ) உறும் 

நியூட்ரான்களின் ஆற்றல் 0 1 Mev க்கு குறைவாக 
குறைக்கப்படுகிறது . குறைவான நிறை எண்கள் கொண்ட தனி 
மங்களே இதற்கு ஏற்றவை . நீராக இருக்கிற ஹைட்ர ஜன் 
இதற்கு ஏற்றது . நீரின் ஹைட்ரஜன் மற்றும் வேறு அணுக்கருக் 
களும் ( n , 7 ) வினையுறுவதன் மூலமும் நியூட்ரான்கள் பிடிக்கப் 
படுகின் றன . 
அணு உலைகளிலிருந்து வெளிப்படும் 

கதிர்வீச்சுகளுக்கு 
தடுப்புச் சுவாரக கான்கிரீட்டைப் பயன்படுத்துகிறோம் , இது 
மலிவான மற்றும் வசதியான ஒரு கட்டுமானப் பொருள் . கான் 
கிரீட்டில் ஹைட்ரஜன் , கால்சியம் சிலிக்கான் ஆகிய தனிமங்கள் 
இருக்கின்றன .இவை நியூட்ரான்களின் வேகங்களை மட்டுப்படுத்து 
கின்றன . பின்னர் பிடிக்கப்படுகின்றன . இவை காமாக்க திரை 
நொய்மையடையச் செய்கின்றன . அணு உலைகளிலிருந்து வெளிப் 
நிடும் நியூட்ரான்கள் மற்றும் காமாக்க திர்களை தடுத்து நிறுத்த 
கிரீட் பிரத்தியேகமாக தயாரிக்கப்படுகிறது . இதன் தயாரிப்பில் 
லிமொனைட் போன்ற இரும்பு கனிமங்கள் , பெரைட்ஸ ( BaSo4 ) 
கனிமம் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன . பேரியம் , இரும்பு 
கன தனிமங்கள் நியூட்ரான்களின் வேகங்களை மட்டுப்படுத்து 
கின் 
போது போரான் சேர்மம் கவசப்பொருள்களுடன் சேர்க்கப்படு 
கிறது . போரான் -10 ( n , 7 ) வினையுறுவதன் மூலம் நியூட்ரான் 
கிரகிக்கப்படுகிறது . இப்படி வெளிப்படும் குறைவான ஆற்றல் 
கொண்ட காமாக்கதிர்கள் எளிதாக நொய்மையடைகின்றன . 

அணு உலை பொதுவாக கோளவடிவங் கொண்ட எஃகால் 
மூடப்பட்டிருக்கிறது . வெளிப்படுய் கதிரியக்கக் கதிர்களை கிரகிக் 
கக் கூடியவாறு இந்த கோளம் அமைக்கப்படுகிறது . பொதுவாக 
குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெகு தொலைவிலேதான் அணு 
உலைகள் அமைக்கப்படுகின்றன . 

கதிரியக்க ஐசோடோப்புகள் வேதியியல் மற்றும் உயிர்வேதி 
யியல் ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன . 1. க்யூரிக்கு 


H Ifter : Ramy 


இதனைக் 


பை 


* அல்லது வீழ்ப்படிவாக்கல் முறையில் கதிரியக்கம் 
கதிர்வீச்சின் தீயவிளைவுகளும் ... வழங்களும் 

237 
அதிகமான கதிரியக்கச் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை பிரத்தியேக 
கான்கிரீட் தனி அறையில் நிகழ்த்த வேண்டும் . சோதனைப் 
பொருளின் கதிரியக்கம் ஒரு மைக்ரோ க்யூரிக்கு குறைவான தாக 
இருந்தால் சாதாரண சோதனைச் சாலையிலேயே 
கையாளலாம் . 

உலைகளிலிருந்து வெளிப்புறஞ்செல்கிற கதிரியக்க 
கழிவுப் பொருள்களையும் தகுந்தமுறையில் ஒழித்துக் கட்ட 
வேண்டும் . நீரையும் நிலத்தையும் இவை கதிரியக்க மாசுக்கு 
உள்ளாக்குகின் றன . 

கதிரியக்கக் கழிவு பொருள்கள் திரவ , திண்ம , வாயுநிலைகளி 
லெல்லாம் இருக்கலாம் . அணு உலைக்கும் காப்புக் கவசத்திற்கும் 
இடைப்பட்ட பகுதியிலிருக்கும் காற்று நியூட்ரான்களின் தாக்கு 
தல்களுக்கு உட்படுத்தப்பட்டு கதிரியக்கத் தன்மையைம் பெற 
லாம் . அப்போது கதிரியக்கக் கார்பன் - 14 , நைட்ரஜன் - 16 
ஆக்ஸிஜன் - 19 மற்றும் ஆர்கான் -41 ஆகியவை உண்டாக்கப்படு 

பாதிச்சிதைவு காலம் 110 நிமிடங்கள் கொண்ட ஆர் 
கான் -41 தான் இவற்றில் தீங்கிழைப்பது . மற்றவையெல்லாமே 
விரைவில் சிதைவுறுகின்றன . உயர்வான புகைக்கூம்பு வழியாக 
காற்றில் கலக்க செய்து நம்மைக் காத்துக் கொள்ளலாம் . 

தீர்ந்துபோன அணு உலை எரிபொருளிலிருந்து கிரிப்ட்டான் , 
ஸெனான் . மற்றும் அயோடின் ஆகியவை மிக அதிகமாக கதிரி 
யக்கத்தன்மை கொண்டுள்ளன . இவை காற்றில் விளாவப்பட்டு 
காற்றில் விடப்படுகின்றன . சில போது கதிரியக்க அயோடின் 
கொண்ட வாயுவை சில்வர் நைட்ரேட் கொண்ட அமைப் பின் 
வழியாகச் செலுத்தி அயோடின் பிடிக்கப்படுகிறது . கதிரியக்க 
கிரிப்டான் , ஸெனான் ஆகியவை கார்பன் அல்லது சிலிக்கா 
ஜெல்லின் மேல் கிரகிக்கப்படுகின்றன . அப்படி கிடைக்கும் கதிர் 
யக்கத் திண் மத்தை புதைத்து விடவேண்டும் . 

யுரேனியத்தை 
அதன் கனிமங்களிலிருந்து தயாரிப்பதிலும் , தீர்ந்து போன அணு 
எரிபொருளிலிருந்து கதிரியக்க ஐசோடோப்புகளைப் பெறும் 
முறைகளிலும் பெரு அளவில் கதிரியக்க நீர் உண்டாக்கப்படு 
கிறது . இம்மாதிரியான நீரை நீரில்லாத கிணறுகளிலோ , ஆழக் 
குழிகளிலோ விட்டு ஒழிக்கலாம் . மண் வழியாக நீர் மெதுவாக 
இறங்கும்போது கதிரியக்கம் கிரகிக்கப்படுகிறது . நீரின் கதிரி 
யாகம் 

ஓரளவுக்கு அதிகமாயிருந்தால் அயனி 
முறையில் 
பொருளை நீக்க முடியும் - கதிரியக்கங் கொண்ட திணமப் 
பொருள்களை நீர் நிலைகள் இருக்கும் இடங்களிலிருந்து எட்டிய 


கின்றன . 


1 


பரிமாற்று 


ராம் 
238 

கதிரியக்கம் 
தூரத்தில் புதைத்துவிட வேண்டும் . மரம் , துணி , தாள் போன்ற 
கதிரியக்க மாசு கொண்ட பொருள்களைப் பிரத்தியேக முறையில் 
புகை வெளிப்படாமல் எரித்து பின்னர் புதைத்து விடவேண்டும் . 

வினாக்கள் 
1 . கதிர்வீச்சுகளின் ஆதாரங்கள் யாவை ? 
2. கதிர் வீச்சு உடல்பகுதியில் ஏற்படும் விளைவுகள் யாவை 
3 . உயிரனங்களை கதிர்வீச்சு எவ்வாறு பாதிக்கிறது ? 
சதிர் வீச்சுக்கு உள்ளான வர்கள் எம்மா திரியான 

பாதிப் 
புக்கு உள்ளாகிறார்கள் ? 

5 . 
அலசகளை வரையறு . 
6. அதிகபட்சம் எவ்வளவு கதிர்வீச்சு தீங்கிழைப்பதில்லை ? 

கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி ? 
8 . கதிர்யக்க கழிவுப்பொருள்களை ஒழித்துக்கட்டுவது 
எங்ஙனம் ? 


23. காஸ்மிக் கதிர்கள் 


சென்று 


கதிரியக்கக் கதிர்கள் எலெக்ட்ராஸ்கோப்புகளை நெருங்க 
முடியாமல் இருக்க தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்ட 
போதிலுங்கூட அவை மின்னிறக்கம் செய்யப்படுகின்றன . பூமிக்கு 
வெளியிலிருந்து வரும் ஒரு வகைப் புதிர் கதிர்கள் எலெக்ட்ராஸ் 
கோப்பினுள் நுழைந்து அதிலிருக்கும் காற்றை அனியகளாக்குவ 
தனாலேயே இது நிகழ்கிறது . 

4500 மீட்டர்கள் உயரத்தில் எலெக்ட்ராஸ்கோப்புகளை 
கொண்டு சென்றால் கூட அங்கேயும் மின்னிறக்கம் அதிகமாக நிகழ் 
கிறது . ஆஸ்ட்ரியாவில் ஹெஸ் ( V. F. Hess ) என்பார் 1911 - லிருந்து 
1913 வரையிலும் , ஜெர்மனியில் 1913 - லிருந்து 1914 வரையில் 
கோலார்ஸ்ட்டர் ( W. Kolhorster ) என்பாரும் இது பற்றி விரிவாக 
ஆராய்ந்தனர் . இவர்கள் பலூனில் 9000 மீட்டர்கள் உயரச் 

சோதனைகள் நிகழ்த்தினார்கள் . அதிக உயரத்தில் 
எலெக்ட்ராஸ்கோப்பின் மின்னிறக்கமும் அதிகரிப்பது உறுதி 
படுத்தப்பட்டது , 
மிக ஊடுருவும் தன்மை கொண்ட 

இக்கதிர்கள் பற்றிய 
விரிவான சோதனைகள் 1922- ல் . தொடரப்பட்டன . மில்லிகன் 
( Millikan ) என்பார் ஆளில்லாத பலூன்களில் கதிர் வீச்சைப் 
பதிவு செய்யும் கருவிகளை வைத்து 15,500 மீட்டர்கள் உயரம் 
வரைச் செல்லும் படி செய்து சோதனைகளைச் செய்தார் . மலை 
களின் உச்சியில் சோதனைகள் நிகழ்த்தப்பட்டன . மலையின் மேல் 
ஏரிகளின் தண்ணீருக்குக் கீழே சோதனைகள் செய்யப்பட்டன . 
அங்கெல்லாம் அதிக ஊடுருவும் தன்மை கொண்ட கதிர்கள்காணப் 
பட்டன . 1925 - ல் தான் நில உலகிலிருந்து அப்பாற்பட்ட இடத் 
திலிருந்து வரும் இக்கதிர்களுக்கு மில்லிகன் காஸ்மிக் கதிர்கள் 
என்று பெயரிட்டார் . 


காஸ்மிக் கதிர்களைப் பற்றி ஆராய ( அ ) கெய்கர் - முல்லர் 
எண் கருவி ( ஆ ) வில்ஸனின் நீர்த்திவலை அறை ( இ ) அயனியாதல் 
அறை ( ஈ ) பொறிச் சிதறல் எண்கருவி ( உ ) எலெக்ட்ராஸ்கோப் 
ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் . 


ஒரு துகள் ஒரு குழாயின் வழி 
வழியாக மட்டும் செல்லுமாயின் இது 

கதிரியக்கம் 
எந்தத்திசையில் காஸ்மிக்கதிர் செறிவு மிக்கதாக இருக்கிற 
தென்பதை அறிய காஸ்மிக்கதிர் டெலெஸ்கோப் பயன் படுத்தப் 
படுகிறது . காஸ்மிக்கதிர் டெலெஸ்கோப் இரண்டு கெய்கர் 
முல்லர் எண் கருவிகளைக் கொண்டது . இவற்றை கிடக்கையாக 
ஒன் றன் கீழ் ஒன்று இருக்கும்படி அமைத்து ஒத்தியல்கிற ( Con- 
cident ) சுற்றால் இணைக்கப் படுகின்றன . இவ்விரண்டு குழாய் 
களிலும் ஒரே சமயத்தில் மின்னிறக்கம் நிகழ்ந்தால் தான் இணைக் 
கப்பட்ட சுற்றில் மின்சாரம் பாயும் . 

இரண்டு கெய்கர் குழாய்கள் ஒன்றன் மேல் ஒன்று இருக்கும் 
போது ஒரு காஸ் மிக்கதிர் இரண்டு குழாய்களின் வழியாகவும் 
செல்லும்போது தான் மின்சாரம் பாய காரணமாக அமையும் . 
பதிவு செய்யப்படமாட்டாது - டெலெஸ்கோப்பை கடல் மட்டத் 
தில் கிடக்கையாக வைத்துப்பார்த்தால் மிகச்சில எண்ணிக்கை 
களே ( counts ) பெறப்படுகின்றன . ஆனால் செங்குத்தாக வைத் 
தால் பதிவு செய்யப்படும் எண்ணிக்கை அதிகரிக்கிறது . இதனால் 
காஸ்மிக் கதிர் மேலே இருந்து வருகிற தென்பது தெளிவு . 
டெலெஸ் கோப்பை வெவ்வேறு திசைகளில் சாய்த்து 

வைத்து 
அவ்வத் திசைகளிலிருந்து வரும் துகள்களின் எண்ணிக்கையைக் 
கணக்கிடலாம் . 

காஸ்மிக்கதிர் ஆய்வில் சிலபோது இரண்டு கெய்கர் எண் 
கருவிகளுக்கிடையில் வில்ஸன் நீர்த்திவலை அறைவைக்கப்படு 
கிறது. கெய்கர் எண் கருவிகளின் ஒத்தியல்கிற சுற்று துணை ஆற்றல் 
அமைவுடன் ( Relay ) இணைக்கப்படுகிறது . அயனியாக்கும் துகள் 
கெய்கர் குழாய்களிலும் , நீர்த்திவலை அறை வழியேயும் செல்லும் 
போது துணையாற்றல் அமைவு தீர்த்திவலை அறையிலுள்ள 
காற்றை விரிவடையச் செய்கிறது . காஸ்மிக்கதிர் அதன் பாதை 
யில் உண்டாக்கும் அயனிகள் மீது நீர்த்திவலை படிகிறது . அந்தக் 
பாதையை நிழற்படம் எடுக்கலாம் . 

சோதனைகளிலிருந்து பெறப்பட்ட முடிவுகளாவன . 
வளியில் 12 லிருந்து 15 மைல் உயரம் வரை காஸ்மிக்கதிர் செறிவு 
உயர்ந்து கொண்டே போகிறது ; பின் செறிவு குறைகிறது . இந்த 
அதிக பட்ச உயரம் அந்தந்தப் பகுதியின் காந்த லாட்டிட்டி 
யூடைப் ( Magnetic lattitude )பொறுத்தது . 

காஸ்மிக் கதிர்கள் மின்னேற்றங் கொண்ட துகள்களைக் 
கொண்டவை . அப்படியாயின் அவை பூமியை நெருங்கும் போ 
பூமியின் காந்தப்புலத்தால் விலகிச் செல்லவேண்டும் அல்லவா ? 
ஜியோ மேக்னெட்டிக் பூமத்திய ரேகையை நெருங்கும் போது 


மண்டல 


செல்வது 


மோதலுறுகின்றன . அப்போது துரிதத்துகள்கள் உண்டாகின்றன.. 
காஸ் மிக் கதிர்கள் 

241 
காஸ்மிக் கதிர்கள் அதிகம் விலகிச் செல்கின்றன . துருவங்களுக்கு 
அண்மையிலுள்ள பகுதிகளை நோக்கிச் செல்லும் போது இவை 
அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை . அதிகம் விலகிச் 
மில்லை . 

நம் வளிமண்டலத்தை அடையும் காஸ்மிக் கதிர்களை முதல் 
நிலை ( Primary ) காஸ்மிக் கதிர்கள் என்கிறோம் . இவை நேர்மின் 
னேற்றங் கொண்டவை . இவற்றில் 89 சதம் புரோட்டான்கள் , 
மீதம் 11 சதத்தில் பகுதி a- துகள்கள் , 1 பங்கு கார்பன் , நைட் 
ரஜன் , ஆக்ஸிஜன் போன்ற கன அணுக்கருக்களைக் கொண்டவை . 

மண்டலவளியை அதிக ஆற்றல் கொண்ட முதல் நிலை காஸ்மிக் 
கதிர் துகள் அடையும் போது இன்னொரு அணுக்கருவுடன் மோது 
கிறது , அப்போது அந்த அணுக்கரு சிறுசிறு அணுக்கரு துகள் 
களாக உடைக்கபடுகிறது . உண்டாகும் துணுக்குகள் நியூட்ரான் 
கள் , புரோட்டான்கள் , மற்றும் ஆன்ட்டி புரோட்டான்கள , ஆன்ட்டி 
நியூட்ரான்சள் , பையான்கள் ( பை- மெசான்கள் , கேயன்கள் 
( Kaons ) அல்லது K- மெசான்கள் ஆகியவைகளாம் . இந்தத் 
துகள்கள் முதல் நிலைத்துகளின் ஒரு பகுதி ஆற்றலை எடுத்துக் 
கொள்கின்றன . இவை அடுத்து மற்ற அணுக்கருக்களுடன் 


முதல் நிலைத்துகள்களைத் தவிர மற்ற கதிர்களை இரண்டாம் நிலை 
( Secondary ) காஸ்மிக்கதிர்கள் என்கிறோம் . 

காஸ்மிக் கதிர் மோதல் மாற்றங்களின் விளைவாக அதிக 
அதிர்வெண்ணைக் கொண்ட காமாக் கதிர்கள் உண்டாக்கப் படு 
கின்றன . இவற்றின் ஊடுருவும் தன்மை அதிகம் . இந்த ஃபோட் 
டான்கள் கூட இரண்டாம் நிலை காஸ்மிக் கதிர்களைச் சார்ந்தவை . 

15 - மைல் உயரத்தில் மண்டல வளியை அடைந்த முதல் நிலைக் 
காஸ்மிக் கதிர்களை விட கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகமாக இரண் 
டாம் நிலை காஸ்மிக் கதிர்கள் காணப்படுகின்றன . இந்த மட்டத் 
தில் ( level ) கிடையான திசையில் கூட செங்குத்துத் திசையில் 
காணப்படும் அளவுக்கு காஸ்மிக் கதிர்கள் தென்படுகின்றன , 

உயரம் குறையக் குறைய மோதல்கள் காரணமாக இரண் 
டாம் நிலை காஸ்மிக் கதிர்கள் நிறுத்தப்பட்டு அதனால் மொத்த 
காஸ்மிக் கதிர் செறிவு குறைவாக இருக்கிறது . அடுத்தடுத்து 
நிகழும் மோதல்கள் காரணமாக ஆற்றல் இழக்கப்பட்டு படிப் 
படியாக காற்று மூலக்கூறுகளின் வெப்ப இயக்கமாக ஆற்றல் 
கிரகிக்கப்பட்டு கடல் 

அடையும்போது 
இருக்கிற கதிர்கள் ஒரு சில அதிவேக இரண்டாம்நிலை மற்றும் 
முதல் நிலைக் கதிர்களைக் கொண்டிருக்கின்றன . கடல் மட்டத்தில் 

க -- 16 


மட்டத்தை 


மீதம் 


242 


கதிரியக்கம் 


கூட இவற்றில் ஒரு சில கதிர்கள் பல நூறு அடிகள் அல்லது பல 
ஆயிரம் அடிகள் மண்ணையும் நீரையும் ஊடுருவும் ஆற்றலைக் 
கொண்டிருக்கின்றன . 

கீழே உள்ள படத்தில் முதல் நிலை காஸ்மிக் கதிர்கள் இரண் 
டாம் நிலை காஸ்மிக் கதிர்களை உண்டாக்குவது காட்டப்பட்டுள்ளது . 


முதல் நிலை காஸ்மிக் கதிர் 


இரண்டாம் நிலை 

காஸ்மிக் கதிர் 
10 மைல்கள் 


கடல் மட்டம் 


படம் 80 
1932 - ல் காஸ்மிக கதிர்களின் பாதைகளைப் படம் பிடிக்கும் 
போது ஆன்டெர்ஸன் பாசிட்ரானைக் கண்டு பிடித்தார் . பாசிட் 
ரான் எலெக்ட்ரானின் நிறையைக் கொண்டிருக்கிறது . நேர்மின் 
னேற்றம் உடையது . 

அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான் அதாவது அதிக 
அதிர்வு கொண்ட காமாக்கதிர் அணுவின் அணுக்கருவுக்கு 

ண்மையில் வரும் போது அணுக்கருவின் மின்புலம் காரணமாக 
காமாக்கதிர் அழிக்கப்பட்டு அதற்குப் பதிலாக எலெக்ட்ரான் - 
பாசிட்ரான் ஜோடி உண்டாக்கப்படுகிறது . இவை இரண்டும் 
சமமான நிறையைக் கொண்டவை . ஒன்று நேர்மின்னேற்றமும் 
மற்றது எதிர்மின்னேற்றமும் கொண்டது . இவை உண்டாக்கப் 
படும் விதம் அடுத்த பக்கப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 

பாசிட்ரான் குறைவான ஆயுட்காலத்தைக் கொண்டது . ஒரு 
பாசிட்ரான் எலெக்ட்ரானைச் சந்தித்த மாத்திரத்தில் இரண்டும் 
அழிக்கப்படு கின்றன . பாசிட்ரான் எலெக்ட்ரானை அழிப்பதால் 
எதிர்த்துகள் ( Anti particle ) என்று அழைக்கப்படுகிறது . பாசிட் 





கின்றன . 


மின்னேற்றமில்லாதன, 
காஸ்மிக் கதிர்கள் 

243 
ரானும் எலெக்ட்ரானும் ஒன்றை ஒன்று நெருங்கும் போது 
அவற்றின் சுழற்சி ( Spin ) அச்சு இணையாக இருக்கும்படிக்கு 
இணைகின்றன . அவ்வாறு இருக்கிற ஜோடியை பாசிட்ரோனியம் 
| Positronium ) என்கிறோம் . பாசிட்ரோனியத்தின் ஆயுட்காலம் 
மிகக் குறைவு . இரண்டு துகள்களும் அழியும் போது காமாக் கதிர் 
வெளிப்படுகிறது . இரண்டு துகள்களின் சுழற்சி அச்சு இணையாக 

ருந்தால் மூன்று காமாக் கதிர்கள் உண்டாகின்றன . எதிர் எதி 
ராக இருந்தால் இரண்டு காமாக் 

கதிர்கள் உண்டாக்கப்படு 

Y கதிர் 
அமையக் 

எலெக்ட்ரான் பாசிட்ரான் 
இரண்டாம் நிலை காஸ்மிக் கதிர்களைப் பொறுத்தவரை அவை 
நேர்மின்னே நிறங் கொண்ட , எதிர் மின்னேற்றங் கொண்ட மற்றும் 
மின்னேற்றமில்லாதி பையான்கள் ( Pions ) முக்கியமானவை . 
உண்டாக்கப்பட்ட உடனேயே இரண்டு காமாக் கதிர்களாகச் 
சிதைகிறது . இந்தப் ஃபோட்டான்கள் ஒரு அணுக்கருவைச் 
சந்திக்கும்போது எலெக்ட்ரான் - பாசிட்ரான் ஜோடியை 
உண்டாக்குகிறது . இவை அணுக்கருக்களை நெருங்கிச் செல்லும் 
போது காமாக் கதிர் விட்டு வேகம் குறைகிறது . அந்த காமாக் 
கதிர்கள் இன்னும் அதிகமாக எலெக்ட்ரான் - பாசிட்ரான் 
ஜோடியை உண்டாக்கலாம் . இம்மாதிரி ஒரு மின்னேற்றமில்லாத 
பையான் ஒரு சங்கிலித் தொடரைத் தொடங்கி பல பாசிட்ரான் 
கள் மற்றும் எலெக்ட்ரான்களை உண்டாக்குகின் றன . 


- 


படம் 81 


6 


வேகத்தைக் 


- 


To 


2X 1028ev- ஆற்றல் 
கதிர்கள் என்கிறோம் . கதிரவன் அல்லாமல் வானிலுள்ள பால் 
244 

திரியக்கம் 
மின்னேற்றங் கொண்ட பையான்கள் 2 • 5 X 10-3 வினாடி 
ஆயுட்காலம் கொண்டவை . 

இவை ஒளியின் 
கொண்டிருக்கின்றன . இவை அணுக்கருவுடன் மோதி இன்னும் 
அதிகமான பையான்களை உண்டாக்குகின்றன . பையான்கள் 
( ஈ மெசான்கள் ) சிதையும்போது M- துகள் என்று சொல்லப்படும் 
ம்யுவான்களையும் நியூட்ரினோவையும் உண்டாக்குகின்றன . மின் 
னேற்றங் கொண்ட ம்யுவான் ( Muon ) எலெக்ட்ரானாகவும் இரண்டு 
நியூட்ரினோக்காளாகவும் சிதைவுறுகிறது . 

கீழேயுள்ள படத்தில் மெசான்கள் ( பையான்கள் ) சிதை 
வுறும் நிகழ்ச்சி காட்டப்பட்டுள்ளது . 
* 

வினாடிக்கு 2 x 1018 காஸ்மிக் துகள்கள் பூமியை வந்தடை 
லிருந்து 

பெறப்படுகிறது . இது 3 x 106 கிலோ வாட்டுகள் 
ஆற்றலுக்குச் சமம் . 

கதிரவன் பிளாஸ்மாவை வெளிவிட்டுக் கொண்டே இருக் 
கிறது . இந்த பிளா 

பிளாஸ்மா ஹைட்ரஜன் அயனிகளை யும் எலெக்ட் 
ரான்களையும் கொண்டிருக்கிறது . 

கொண்டிருக்கிறது . இந்த பிளாஸ்மா கதிரவனி 
லிருந்து 350 கிலோமீட்டரிலிருந்து 750 கிலோ மீட்டர் வரை 
வேகத்தில் செல்கிறது . இது கதிரவன் காற்று ( Solar wind ) 
என்று அழைக்கப்படுகிறது . பிளாஸ்மாவில் கொஞ்சம் ஹீலியம் 
அணுக்கருக்களும் கன அணுக்கருக்கள் சிறிதும் இருக்கின் றன . 
இத்துகள்கள் 10 Mev- லிருந்து 30 Gev வரை ( Gev = 10 " ev ) 
ஆற்றலைக் கொண்டிருக்கின் றன . 

7. இவற்றை கதிரவன் காஸ்மிக் 


D 


படம் 82 


மண்டலத்தினுடைய ( Galactic ) காஸ்மிக் கதிர் எனப்படுபவை 
பால் மண்டலத்திலிருந்து வருபவை . கதிரவனிடமிருந்து வரும் 


245 


காஸ்மிக் கதிர்கள் 


* 


9 


... 


காஸ்மிக் கதிர் சராசரி 100 Mev ஆற்றலைக் கொண்டது . பால் 
மண்டலக் காஸ்மிக் கதிர்கள் 10 Gev ஆற்றலைக் கொண்டது . 
காஸ்மிக் கதிர் ஆய்விலிருந்து அவை கீழ்க்கண்ட 

ஆக்க 
அமைவை ( composition ) கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது . 

முதல் நிலை காஸ்மிக் கதிர்கள் 
அயனி 

சத அளவு 
ஹைட்ரஜன் 

89 
ஹீலியம் 
லித்தியம் , பெரிலியம் , 

போரான் 
கார்பன் , நைட்ரஜன் , 
ஆக்ஸிஜன் 

0.5 
நியான் , மக்னீசியம் , 
சிலிக்கான் 

0.1 
இரும்பு 

0.03 
இரண்டாம் நிலை காஸ்மிக் கதிர்கள் 
ப - மெசான்கள் 

70 % 
29 % 

1 % 
காஸ்மிக் கதிர் பொழிவுகள் : காஸ்மிக் கதிர்களைப்பற்றிய 
ஆய்வின் போது சில சமயம் காஸ்மிக் கதிர் பொழிவுகள் காணப் 
படுகின்றன . நீர்த்திவலை அறையில் ஒரு பாதை இருப்பதற்குப் 
பதில் ஆறுக்குமேல் பல நூறு பாதைகள் காணப்படுகின்றன . 
மேலும் , இவை ஓர் எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருந்து 

பகுதியிலிருந்து வருவது 
தெரிகிறது . லெட் அல்லது நீர்த்திவலை அறைச் சுவர் ஆகிய 
வற்றின் ஒரு பகுதியிலிருந்து இவை உண்டாகின்றன . 


... 


படம் 83 


ஒவ்வொரு பொழிவும் அதி ஆற்றல் கொண்ட ஒரே ஒரு கதி 
ரால் உண்டாக்கப்படுபவை . அணுக்கள் நெருக்கமாக அமைந்த 
ஒரு திண்மக் கட்டியை அதி ஆற்றல் உடைய ஒரு மின்னேற்றங் 

க-17 


மின்னேற்றங் கொண்டாமெசான்களின் வேகம் மட்டுப்படுத்தப் 
தென் விதை 
வெளிப்படுகின்றன . அத்துகள்கள் புரோட்டான்கள் , டியூட்ரான் 
246 

கதிரியக்கம் 
கொண்ட துகள் அடையும்போது பல்கிப் பெருகும் மோதல்களை 
உறுகின்றன . 

கணநேரத்தில் 1 அல்லது 2 செ.மீ. தூர லெட்டில் 
பல லெட் அணுக்களுடன் மோதல்கள் ஏற்படுகின் 

றன . 

எனவே , 
பல இரண்டாம் நிலை கதிர்கள் உற்பத்தியாகின்றன . இவற்றையே 
காஸ்மிக் கதிர் பொழிவுகள் என்கிறோம் . 

காஸ்மிக் கதிர் நட்சத்திரம் ( Cosmic ray star ) : காஸ்மிக் கதிர் 
ஆய்வில் சில சமயங்களில் நீர்த்திவலை அறை நிழற்படங்களில் பல 
பாதைகள் ஒரு புள்ளியில் சந்திப்பது காணப்பட்டது . இது ஒரு 
நட்சத்திர வடிவத்தில் இருந்தது . இம்மாதிரியான நட்சத்திரங்கள் 
நிழற்படத்தட்டின் எ மல்ஷன்களிலும் ( emulsions ) கண்டறியப் 
பட்டது . திண்மப்பொருள்களின் ஊடே செல்லும்போது எதிர் 
படுகிறது . அணுக்கருவை நெருங்கும் போது அதன் நேர் மின் 
னேற்றத்தால் கவர்ச்சி விசைக்கு உள்ளாகி பிடிக்கப்படுகிறது . 
அதனால் அந்த அணுக்கரு மிகக் கிளர்ச்சியுற்ற நிலையை அடை 
கிறது . இதனால் அணுக்கரு சிதைவுறுகிறது அல்லது வெடிக்கிறது . 
அப்போது பல அயனியாக்கும் திறன் கொண்ட பலத்துகள்கள் 


கள் , - துகள்கள் ஆகியவற்றைக் கொண்டவை . நிழற்பட எமல் 
ஷனில் இம்மாதிரி நட்சத்திரங்களை உண்டாக்குபவை சில்வர் 
அல்லது புரோமினாக இருக்கலாம் அல்லது படத்தாளிலிருக்கிற 
கார்பன் அல்லது நைட்ரஜனாகவும் இருக்கலாம் . 


படம் 84 
நீர்த் திவலை அறையில் உண்டாக்கப்படும் இம்மாதிரியான 
நட்சத்திரங்கள் அறையில் இருக்கிற ஆக்ஸிஜன் அல்லது நைட் 
ரஜன் அணுக்கள் சிதைக்கப்படுவதால் உண்டாகின்றன . 


247 


காஸ்மிக் கதிர்கள் 


வினாக்கள் 
1 . காஸ்மிக் கதிர்களின் கண்டுபிடிப்பைப் பற்றி சிறு 
குறிப்பு வரைக . 
2. காஸ்மிக் கதிர்களைக் 

கண்டறிய பயன்படுத்தப்படும் 
கருவிகள் யாவை ? 
3. காஸ்மிக் கதிர் டெலெஸ்கோப்பைப் பற்றி விவரி . 

காஸ்மிக் கதிர்களை பூமியின் காந்தப்புலம் எப்படி பாதிக் 
கிறது ? 
5. முதல்நிலை காஸ்மிக் கதிர்கள் யாவை ? 

அவற்றில் 
இருக்கும் துகள்கள் யாவை ? 

6 . ரண்டாம் நிலை காஸ்மிக் கதிர்கள் என்றால் என்ன ? 

7 . 15 மைல் உயரத்தில் காஸ்மிக் கதிர்கள் மண்டலவளியை 
அடைந்த காஸ்மிக் கதிர்களின் அளவைவிட அதிகமாக இருப் 
பதும் கீழே போகப் போக செறிவு குறைந்து விடுவதற்கும் 
காரணம் என்ன ? 


8. பாசிட்ரானைக் கண்டுபிடித்தவர் யார் ? பாசிட்ரான் 
உண்டாவதை விவரி . 

9. மெசான்கள் சிதைவுறுவதைப் பற்றி குறிப்பு வரைக . 
10. கதிரவனிடமிருந்து வரும் காஸ்மிக் கதிர் , பால் மண்ட 
லத்து காஸ்மிக் கதிர் இவற்றுக்குள்ள வேறுபாடு என்ன ? 
11 . காஸ்மிக் கதிர் பொழிவுகள் என்றால் என்ன ? 
12 . காஸ்மிக் கதிர் நட்சத்திரம் உண்டாக்கப்படுவதை 
விளக்கி எழுதுக . 


பிற்சேர்க்கை 


சில முக்கியமான பௌதிக மாறிலிகள் 


எலெக்ட்ரான் மின்னேற்றம் 


- 
- 


4-8029 X 10-10 நிலை மின்ன லகு 
1-601 x 10-19 கூலம்கள் 


- 


எலெக்ட்ரான் நிறை 


9-108 x 10-28 கி . 


அவொகாட்ரோ எண் 


= 6.023 X 1023 . 


அணு எடை நிறை அலகு 


1.660 x 10-24கி . 


பிளாங்கின் மாறிலி 


6.625 x 10-27 எர்க் வினாடி 


பாபா 


போல்ட்ஸ்மன் மாறிலி 


= 1.3804 x 10-16 எர்க் டிகிரி 

மூலக்கூறு 


ஒளியின் வேகம் 


= 2,9979 x 1010 செ.மீ. 


10-8 செ.மீ. 


- 


ஆங்ஸ்ட்ராம் அலகு 
எலெக்ட்ரான் வோல்ட் 


= 1.9878 X 10-12 எர்க் 


மில்லியன் எலெக்ட்ரான் 

வோல்ட் 


1.9878 x 10-6 எர்க் 


கிலோ எலெக்ட்ரான் 

வோல்ட் 


= 1 + 16 X 107 கெல்வின் டிகிரிகள் 


தனிமவரிசைஅட்டவணை 


IA 


HAUBNBVBVBVIIB 


VII 


ІВ. 


IIBIIAIVA 


VAVIAVIIA 


0 


29 C # i #m . 


H 1.0079 


2 HHe 

1.00794.0026 

8910 C N 

FNe 12.0L4.006715.999418.998442079 


3 


4 
Be 9.0218 


5 

Bв 10.811 


6.941 


13 


12 NOMg 2298.9824.305 


1415 AJSiР. 26.981528.08630.9738 


161718 

$CI 32063545339.948 


22 


36 


19 

K 39.098 


2021 саSe 40.0844.9559 


2324 

Cr 50.94451.996 


2 


25 

2627 MnFe Со 54.938055.84758.9332 


28 Ni 58.71 


29 Cu 63.546 


30 Zn 65.38 


31 Ga 69.72 


35 

Br 79.904 


47.90 


83.80 


39 


37 Rb 85.467 


38 Sr 


41 


43 4445 
TcRu 

Rh 98.9062101.07102.9055 


46 Pd 106,4 


47 

Ag 
107.868 


48 Cd 112.40 


49 

in 114.82 


87.621 


40 

42 
Z NbМо 
91.2292.906495.94 
7273 74 Hf 

Ta W 178.40180.9479183.85 


323334 GeAsSe 72.59 74.921678.96 5051 

52 
SnSb 

Te 118.69121.75127.60 828384 Pb 

Bi 207.2208.9804(209) 


53 

54 1 

Xe 126.9045131.30 


88.909 


77 


81 


555657 

CsBaLa 132.9054137.34138.9155 


75 Re 186.2 


76 Os 190.2 


787980 

Pt Au Hg 195.09196.9665200.59 


Serie 


po 


PO 


85 At (210) 


86 Rn (222) 


192.22 


204.37 


87 


8889 

Ra Ас 226.0254(227) 


(223) 


61 


5859 60 
CePrNd. 140.12140.9077144.24 


62 Sm 150,4 


Pm 


63 

Eu 151.96 


64 Gd 


65666768 

TbDyHoErs 158.9254162.50164.93041167:26 


697071 
Tm 

Yb Lu 168.9342|173,04|174.97 


(145) 


157.25 


원 


90 

91929394 ThРа 

UNOPu 232.0380231.0359238.029237.0482(244) 


95 Am (243) 


96 
Cm (247) 


97 
BK (247) 


98 Cf. (251) 


99100 EsFm (254)(257) 


101 Md (258) 


102103 
No (255)(256) 


676 


மேற்கோள் நூற்பட்டியல் 


1. Source Book on Atomic Energy - SamuefGlasstone. 


2. The Atomic Nucleus -- Korsunsky : 


Atomic and Nuclear Physics 


3. Introduction to 

Harvey White . 


of Inorganic Chemistry - Esmarch 


4. Fundamentals 

S. Gilreath . 


5. In the World of Isotope _ Mezentrey . 


கலைச்சொற்கள் 


- 


A 


Abundance 
Accelerator 
Accumulation 
Accuracy 
Action 
Activation energy 
Alpha ( a ) 
Alpha disintegration 
Alpha particle 
Alpha rays 
Alpba ray emission 
Alpha ray range 
Alpha ray scattering 
Alpha ray spectra 
Alternating current 
Ampere 
Aplifier 
Anion 
Annihilation 
Anode 


மலினம் 
முடுக்கி 
திரள் 
துல்லியம் 
வினை , செயல் 
செயலூக்க ஆற்றல் 
ஆல்ஃபா ( a ) 
ஆல்ஃபா சிதைவு 
ஆல்ஃபா துகள் 
ஆல்ஃபாக் கதிர்கள் 
ஆல்ஃபாக் கதிர் வெளியீடு 
ஆல்ஃபாக் கதிர் தொலைவு 
ஆல்ஃபாக் கதிர் சிதறல் 
ஆல்ஃபாக் கதிர் மாலை 
மாறுதிசை மின்னோட்டம் 
ஆம்பியர் 
பெருக்கி 
எதிர் அயனி 
அழிவு 
நேர் மின் வாய் 
நேர் மின் கதிர்கள் 
முரண்பாடு 
மாற்று எதிர் மின் வாய் 
ஆன்ட்டி நியூட்ரினோ 
ஆன்ட்டித் துகள்கள் அல்லது 
எதிர்த் துகள்கள் 
ஆன்ட்டி புரோட்டான் 


Anode rays 


Anomaly 
Anti - cathode 
Anti - nutrino 
Anti - particle 


Anti - proton 
Aperture 
Apparatus 
Approximation 
Arc 


ஆய்கருவி 
தோராயம் 
வில் 


கதிரியக்கம் 


252 


மின் வில் நிறமாலை 
செயற்கைச் சிதைவு 


கருது கோள் 


அணு ஆற்றல் 
அணு மாதிரி அமைப்பு 
அணு எண் 
அணு உலை 
அணு நிற மாலை 
அணு அமைப்பு 


Arc spectra 
Artificial disintegration 
Assumption 
Atom 
Atomic energy 
Atomic Model 
Atomic Number 
Atomic reactor 
Atomic spectra 
Atomic structure 
Atomic weight 
Atmospheric pressure 
Attenuation 
Attraction 
Audio frequency 
Average 
Avogadro number 
Axis 
Axis of rotation 
Azimuthal quantum 

number 


டை 


மண்டல வளி அழுத்தம் 
நொய்மையாதல் 
ஈர்ப்பு 
செவியுணர் அதிர்வெண் 


சராசரி 


அவொகாட்ரோ எண் 
அச்சு 
சுழற்சி அச்சு 
திசைக் கோண குவான்டம் 
எண் 


-- 


B 


Bad conductor 
Balloon 
Band spectrum 
Barrier 
Battery 
Beam of light 
Bending 
Beta ( B ) 
Beta particle 
Betatron 
Bevetron 
Binding energy 
Body 
Biophysics 
Boiling 
Boiling point 
Boltzman constant 


அரிதிற்கடத்தி 
பலூன் 
பட்டை நிறமாலை 
தடுப்பு , தடை 
மின்கல அடுக்கு , பாட்டரி 
ஒளிக்கற்றை 
வளைவு 
பீட்டா ( B ) 
பிட்டாத் துகள் 
பீட்டாட்ரான் 
பிவெட்ரான் 
பிணைப்பாற்றல் 
பொருள் 
உயிரியல் பௌதீகம் 
கொதித்தல் 
கொதிநிலை 
போல்ட்ஸ்மன் மாறிலி 


|| 


கலைச்சொற்கள் 


253 


Black body radiation 
Bombardment 
Bremsstrahlung 
Branching process 
Brightness 
Bubble 
Bubble chamber 


கரும்பொருள் கதிர்வீச்சு 
வன் தாக்கு 
பிரெம்ஸ்ட்ராலாங் 
கிளை படு முறை 
பொலிவு 
குமிழ் 


குமிழ்க்கலம் 


C 


Canal rays 
Cascade shower 
Centigrade 
Centimeter gram 
Centrifugal force 
Characteristic X-rays 
Charge 
Charge distribution 
Chemical reaction 
Chimney 
Circular orbit 
Circular motion 
Circular conductor 
Circuit 
Classification 
Closed circuit 
Cloud chamber 
Coil 
Coincidence 
Compression 
Compton effect 
Concentration 
Condenser 
Conductor 
Conservation 
Conservation of energy 
Constant 
Constituent 
Coolant 


புழைக் கதிர்கள் 
தொடர் பொழிவு 
சென்டிகிரேடு 
சென்டி மீட்டர் கிராம் 
மையவிலக்கு விசை 
சிறப்பு X-கதிர்கள் 
மின்னேற்றம் , மின்னோட்டம் 
மின்னேற்றப் பகிர்வு 
வேதியியல் வினை 
புகைப் போக்கி 
வட்டச் சுற்றுப்பாதை 
வட்ட இயக்கம் 
வட்டக் கடத்தி 
சுற்று 
வகைப்படுத்தல் 
முற்றுச் சுற்று 
நீர்த் திவலை அறை , முகிற்கலம் 
சுருள் 
ஒன்றிப்பு 
இறுகுதல் 
காம்ப்டன் விளைவு 
செறிவு 
மின் தேக்கி 
கடத்தி 
அழிவின்மை 
ஆற்றலின் அழிவின்மை 


- 


மாறிலி 


ஆக்கக் கூறு 
குளிர்விப்பான் ; வெப்பம் ஆற்றி 


- 


254 


கதிரியக்கம் 


Core 
Cosmic ray 
Cosmic ray showers 
Coulomb 
Counter 
Critical 
Criystal 
Crystallography 
Cyclotron 
Cycle 


உள்ளகம் 
காஸ்மிக் கதிர் 
காஸ்மிக் கதிர் பொழிவுகள் 
கூலும் 
கணிப்பான் , எண்கருவி 
மாறுநிலையான 


படிகம் 
படிகவியல் 


சைக்லோட்ரான் 


சுற்று 


D 


WA 


சிதைவு 


விலக்கம் 


வரையறு 


Decay 
Deflection 
Define 
Degree 
Density 
Detector 


டிகிரி 


--- 


--- 


Deviation 
Diaphragm 
Diffusion 
Direct current 
Discharge of electricity 
Discharge tube 
Disintegration 
Dissociation 


அடர்த்தி , செறிவு 
பகுப்பான் , கண்டுணரும் 

அமைப்பு 
திசை மாற்றம் 
இடைத்திரை 
விரவல் விளாவல் 
நேர்த்திசை மின்னோட்டம் 
மின்னிறக்கம் 
-- மின்னிறக்கக் குழாய் 


சிதைவு 


--- 


பிரிகை 


E 


Elastic collision 
Elastic scattering 
Electric charge 
Electric field 
Ęlectric force 
Electric generator 
Electrometer 
Electrode 
Electron 
Electron volt 


மீட்சி மோதுகை 
மீட்சியல் சிதறல் 
மின்னேற்றம் 
மின்புலம் 
மின் விசை 
மின் இயக்கி 
எலெக்ட்ரோ மீட்டர் 
மின் வாய் 
எலெக்ட்ரான் 
எலெக்ட்ரான் வோல்ட் 


கலைச்சொற்கள் 


- 


255 


நிலைமின் அலகு 
எலெக்ட்ரான் பிடிப்பு 
எலெக்ட்ரான் பெருக்கி 
எலெக்ட்ரான் ஜோடி 


தனிமம் 


Electro static unit 
Electron capture 
Electron Multiplier 
Electron pair 
Element 
Elementary particle 
Elliptic orbit 
Emanations 
Empirical law 
Energy 
Energy level 
Equation 
Equilibrium 
Equipment 


அடிப்படைத் துகள் 
நீள்வட்டச் சுற்றுப் பாதை 
வெளிப்படுபவைகள் 
அனுபவ விதி 
ஆற்றல் 
ஆற்றல் மட்டம் 
சமன்பாடு 
சமநிலை 


சாதனம் 
எர்க் 


Erg 


கிளர்வு 


Excitation 
Extra nuclear 


அணுக்கருக்கு வெளியே உள்ள 


F 


Flash 
Fluorescence 


ஒளி 


ஒளித்தெறிப்பு 
ஒளிர்தல் , பல்வண்ண 

காட்டும் 
விசை 
அதிர்வு எண் 
அடிப்படைத் துகள் 


Force 
Frequency 
Fundmental particle 
Furnace 


| 


உலை 


G 


Gamma ray 
Good conductor 
Graph 
Gravitational force 
Ground state 


காமாக் கதிர் 
எளிதிற் கடத்தி , தற்கடத்தி 
வரைபடம் 
ஈர்ப்பு விசை 


அடிநிலை 


H 

பாதிச் சிதைவு காலம் , அரை 


Half life period 


ஆயுள் 


- 


Heavy hydrogen 
Hole 
Horizontal 


கன ஹைட்ரஜன் 
மின் துளை 
கிடைமட்டம் 


-- 


266 


கதிரியக்கம் 


I 


Image 
Impurity 
Inactive 
Induced 
Induction coil 
Inelastic collision 


- 


பிம்பம் 
வேற்றுப் பொருள் 
செயலிலா 
தூண்டப்பட்ட 
தூண்டு மின் சுருள் 
மீட்சியிலா மோதல் 
மந்தவாயு 
புறச் சிவப்பு 
கருவி 
மூலக்கூறு உட்சார்ந்த 


Inert gas 


-- 


செறிவு 


Infra red 
Instrument 
Intramolecular 
Intensity 
Inter molecular 
Intrinsic 
Integral multiple 
Integration 
Ion 
Ion pairs 
Ionisation 
Ionisation chamber 
Irradiation 
Isotope 


மூலக்கூறுகள் இடைப்பட்ட 
உள்ளார்ந்த 
முழு எண் மடங்கு 
தொகு ஆக்கம் 


அயனி 


அயனி இணைகள் 
அயனியாக்கம் 
அயனிக் கலம் 
கதிர்வீச்சுக்குட்படுத்தல் 
ஐசோடோப் 


K 


Kilogram 
Kilometer 
Kinetic energy 


கிலோ கிராம் 
கிலோ மீட்டர் 
இயக்க ஆற்றல் 


-- 


L 


- 


Laboratory 
Lattitude effect 
Layer 
Leakage 
Leds 
Line of force 
Line spectra 
Liquid air 
Logarithm 
Lubricant 


சோதனைக் கூடம் 
குறுக்குக் கோட்டு விளைவு 
அடுக்கு 
கசிவு 
வில்லை , லென்சு 
விசைக்கோடு 
வரி நிறமாலைகள் 
காற்றுத் திரவம் 
லாகரித்தம் 
மசகு அல்லது உய்வுப்பொருள் 


|| 


1 


- 


கலைச்சொற்கள் 


257 


M 


- 


- 


- 


-- 


Magnet 
Magnetic effect 
Magnetic equator 
Magnetic field 
Magnetic Meridian 
Magnetic quantum Number 
Major axis 
Mass defect 
Mass energy equivalence 
Mass energy relationship 
Mass Number 
Mass spectra 
Mass spectro graph 
Mass spectrometer 
Mass unit 
Maximum 
Medium 
Meson 
Metastable 
Milky way 
Minimum 
Minor axis 
Moderator 
Moisture 
Molecule 
Multiplier 


காந்தம் 
காந்த விளைவு 
காந்த மையக் கோடு 
காந்தப்புலம் 
காந்தத் துருவத் தளம் 
காந்தக் குவான்டம் எண் 
பேரச்சு 
நிறை குறைபாடு 
நிறை - ஆற்றல் , தொடர்பு சமம் 
நிறை ஆற்றல் தொடர்பு 
நிறை எண் 
நிறை மாலை 
நிறைமாலை வரைவி 
நிறைமாலை மானி 
நிறை அலகு 
பெருமம் , அதிகபட்சம் 
ஊடகம் 
மெசான் 
சிற்றுறுதியான் 
பால் வழி 
சிறுமம் , குறைந்தபட்ச ( அளவு ) 
சிற்றச்சு 
தணிப்பான் 


ஈரம் 


மூலக்கூறு 
பெருக்கி 


N 


Natural radioactivity 
Negative 

Neutrino 
* Neutron 

Non - conductor 
Normal state 
Nuclear atom Model 
Nuclear pile 
Nuclear reactor 


இயல் நிகழ்வான கதிரியக்கம் 
எதிர் 
நியூட்ரினோ 
நியூட்ரான் 
கடத்தாப் பொருள் 
இயல்பு நிலை 
கரு அணு அமைப்பு 
அணு உலை 
அணு உலை 


-- 


-- 


258 


கதிரியக்கம் 


Nucleon 
Nucleus 
Nuclide 


நியூக்கிலியான் 
அணுக்கரு 
நியூக்லைடு 


O 


Orbit 
Ordinate 
Origin 
Orientation in space 
Oscillation 


சுற்றுப்பாதை 
குத்தாயம் 
ஆதாரம் , தோற்றுவாய் 
நிரப்பிடத்தில் திசை அமைவு 
அலைவு 


P 


பொதிவுப் பின்னம் 
பரவளையம் 


துகள் 


Packing fraction 
Parabola 
Particle 
Penetrating power 
Penultimate 
Periodic table 
Photo electric effect 
Photo electron 
Photographic plate 


Precaution 
Piston 
Plasma 
Porous pot 
Positive ray 
Positron 
Potential 
Pouli exclusion principle 


ஊடுருவும் திறன் 
ஈற்றயல் 
தனிம அட்டவணை 
ஒளிமின் விளைவு 
ஒளி எலெக்ட்ரான் 
ஒளிப்படத் தட்டு , நிழற்படத் 

தட்டு 
முன்னெச்சரிக்கை 
உந்து தண்டு , பிஸ்டன் 
பிளாஸ்மா 
நுண்துளைப் பாண்டம் 
நேர் மின் கதிர்கள் 
பாசிட்ரான் 
மின் அழுத்தம் 
பௌலியின் ஒதுக்குதல் 

கொள்கை 
திறன் 
நடைமுறை அலகு 
முதன் நிலை 
புரோட்டான் 
பம்பு 


- 


Power 
Practical unit 
Primary 
Proton 
Pump 


- 


Qualitative 
Quantitative 
Quantum 


பண்பியலான 
அளவியலான 
குவான்டம் 


கலைச்சொற்கள் 


259 


Quantum condition 
Quantum Number 
Quantum Theory 


குவான்டம் நிபந்தனை 
குவான்டம்). எண் 
குவான்டம் கொள்கை 


--- 


R 


Radium 
Radiant energy 
Radiation 
Radio active 
Radio active decay 
Radio active series 
Radio activity 
Radius 
Radon 
Rays 
Reactor 
Rectifier 
Rest mass . 


ரேடியம் 
கதிர்வீச்சாற்றல் 
வீசுகதிர் , கதிர்வீச்சு 
கதிரியக்க 
கதிரியக்கச் சிதைவு 
கதிரியக்க வரிசை 
கதிரியக்கம் 


ஆரம் 


ரேடான் 
கதிர்கள் 
அணுஉலை 
திருத்தி 
அமைந்திரு நிறை 


S 


தெவிட்டல் 
ஷெல் 
காப்புக் கவசம் 


Saturation 
Shell 

Shield 
* Slit 

Solid 
Spin 
Super heated 


பிளவு 


திடப்பொருள் 
தற்சுழற்சி 
மீச்சூடாக்கப்பட்ட 


T 


- 


Transmutation 
Tracer Technique 


அணுமாற்றம் , தனிம மாற்றம் 
தடம் அறியும் முறை 


V 


Varying current 
Viscosity 
Visible 
Volt 
Volume 


- 


மாறுபடு மின்னோட்டம் 
பாகியல் 
கட்புலனாகும் 
வோல்ட் 
பருமன் 


